கணக்கியல் புள்ளியியல் 

துணைப்பாடம் 


( இரண்டாம் பகுதி ) 


( பட்டப்படிப்பிற்குரியது ) 


( திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகின்றது ) 


ஆசிரியர் 


திருமதி கிருட்டிணவேணி அருணாசலம் , எம்.ஏ., பி.ஈடி ., 

கணிதப் பேராசிரியை , 
இராணி மேரிக் கல்லூரி , 

சென்னை . 


ட்டும் 


Parents 


தமிழ் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


GOLO 


பட்டுபால் 


கற்க கசடற 


த . பா . நி . ( க.வெ. ) வரிசை எண் - 591 


கணக்கியல் புள்ளியியல் 

துணைப்பாடம் 
( இரண்டாம் பகுதி ) 
( பட்டப்படிப்பிற்குரியது ) 


( திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின் கீழ் வெளியிடப்படுகின்றது ) 


ஆசிரியர் 


திருமதி கிருட்டிணவேணி அருணாசலம் , எம்.ஏ. ,பி.ஈடி . , 

கணிதப் பேராசிரியை , 
இராணி மேரிக் கல்லூரி , 

சென்னை . 


PURUSTETTU 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


First Edition - November, 1974 


T.N.T.B.S. (C.P. ) No. 591 


Tamilnadu Textbook Society 


MATHEMATICAL STATISTICS 

( Ancillary )-Part II 
Tmt . KRISHNAVBNI ARUNACHALAM 


Price Rs . 13-60 “ 


Published by the Tamilnadu Text 
book Society under the Centrally Spon 
sored Scheme of Production of books and 
literature in regional languages at the 
University level, of the Government of India 
in the Ministry of Education and Social 
Welfare ( Department of Culture ), New 
Delhi. 


Printed by 
Muthukumaran Press , 
Madras - 1. 


ச 


அணிந்துரை 
திரு . இரா . நெடுஞ்செழியன் 

( தமிழகக் கல்வி அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினான் 
காண்டுகள் ஆகிவிட்டன , குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பி.ஏ. 
வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழி 
லேயே கற்றுவந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 
புகுமுக வகுப்பிலும் (P. U.C. ) , 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப் 
படிப்பு வகுப்புகளிலும் அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே 
கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் 
என முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல 
துறைகளிலும் தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு . 
தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் தர முன்வந்த 
நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் 
திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க வகை 
யில் நடைபெற்று வருகிறது . இவ்வகையில் கல்லூரிப் பேராசிரி 
யர்கள் கலை , அறிவியல் பாடங்களை மாணவர்க்குத் தமிழிலேயே 
பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் பெறுவதற்கு 
மதுரைப் பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் எடுத்துவரும் பெரு 
முயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , இயற்பியல் , 
வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் , 
தாவரவியல் , பொறியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி 
நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இருவகையிலும் தமிழ் 
நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான கணக்கியல் புள்ளியியல் - துணைப்பாடம் 
( இரண்டாம் பகுதி ) என்ற இந்நூல் தமிழ்நாட்டுப் பாடநூல் 
நிறுவனத்தின் 591 ஆவது வெளியீடாகும் . கல்லூரித் தமிழ்க் 
குழுவின் சார்பில் வெளியான 35 நூல்களையும் சேர்த்து இதுவரை 
626 நூல்கள் வெளிவந்துள்ளன . இந் நூல் மைய அரசு கல்வி , 
சமூக நல அமைச்சகத்தின் மாநில மொழியில் பல்கலைக்கழக 
நூல்கள் வெளியிடும் திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் . அதுவே 
தமிழன்னையின் 

குறிக்கோளுமாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம் கலந்த நன்றி உரியதாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


உலக 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 


41 


126 


155 


191 


278 . 


303 


... 


338 . 


362 


1 . வளைகோடு பொருத்துதல் 
2. ஒட்டுறவு 
3. பண்புகளின் உறவு 
4 . இடைச் செருகல் 
5 . கூறுகளின் கொள்கைகள் - பெருங்கூறுகள் ... 
6. சிறு கூறுகளுக்கான மிகைத் தன்மைச் 

சோதனைகள் 
7. கைவர்க்கச் சோதனை 
8. பல்வகைக் கூறுகளும் , அவற்றின் 

கணக்கியல் பண்புகளும் 
9. மதிப்பியல் 
10. பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத் திட்ட 

முறை 
11. செயல்முறைப் புள்ளியியல் 

மடக்கைகள் 
எதிர்மடக்கைகள் 
இயல் நிலைவரையில் பரப்புப்பட்டியல் 
இயல் நிலைவரையின் நிலைத்தூரங்களின் 

பட்டியல் 
Significant Points of X2 
t- அட்டவணை 
F- அட்டவணை 
மேற்கோள் நூற்பட்டியல் 
கலைச்சொற்கள் 


401 


448 


542 . 


544 


546 


547 


548 


549 


550 


551 


... 


552 


1. வளைகோடு பொருத்துதல் 

( Curve Fitting ) 


மையப் போக்களவைகள் , பரவுகை அளவைகள் , கோட்டள 
வைகள் போன்றன , புள்ளி விவரங்களைப் பற்றிய எல்லா விளக்கங் 
களையும் தருவதில்லை . கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களைச் சிதைவு 
படுத்தாது , அப்படியே ஒரு சார்புத் தொடர்பினைக் காணுதல் 
வேண்டும் . 

இச் சார்பினை எல்லாக் கணிப்புகளும் நிறைவு 
படுத்தாமல் இருக்கலாம் . இருப்பினும் , அதனைக் கொண்டு , இந்த 
இராசிகள் அடங்கிய முழுமைத் தொகுதியின் அமைப்பை ஓரளவு 
ஊகிக்கலாம் . எடுத்துக்காட்டாக , கணிதத்தில் ஒரு மாணவரது 
மதிப்பெண் X எனவும் , இயற்பியலில் y எனவும் கொண்டு , 50 பேர் 
அடங்கியுள்ள கூறில் 3y = 2x - 7 என்ற சார்பு பெரும்பான்மையான 
மாணவரின் 

மதிப்பெண்களிடையே காணப்பட்டால் , அத் 
தொடர்பு முழுமைத் தொகுதியிலும் இருக்கக் கூடும் எனக் கொள் 
கிறோம் . இம் மாறிகளுக்கு இடையே உள்ள தொடர்பு ஒரு 
மாறியின் மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும்போது மற்றொரு 
மாறியின் எதிர்பார்க்கப்படும் மதிப்பைக் கணக்கிட உதவுகிறது . 
மாறியின் நேரில் காணும் மதிப்புக்கும் , எதிர்பார்க்கப்படும் 
மதிப்புக்கும் உள்ள வேறுபாடுகள் , கூறுகளின் கணிப்புப் 
பிழையைத் தவிர , கூறுகளுக்கே இயல்பாக உள்ள ஏற்றவிறக்கப் 
பிழைகள் மூலம் ஏற்படுகின்றன . 


புள்ளி விவரங்களில் மாறிகளின் இடையே காணப்படும் 
சார்பு தொடர்பைத் தரும் சமன்பாடே பொருத்தப்படவேண்டிய 
வளைகோடாகும் . கொடுக்கப்பட்டுள்ள விவரத்தின் தன்மைக் 
கேற்றவாறு ஒரு நேர்கோட்டையோ , அல்லது ஒரு பரவளையத் 
தையோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வளைகோட்டையோ 
பொருத்தலாம் . 


உள்ள 
2 

கணக்கியல் புள்ளியியல் 
ஒட்டுறவுடைய இரு மாறிகளின் பரவலிலும் , காலத்தைச் 
சார்பிலா மாறியாகக் கொண்ட காலத் தொடர்வரிசையிலும் , வளை 
கோட்டைப் பொருத்தும் முறை பெரிதும் கையாளப்படுகிறது . 
ஒரு தொழிற்சாலையில் 10 ஆண்டுகளின் [ x ] உற்பத்தி [ y] தரப் 
பட்டிருக்கும்போது , ஒரு வளை கோட்டைப் பொருத்தி , அதிலிருந்து 
கொடுக்கப்பட்டுள்ள வேறு ஏதேனும் ஓர் ஆண்டுக்குரிய 
உற்பத்தியைக் கணக்கிடுகின்றோம் . ஒரு மாறியைக் கொண்ட 
விவரங்களுக்கு இம் முறை பயன்படாது . 

ஒரு மாறியின் நிகழ்வெண் பரவல்களை , நேரடியாக நிகழ் 
வெண் வரை அல்லது நிகழ்வெண் 

ண் பலகோணத்திற்குப் பொருத்தப் 
பட்ட நிகழ்வெண் வரை , ஈருறுப்புப் பரவல் , பாய்ஸான் பரவல் , 
இயல் நிலைப் பரவல் போன்றவற்றிற்குப் பொருத்தி வரைகளைக் 
கண்டுள்ளோம் . மேலும் , அளவிடற்குரிய பண்புகள் காணப்படும் 
விவரங்களுக்குமட்டுமே வளைகோட்டைப் பொருத்தமுடியும் . 

( 1 ) எனவே வளை கோட்டைப் பொருத்துவதால் ( i ) கணிப்புப் 
பிழைகளும் ( errors of observation ) , ( ii ) கூறின் ஏற்ற இறக்கங் 
களும் ( fluctuations of sampling ) அற்ற நிலையில் , பெறப்படும் 
கூறின் பண்புகளிலிருந்து முழுமைத் தொகுதியின் பண்புகளை 
அறிகிறோம் . 

( 2 ) வளைகோட்டின் சமன்பாட்டிலிருந்து x கொடுக்கப் 
பட்டிருக்கும் போது , y- ன் மதிப்பையோ , அல்லது y கொடுக்கப் 
பட்டிருக்கும்போது x- ன் மதிப்பையோ தோராயமாகக் கணக் 
கிடலாம் . 
வரைபடம் மூலம் வளைகோடு பொருத்துதல் 

ஒட்டுறவு (correlated ) கொண்ட இரு மாறிகளைப் பற்றிய புள்ளி 
விவரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் , இரு செங்குத்துக் கோடுகளை 
அச்சுகளாகக் கொண்டு புள்ளிகளைக் குறித்திடலாம் . 

புள்ளிகளைக் குறித்தவுடன் ஒரு மெல்லிய நூலை ஒரு முனையில் 
கெட்டியாகப் பிடித்துக்கொண்டு வரைபடத்தின் மீது மெதுவாக 
நகர்த்திக்கொண்டே சென்றால் ஒரு குறிப்பிட்ட நிலையில் , இந்தப் 
புள்ளிகளில் பெரும்பான்மையானவை அக் கோட்டின்மீதோ , 
மிக அண்மையிலோ இருக்கும் . இப்போது நூல் 
இடத்தில் நேர்கோடு வரைந்தால் , அது பொருத்தமான நேர் 
கோடு எனக் கொள்ளலாம் . இம் முறை பார்வையால் மட்டும் 
உத்தேசமாகக் கண்டுபிடிக்கப்படுவதால் , முற்றிலும் சரியான 
தெனக் கூறமுடியாது . மேலும் , புள்ளிகள் சிதறிக் கிடந்தால் 
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான நேர்கோட்டைப் 
பொருத்தமுடையதெனத் தீர்மானிக்கலாம் . சில சமயங்களில் 


வளைகோடு பொருத்துதல் 


3 


நேர்கோட்டிற்குப் பதிலாகப் பரவளையம் அல்லது வேறு வரை 
கூடப் பொருத்தமானதாக இருக்கலாம் . இவற்றை வரைபட மூல 
மாகப் பொருத்துவது இயலாது . எனவே , வளைகோடு பொருத்தச் 
சிதறல் விளக்கப் படத்தைப் பயன்படுத்துதல் , புள்ளிகளின் 
போக்குப்பற்றி ஓரளவு குத்துமதிப்பான கருத்துக் கிடைப்பதற்குத் 
தான் வழிகோலும் . 


எடுத்துக்காட்டு : 

கீழ்க்காணும் விவரங்களுக்கு ஒரு நேர்கோட்டை வரை 
படத்தில் பொருத்துக . 

-1 0 1 2 3 4 
-6 -2 2 4 7 8 13 


X 


Yple 


12 


HO 


18 


16 


4 


24 


3 


2 


1 


0 


2 


3 


4. 


* 


- 


2 


4 


8 


FIO 


( 12 
y | 


படம் 


1-1 . 


கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளில் 5 நேர்கோட்டின் மீது 
அமைகின்றன. ஒன்று நேர்கோட்டின் மேலேயும் , மற்றொன்று 


கணக்கியல் புள்ளியியல் 


அதற்குக் கீழேயும் உள்ளது . எனவே , வரையப்பட்டுள்ள நேர் 
கோடு பொருத்தமானதெனக் கொள்ளலாம் . இதன் x வெட்டுத் 
துண்டும் y வெட்டுத் துண்டும் முறையே 

ஆதலால் 


இதன் சமன்பாடு 


+ -- 


1 


= 


X 
1 
. 


y = 3x + 1 ஆகும் . 


குறைந்த வர்க்கக் கொள்கை ( Principle of Least Squares ) 

கொடுக்கப்பட்டுள்ள 1 ராசிகள் ( x1 , y1 ) , ( x2 , ys ) ( x ,, ys ) 
... ( . ) என்க . விவரங்களுக்குப் பொருந்தும் வரை y = f ( x ) 
என்க . 


எனக் 


y s = f ( x; ) ; y , = f ( x ,) ; ......... y = f (x .) 
கொள்வோம் . 


எச்சங்கள் 


d , = y - y . ; d , = y , - y , ; இவற்றை 
( residuals ) என்கிறோம் . 


- 


E : z dr 2 என்க . E மீச்சிறு மதிப்பைப் பெறுமாறு y 

f ( x ) 
என்ற சமன்பாட்டைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் . 

இதுவே 
குறைந்த வர்க்கக் கொள்கையாகும் . 


அதாவது , எதிர்பார்க்கப்படும் மதிப்பாகிய y | - க்கும் , நேரில் 
கண்ட y- க்கும் இடையே உள்ள வேறுபாடு நேர்க்குறி அல்லது 
எதிர்க்குறி கொண்டதாக , அல்லது பூச்சியமாகவும் இருக்கலாம் . 
எவ்வாறு இருப்பினும் , d = yr - y 1 என்பது கணக்கியல் 
மதிப்பிலிருந்து ஏற்படும் விலக்கம் 

பிழையாகும் . 
எனவே , ஒவ்வொரு கணிப்பிற்கும் பிழையினை வர்க்கப்படுத்திக் 
கூட்டும்போது , பிழைகளின் வர்க்கங்களின் கூடுதல் கிடைக் 
கிறது . நாம் எடுத்துக்கொண்டுள்ள வரை மிகச் சிறந்த பொருத்த 
முடையதாக அமையவேண்டுமெனில் , இப் பிழைகளின் வர்க்கங் 
களின் கூடுதல் மீச்சிறு மதிப்பைப் பெறவேண்டும் . 


அல்லது 


படம் 1-2 , ஒரு 

நேர்கோட்டைப் பொருத்துவதில் , 
இக் கொள்கையைப் பயன்படுத்துவதைக் காட்டுகிறது . 


வளைகோடு பொருத்துதல் 

5 
y அச்சுக்கு இணையாக நேர்கோட்டிலிருந்து புள்ளிகளுக்கு 
இடை 

யே உள்ள தூரங்கள் எச்சங்கள் ஆகும் . 


y 


Ido 


da 


( do 


dz 


) 


( acy , Y ) 


d , 


1}d2 
( 2,2) 


C 


படம் 1-2 . 


தரப்பட்டுள்ள விவரங்களுக்குப் பொருந்தும் வரையை 
x = f ( y) எனக் கொண்டோமானால் dy , d , என்பவை 
* அச்சுக்கு இணையாக அளக்கப்படுகின்றன . 


.... 1 


தரப்பட்டுள்ள விவரங்களுக்கு ஒரு நேர்கோட்டைப் பொருத்துதல் 

( 31 , y1 ) , ( x2 , ya ) (3 ... ya ) என்பவை இராசிகளின் 1 
மதிப்புகள் . நேர்கோட்டின் சமன்பாடு y = ax + b என்க . 

E = z ds2 = 4 ( y : - y 1 ) ? = z [ 11 - ( ax : + b ) ] 

குறைந்த வர்க்கக் கொள்கையின்படி , E மீச்சிறு மதிப்பைப் 
பெற , வகை நுண் கணிதத்தின் படி 


SE 
aa 


3E 
0 , 

ab 


= 


= 0 


3E 


= z - 2x1 [ 11 - ( ax , + b ] ] = ( 0 


aa 


E 
ab 


= z - 2 [ y - ( ax , + b ] ] = 0 


( 2 ) 


6 


கணக்கியல் புள்ளியியல் 


--- 


( 1 )-லிருந்து , z [ -2x , y : + 2ax , " + 2x , b ] == 0 
a z x 2 + b zx | 

2 x1 31 
அடிக்குறியை ஒதுக்க , 

azx2 + b z x = z xy என வரும் . 
இதுபோன்று ( 2 ) -லிருந்து , a z x + nb = z y எனக் கிடைக்கும் . 

z y = a z x + nb, Y xy az x2 + b = x 


= 


என்ற இவ்விரு சமன்பாடுகளும் , குறைந்த வர்க்கக் 
கொள்கையின் அடிப்படையில் , நேர்கோட்டின் சமன்பாட்டி 
லுள்ள மாறிலிகள் a , b- ன் மதிப்புகளைத் தீர்மானிக்கின்றன . இவை 
" இயல் சமன்பாடுகள் ( normal equations ) எனப்படுகின்றன . 


எடுத்துக்காட்டு : 


பின்வரும் விவரங்களுக்கு , ஒரு நேர்கோட்டைப் பொருத்துக . 


* 


1 


2 


3 
56 


4 
78 


5 
94 


6 
112 


7 
136 


y 


32 


45 


தீர்வு 

நேர்கோட்டு வரையின் சமன்பாட்டை y = ax + b எனக் 
கொள்வோம் . 
மீச்சிறுபடிவழிச் சமன்பாடுகள் அல்லது ஆயல் சமன்பாடுகள் ; 

y = az x + nb 
z xy = az x2 + b z x 


* 


y 


xy 


32 
45 


*56 


100+WN- 


78 
94 
112 


1 
4 
9 
16 
25 
36 
49 


32 
90 
168 
312 
470 
672 
952 


136 


* 


553 . 


140 


2696 


வளை கோடு பொருத்துதல் 


P 


- 


553 281 + 76 
2696 1401 + 286 
இவற்றைத் தீர்வுகாண a = 17.285 , 9.86 

நேர் கோட்டு வரையின் சமன்பாடு 

y = 17.285 x + 9.86 
எட்டாவது ஆண்டின் விற்பனையைக் கணக்கிட மேற்கண்ட 
சமன்பாட்டில் : = 8 என்று பிரதியிட்டு , y- ன் மதிப்பைக் காண 
வேண்டும் . 

17-285X 8 + 9.86 148-14 
எட்டாவது ஆண்டின் விற்பனை மதிப்பு 148.14 ( இலட்ச 

ரூபாயில் ) 


- 


--- 


-- 


மூலப்புள்ளியை எடுத்துக்கொண்டு நேர்கோட்டின் சமன்பாட்டினைச் 

சுருக்கு முறையில் காணல் 


y 


x 


y 


1 


32 


3 


- 


-62 


9 


186 


2 


45 


2 


-49 


4 


- 


98 


3 


56 


-1 


- 


-38 


1 


38 


4 . 


78 


O 


--16 


0 


0 


5 


94 


1 


0 


1 


0 


6 


112 


2 


18 


4 


36 


7 


136 


3 


42 


9 


126 


0 . 


-105 


28 


484 


- 


y - 94 . 


நேர்கோட்டு வரையின் சமன்பாட்டை ) = ax + b எனக் 
கொள்வோம் . 

4 , 
மீச்சிறுபடி வழிச் சமன்பாடுகள் : 

azx + nb 
> x y ) = a rx 2 + b rx 


- 


8 


கணக்கியல் புள்ளியியல் 


- 105 = 7c 


c = - 15 
17.285 


484 


2 ° a , 





. நேர்கோட்டு வரையின் சமன்பாடு 

y = 17-285 x - 15 ( இங்கு x = x - 4 ; y = y - 94] 
y - 94 = 17.285 ( x -- 4) - 15 

17-285 x + 9.86 
8 ஆவது ஆண்டின் விற்பனை 

y = 17-215X 8 + 9.86 = 148.14 ( இலட்ச ரூபாயில் ) 


இரு மாறிகளின் கண்டறிந்த மதிப்புகளுக்கேற்ற ஒரு பரவளையத்தை 

அல்லது ஓர் ஈரடுக்குச் சமன்பாட்டைப் பொருத்துதல் 
(Fitting a Parabola ) 

( x , y1 ) ( x2 , ya ) ...... ( xx , yn ) என்பன தொடர்புடைய , 
நேரில் கண்ட , n ஜதை மதிப்புகளைக் குறிக்கட்டும் . இவற்றுக்கு 
y = ax : + bx + c என்ற பரவளையத்தைப் பொருத்துவோம் . 

E ad , [ y1 - ( ax 2 + bx + c ) ] ? 
E- ன் மீச்சிறு மதிப்புக்கு 

E 
aa 

ac 


- 


3E 


AE 


- 


10 , 


ab 


O E 


அதனால் 


- 


= z -2rst [ y ; - ( ax2 + bx + c ) ] = 0 
Ca 


= z = 2x1 [ y1 - ( ax2 + bx + c) ] = 0 


3E 


30 


[ y1 - ( ax 2 + bx + c ) ] = 0 


இதனைச் சுருக்கக் கீழ்க்கண்ட மீச்சிறுபடிவழிச் சமன்பாடுகள் 
கிடைக்கும் . 

az x + b z x + c z x2 = = xey . 
axx + bz x2 + c = x 1xy . 

ax + bx + n c = 1 y . 
இம் மூன்று சமன்பாடுகளைத் தீர்வுகாண a , b , c என்ற 
மாறிலிகள் கிடைக்கும் . 


- 


வளைகோடு பொருத்துதல் 


9 


எடுத்துக்காட்டு 1 : 

பின்வரும் விவரங்களுக்கு ஒரு பரவளையத்தைப் பொருத்துக . 


y 


18 


1 


3 -2 


4 


-8 


16 


12 


3 


10 -1 


1 


-1 


1 


- 10 


10 


5 


36 


0 


0 


0 


0 


0 


7 


77 


1 


1 


1 


1 


77 


77 


9 


150 


2 


4 


oo 


16 


300 


600 


- 


276 


0 


10 


0 


34 


361 


699 


-- 


தீர்வு : 

ஈரடுக்குச் சமன்பாட்டை = ax 2 + bx --- C 
கொள்வோம் . மீச்சிறுபடிவழிச் சமன்பாடுகள் 


எனக் 


- 


as x / 2 + b z x + nc 

as x + b x2 + c = x 
> x2y = azx + +bx + c x 2 
276 10a -- 5c 

10-5 
361 106 

b 36.1 
699 34a + 100 

C 53.1 


a 


- 


- 


- 


ஈரடுக்குச் சமன்பாடு 


y 


- 


10• 5x 2 + 36.1x + 53.1 


(252-7 ) 


y = 10.5 


+ 53.1 


( x - 5 ) 2 (x - 5 ) 

+ 36.1 
4 

2 
4y = 10-5 ( x - 5 ) 3 + 72 • 2 ( x - 5 ) + 212.4 
4y = 10-5x2 105x + 72.2x + 262.5- 361 
4y : 105.02 32.8 x + 133.9 


- 


- 


10 


கணக்கியல் புள்ளியியல் 


எடுத்துக்காட்டு 2 : 

ஒரு கம்பெனியில் கிடைத்த 5 ஆண்டு இலாபங்கள் கொடுக்கப் 
பட்டுள்ளன . அந்த விவரங்களுக்கு ஒரு பரவளையத்தைப் 
பொருத்தி , அதிலிருந்து 1966 ஆம் ஆண்டின் இலாபத்தைக் காண்க . 


1961 , 1962 , 


1963 , 


1964 


( X ஆண்டு 1960 , 
( Y ) இலாபம் 

12 
( இலட்சங்களில் ): 


14 


15 


19 


25 


y ) 


x y 


-3 


4 


6 


- 


- 12 


ܛ 


16 


- 


-1 


1 


11 


T 


-1 


1 


0 


0 


0 


0 


0 


0 


0 


1 


4 


4 


1 


4 


1 


1 


2 


10 


20 


4 


40 


8 


16 


0 


0 


10 31 


10 


| 
| 


31 ) 


0 


34 


பொருத்தப்படும் பரவளையம் y ax2 + bx + c என்க . 
இயல் சமன்பாடுகளில் பிரதியிட , 

34 a + 10c 31 
105 . 

31 


b 


- 


3.1 


( 3 ) 


10a + 5c 10 

( 3 ) x 2 ! 20 a + 10 c = 20 
( 1 ) - (4) -= 14a = 11 

11 

-7857 
14 


a 


- 


- 


10X7857 + 5c = 10 


வளைகோடு பொருத்துதல் 


11 . 


5c | 


10 - 7.857 


= 2.143 


C 


.00 


-4286 
y = 7857 y 2 + 3.1 x + .4286 
y 15 - 7857 ( x 1962 ) 2 + 

3.1 ( x - 1962 ) + .4286 
1966 - ல் கிடைக்கும் இலாபத்தைப் பெற , 
x = 1966 என ( 5 ) - ல் பிரதியிட , 
y - 15 = • 7857 [ 1966-1962 ) + 3 • 1 [ 1960-1962 ] + • 4286 
} ரூ 40 .3998 ( இலட்சங்கள் ) 


கொடுக்கப்பட்ட இரு மாறிகளின் மதிப்புகளுக்குகந்த ஓர் அடுக்கு 

வளை கோட்டைப் ( Exponential curve ) பொருத்துதல் 

( x 1 , y 1) , ( x2 , y2 ) ... ( x , y ) என்பவை ( x , y) மாறிகளின் 
n ஜதை மதிப்புகளைக் குறிக்கட்டும் சிதறல் வரைபடத்தில் 
இப்புள்ளிகளின் போக்கு அடுக்குச் சமன்பாட்டால் வரையறுக்கப் 
படும் : ஐச் சார்பிலா மாறியாகவும் , ) ஐ ஐச் சார்ந்துள்ள மாறி 
யாகவும் கொண்டால் , x- ல் y- ன் அடுக்குச் சமன்பாடு y = Ae Bm 
என்று ஆகும் . 
இரு புறங்களிலும் லாகிருதம் எடுத்தால் , 
log y = log A + (Blog e ) x என்று ஆகும் . 


= 


இது y = Mx + C என்ற சமன்பாட்டை ஒத்துள்ளது 
இங்கு y = log y ; M 

Blog e ; c = log A ; இவ் விவரங்களை ஒரு 
பக்க லாகிருத அல்லது விகித வரைபடத் தாளில் குறிப்போமானால் , 
விவரங்களின் போக்கை ஒரு நேர்கோட்டால் கணக்கிடலாம் ... 
இதன் மீச்சிறுபடி வழிச் சமன்பாடுகள் , 


- 


Σ ΚΑΙ M Zx + n c 

Exy = M Ex2 + CYx 
இவற்றைத் தீர்வுகாண M , C- ன் மதிப்புகள் 
அதிலிருந்து A , B- ன் மதிப்புகளைக் காணலாம் . 


வரும் 


ஒருபக்க லாகிருதத் தான் 

அல்லது 

விகித வரைபடம் 
( Semilogarithmic Graph Paper or Ratio Chart ) 

இதுவரை நாம் சாதாரண அளவுகோலைக் கொண்டு வரையப் 
படுகின்ற பல்வேறு 

வரைபடங்களைப் பற்றிப் 


வகையான 


12 


கணக்கியல் புள்ளியியல் 


தனி 


பார்த்தோம் . இத்தகைய வரைபடங்கள் , ஒரு காலத்திலிருந்து 
மற்றொரு காலத்திற்கு , மாறியின் மதிப்புகளிலுள்ள 
மாற்றங்களை ( absolute changes) எடுத்துக்காட்டுகின்றன . 
எனவே , ஒரு தொழிற்சாலையின் இலாபங்கள் 3 ஆண்டுகளில் 
ரூ . 1000 - லிருந்து ரூ . 2000 - க்கும் , ரூ 2000 - லிருந்து ரூ . 3000 - க்கும் 
உயர்ந்தால் , சாதாரண அளவுகோலில் ( கூட்டு அளவுகோல் ) 
புள்ளிகள் ஒரு நேர்கோட்டிலமைந்து , ஒரு காலத்திலிருந்து 
மற்றொரு காலத்திற்குள்ள தனி மாற்றங்களைக் காட்டும் . இங்கு 
இலாபம் ஒவ்வோர் ஆண்டும் ரூ . 1000 ஆகும் . சில சமயங்களில் 
ஒரு மாறியில் ஏற்படக்கூடிய தனி மாற்றத்தின் மதிப்பில் அக்கறை 
கொள்ளாமல் , மாறியானது எந்த வீதத்தில் அதிகரிக்கிறது 
அல்லது குறைகிறது என்பதில் அக்கறை கொள்கிறோம் . 
எடுத்துக்காட்டாக , ஒவ்வோர் ஆண்டிலும் மக்கள் தொகையின் 
அதிகரிப்பை எடுத்துக்கொள்ளாமல் , மக்கள் தொகையின் 
அதிகரிப்பின் வீதத்தைத்தான் எடுத்துக்கொள்கிறோம் . இதே 
போல் ஒரு தொழிற்சாலையின் விற்பனை , இலாபங்கள் , உற்பத்தி 
போன்றவற்றைக் கவனிக்கும்போது , இவற்றின் தனி மாற்றங் 
-களின் மதிப்புகள் முக்கியமானவை அல்ல . இலாபங்கள் , 
விற்பனை போன்றவற்றின் அதிகரிக்கும் அல்லது குறையும் 
வீதங்களே முத்கியமானவை . மாற்றங்களின் வீதங்களை நாம் 
காணும்போது , சாதாரண அளவுகோல் குறைந்த அளவில்தான் 
பயன்படும் . இத்தகைய சமயங்களில் நாம் லாகிருத அல்லது விகித 
அளவுகோலைப் பயன்படுத்தலாம் . விகித அளவுகோலில் சம 
உயரத் தூரங்கள் சமவீத மாற்றங்களை அல்லது சம சதவீத 
மாற்றங்களைக் குறிக்கின்றன . 
சாதாரண அளவுகோலும் , விகித அளவுகோலும் ( Ratio ys 

Aritbmetic Scale ) 

சாதாரண அளவுகோலுக்கும் , விகித அளவு கோலுக்குமுள்ள 
வேறுபாடுகள் பின்வருமாறு : 

( 1 ) சாதாரண அளவுகோலில் சம வேறுபாடுகள் சம தூரங் 
களில் அளக்கப்படுகின்றன . எனவே , தனிமாற்றங்களை அளவிட 
முடிகிறது . ஆனால் , விகித அளவுகோலில் , அளவுகட்கு இடை 
-யிலுள்ள வேறுபாடு சமவிகித மாற்றங்களை அளவிடுகிறது . 
இதைப் பின்வரும் ( படம் 1-3 ) எடுத்துக்காட்டின் மூலம் விளக்க 
லாம் . 
பின்வரும் படத்திலிருந்து 

படத்திலிருந்து சாதாரண அளவுகோலானது 
- கூட்டுத் தொடரின் அடிப்படையிலும் , விகித அளவுகோலானது 
பெருக்குத் தொடரின் அடிப்படையிலும் அமைந்திருத்தலைக் 
- காணலாம் . 


வளைகோடு பொருத்துதல் 


13 


( 2 ) சாதாரண அளவுகோல் தனிமாற்றற்களை அறிவிக்கும் . 
ஆனால் , விகித அனவுகோல் மாறு வீதத்தையோ அல்லது சார்ந்த 
வீதத்தையோதான் அறிவிக்கும் . வளர்ச்சியைக் காட்டுகின்ற பல 


சாதாரன அளவுகோல் 


விகித அளவுகோல் 


50 


32 


320 


3200 


32000 


40 


-16 


160 


1500 


16000 


} 


30 


8 


80 


800 


8000 


20 


40 


400 


4000 


O 


20 


200 


2000 


10 


100 


1000 


படம் 


1- 3 . 


கணக்குகளில் , சாதாரண 

வரைதாளில் 

காட்டப்படும் தனி 
மாற்றங்கள் நம்மைத் தவறான முடிவுக்குக் கொண்டு சென்று 
விடும் . ஆனால் , விகித அளவுகோல் நம்மை இவ்வாறு தவறான 
முடிவுக்குச் செல்லாதவாறு தடுக்கிறது . விகித அளவுகோலின் 
பொருத்தமான தன்மையினைப் பின்கண்ட எடுத்துக்காட்டின் 
மூலம் விளக்கலாம் : 


ஆண்டுகள் 


கோதுமை 
மில்லியன் டன்களில் ) 


தனி அதிகரிப்பு 
( absolute increase) 


அதிகரிப்பு 
சதவீதம் 


10 


20 


10 


30 


10 


1960 
1961 
1962 
1963 
1964 
1965 
1966 


40 


50 
60 
70 


10 
10 
10 
10 


100.00 
50.0 
33.3 
25-0 . 
20.0 
16-0 . 


14 


கணக்கியல் புள்ளியியல் 


எனவே , தனி அதிகரிப்புகள் மாறிலியாக இருந்தபோதிலும் 
அதிகரிப்பு வீதங்கள் குறைந்துகொண்டே வருகின்றன . வளர்ந்து 
வரும் தொழில்களில் ஒவ்வோர் ஆண்டும் இலாபங்கள் அதிகரித்துக் 
கொண்டே செல்லலாம் . ஆனால் , தொழிலின் வளர்ச்சிவீதம் 
குறையலாம் . இத்தகைய சமயங்களில் தனி மாற்றங்களை மட்டும் 
எடுத்துக்கொண்டால் தவறான முடிவுகட்குக் கொண்டு சென்று 
--விடும் . இதைப் பின்வரும் எடுத்துக்காட்டின் மூலம் விளங்க 
வைக்கலாம் . இரு நிறுவனங்கள் நான்கு ஆண்டுக்கால இடை 
வெளியில் அடைந்த மொத்த இலாபங்கள் ரூ .40,000 எனக் 
கொண்டு , பின்வரும் பட்டியல் அவற்றை ஒப்புநோக்குகிறது . 


ஆண்டு 


1961 1962 


1963 1964 


இலாபங்கள் ( ரூ . 1000 - த்தில் ] 


A 


10 


20 


40 


50 


B 


70 


80 


100 


110 


A 


- 


தனி அதிகரிப்பு 

( ரூ . 1600 - த்தில் ) 


10 


20 


10 


B 


* 


10 


20 


10 


அதிகரிப்பின் சதவீதங்கள் 


A 


100 


100 


25 


( முந்தின ஆண்டிலிருந்து 

ண்டின் ] 


B 


14 


| 


25 


10 


ஒவ்வோர் 


வகையான 


என்று 


நாம் தனி இலாபங்களை ஒப்பிடுவோமானால் , இலாபங்களின் 
அதிகரிப்பு , இரு நிறுவனங்களிலும் ஒன்றாக இருக்கும் ஒரே 
காரணத்தால் , இரு நிறுவனங்களிலும் முதலீடு செய்வதால் ஒரே 
பலன்களே கிடைக்கும் 

சொல்லலாம் . 
ஆனால் , விவரங்களை 

நுட்பமாக ஆராயும்போது முதலீடு 
செய்வதற்கு A நிறுவனமே சிறந்தது . ஏனெனில் , B நிறுவனத்தை 
ஒப்பிட்டு நோக்கும் போது A நிறுவனத்தில் இலாபங்களின் 
அதிகரிப்பு 

வீதம் 

அதிகமாக இருக்கிறது . எனவே , தனி 
மாற்றங்களைவிட வீதமாற்றங்கள் முதன்மையான இடம் பெறு 
மிடங்களில் , எடுத்துக்காட்டாக மக்கள் தொகை , உற்பத்தி, 
--விற்பனைகள் , இலாபங்கள் , தேசிய வருமானம் போன்றவற்றில் 
லாகிருத வரைதாள்கள் அதிகப் பயன்களைக் கொடுக்கின்றன . 


11 


உ 


வளைகோடு பொருத்துதல் 


15 


( 3 ) ஒரே வரைபடத்தில் பலவகைப்பட்ட வீதமாற்றங்களைப் 
பல்வேறுபட்ட புள்ளியியல் அளவுகளுக்கு ஒப்பிட்டு நோக்கு 
வதற்கு விகித அளவுகோலால் இயலும் . எனவே , ஒரே வரை 
தாளில் அநேக வளைவரைகளை அமைத்து அவற்றின் போக்குகளை 
( trends ) ஆராயலாம் . எடுத்துக்காட்டாக , மக்கள் தொகை , 
விவசாயப்பொருள்களின் உற்பத்தி , விலைகள் , தேசிய வருமானம் , 
வேலைவாய்ப்பு போன்றனவற்றின் வரைகளின் போக்குகளை ஒரே 
ஒரு வரைதாளின் மூலம் வரைந்து ஆராயலாம் . 


( 4 ) விகித அளவுகோலில் , y ஆயம் பூச்சியத்திலிருந்து ஆரம் 
பிக்காமல் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது . ஆனால் , சாதாரண 
அளவுகோலில் 3 ஆயம் பூச்சியத்திலிருந்து ஆரம்பிக்கிறது . ஒரு 
பக்க லாகிருதத் தாள்களில் அளவுகள் பூச்சியத்திலிருந்து ஆரம் 
பிக்காமல் ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கக் காரணம் 1 - ன் லாகிருதம் 0 . 
அதாவது , ஒன்று ஆதியிலேயே குறிக்கப்படுகிறது . பூச்சியத் 
துக்கோ குறைமதிப்புகளுக்கோ லாகிருதம் இல்லாத காரணத் 
தால் அத்தகைய மதிப்புகளை இதில் குறிக்க இயலாது . 


( 5 ) லாகிருத வரைதாளில் சீரான அதிகரிப்பின் வீதத்தையோ 
குறைப்பின் வீதத்தையோ எளிதில் கண்டுகொள்ளலாம் . 
இதன் இந்தப் பண்பானது புறச்செருகலில் ( extrapolation ) 
அதிகம் பயன்படுகிறது . விலையின் உயர்வு அல்லது வீழ்ச்சி , 
ஒரே வீதத்தில் இருக்கும் 

என்று கொண்டு தொழில் பற்றிய 
உண்மைகளை முன்னமே அனுமானிக்க ஒரு சிலரால் முடிகிறது . 


( 6) மாறிகளின் மிகப்பெரிய மதிப்புகளை , சாதாரண வரை 
தாளை விட விகித வரைதாளில் குறிப்பதே சாலச் சிறந்ததாகும் . 

( 7) விவரங்களின் பொருளை விகித அளவுகோலில் கோடு 
களின் திசைகளிலிருந்தும் , சாதாரண அளவுகோலில் கோடுகளின் 
நிலைகளிலிருந்தும் அறிந்துகொள்ளலாம் . 


ஒருபக்க லாகிருதத் தாளை அமைக்கும் முறை 

பின்வரும் ஏதேனும் ஒரு முறையைப் பின்பற்றி நாம் ஒரு 
பக்க லாகிருதத் தாளை அமைக்கலாம் . 
( 1 ) சாதாரண அளவுகோலைக் 

கொண்டே கொடுக்கப் 
பட்டுள்ள மதிப்புகளின் லாகிருத மதிப்புகளைக் குறித்தல் 

( 2 ) ஒருபக்க லாகிருதத் தாளில் கொடுக்கப்பட்டுள்ள 
மதிப்புகளைக் குறித்தல் . 


கணக்கியல் புள்ளியியல் 


16 


முதன்முறையைக் கையாளும்போது , லாகிருதப் பட்டியலைப் 
பயன்படுத்தி மாறியின் பல்வேறு மதிப்புகட்கும் லாகிருதங்களைக் 
காணவேண்டும் . இந்த லாகிருதங்களைச் சாதாரண அளவு 
கோலின் y ஆயத்தில் குறித்துக்கொண்டு , பல புள்ளிகளையும் , 
நேர்கோடுகளால் இணைத்துப் பெறப்படுவதே தேவையான 
வளைவரையாகும் . 


இரண்டாவது முறையைக் கையாளும்போது மாறியின் 
மதிப்புகளின் லாகிருதங்களைக் கணகிட வேண்டுவதில்லை . ஒரு . 
பக்க லாகிருதத் தாளில் உண்மையான மதிப்புகளே குறிக்கப் 
பட்டிருக்கும் . முதன் முறையுடன் இதை ஒப்பிட்டு நோக்கும் 
போது இரு புள்ளிகளைக் குறிக்க எளிதாகவும் வசதியாகவுமிருக்கும் . 
ஏனெனில் , இங்கு மதிப்புகளுக்கு லாகிருதங்களைக் கணக்கிட 
வேண்டுவதில்லை . இதனால் காலமும் அதிகம் 

செலவிட 
வேண்டுவதில்லை . 


என 


தாளை 


தாள் 


மேற்கூறிய முறைகளைப் பின்பற்றித் தயாரிக்கப்படும் வரை 
ஒருபக்க லாகிருதத் 

வழங்குகின்றனர் . 
னெனில் , இதன் நெட்டு அளவானது விகிதக் கோட்பாட்டைப் 
பின் பற்றியும் , கிடை அளவானது கூட்டுக் கொள்கையைப் 
பின்பற்றியும் அமைந்துள்ளது . இரு அளவுகளும் , சில சமயங் 
களில் லாகிருத அளவுகளால் பிரிக்கப்பட்டிருக்கும் . இத்தகைய 
வரைதாளை இருபக்க லாகிருதத் தாள் ( Double Logarithmic 
Graph ) என வழங்குகிறோம் . ஒருபக்க லாகிருதத் தாளிலிருந்து 
இதைத் தெளிவாக வேறுபடுத்திக் காட்ட லாகிருதத் தாள் " 
என்றே இது வழங்கப்படுகிறது . 


எடுத்துக்காட்டு 

இந்திய ரிசர்வ் வங்கியில் விற்பனையான தங்கப் பத்திரங்களின் 
விற்பனைகளைக் கீழ்க்கண்ட பட்டியல் காட்டுகிறது : 


மாதங்கள் 


விற்பனை 
(1000 ரூபாய் 

களில் ) 


விற்பனை 
மாதங்கள் (1000 ரூபாய் 

களில் ) 
அக்டோபர் 1965 15,560 
நவம்பர் 1965 13,170 
டிசம்பர் 

1965 18,740 
ஜனவரி 

1966 12,450 
பிப்ரவரி 1966 8,320 
மார்ச் 1966 7,540 


ஜூன் 
ஜூலை 
ஆகஸ்டு 


ஏப்ரல் 1966 
மே 

1966 
1966 
1966 

1966 
செப்டம்பர் 1966 


3,250 
3,570 
3,620 
3,140 
2,540 
2,540 


வளைகோடு பொருத்துதல் 


17 


முன்கூறிய விவரங்களை வரை தாளிலுள்ள 

லாகிருத 
அளவிலாவது அல்லது சாதாரணத் தாளிலாவது குறிக்க . 


தீர்வு : 


கொடுக்கப்பட்டிருக்கும் மதிப்புகளுக்கு லாகிருதங்களைக் 
கண்டு அவற்றைச் சாதாரண 

அளவுகோலில் 

புள்ளிகளைக் 
குறிக்கவும் . 


மா தங்கள் 


ரூ . ( 000 ) 


லாகிருதம் 


அக்டோபர் 1965 


15,560 


4.1920 


நவம்பர் 


1965 


13,170 


4-1200 


டிசம்பர் 


1965 


18,740 


4 : 2727 


ஜனவரி 


1966 


12,450 


4-0952 


பிப்ரவரி 


1966 


8,320 


3.9201 


மார்ச் 


1966 


7,54 ) 


3.8774 


ஏப்ரல் 


1966 


3,250 


3.5119 


மே 


1966 


3,570 


3.5527 


ஜூன் 


1966 


3,620 


3.4969 


ஜூலை 


1966 


3,140 


3.4832 


ஆகஸ்டு 


1966 


2,580 


3-4116 


செப்டம்பர் 1966 


2,540 


3.4048 


க . பு . -2 


கணக்கியல் புள்ளியியல் 


தங்கப் பத்திரங்கள் விற்பனை அக் .1965 - செப் . 1966 

லாகிருத அளவுத்திட்டம் 
4.3 


4.2 


4.0 


3.9 


3.8 


3.7 


லாகிருதங்கள் 


3.6 


3.5 


3.4 


3.3 


3.2 


3.1 


3.01அக் . நவ . டிச . ஜன . பிப் . மார். ஏப் . மே , ஜூன் , 30. ஆக. செப் 
+ 195 

1966 
மாதங்கள் 


படம் 1-4 . 


எடுத்துக்காட்டு : 

1960 - 1967 வரை A , B என்ற இரு கம்பெனிகளின் விற்பனை 
அளவுகள் பின்பக்கம் 

கொடுக்கப்பட்டுள்ளன . விவரங்களை 
வரைதாளில் குறிக்க . 


வளைகோடு பொருத்துதல் 


19 


ஆண்டுகள் 


கம்பெனி 
A- ன் விற்பனை 
( ஆயிரங்களில் ) 


கம்பெனி 
B- ன் விற்பனை 
( ஆயிரங்களில் ) 


200 
300 
400 
500 


1960 
1961 
1962 
1963 
1964 
1965 
1966 
1967 


2,000 
3,000 
4,000 
5,000 
6,000 
7,000 
8,000 
9,000 


600 
700 
800 
900 


விடை 

நாம் விவரங்களை இருவகை வரைதாள்களிலும் வரைவோம் . 
பின்பு அவற்றை ஒப்பிடுவோம் . பின் வருவது சாதாரண வரை 
தாளில் வரைந்த வரைப்படமாகும் . 


A , B விற்பனை வளர்ச்சிவீதம் 


9000 


H 


8000 


B 


7000 


6000 


விற்பனை(ஆயிரம்அலகுகளில்) 


5000 


4000 


3000 


2000 


1000 


A. 


0 
1960 


62 


165 


66 


167 


63. 164 
ஆண்டுகள் 


படம் 


1--5 . 


விகித அளவுகோலில் விவரங்களைப் பொருத்துவதற்கு நாம் 
மதிப்புகளின் லாகிருதங்களைக் காணவேண்டும் . 


20 


கணக்கியல் புள்ளியியல் 


கம்பெனி A- ன் 

கம்பெனி B- ன் 
லாகிருதங் 

விற்பனை 
ஆண்டுகள் 

விற்பனை 

லாகிருதங்க 
கள் 
( ஆயிரங்களில் ) 

கள் 
( ஆயிரங்களில் ) 


1960 


200 


2.3010 


2,000 


3.3010 


1961 


300 


2.4771 


3,000 


3-4771 


1962 


400 


2-6021 


4,000 


3.6021 


1963 


500 


2-6990 


5,000 


3-6990 


1964 


600 


2.7782 


6,000 


3-7782 


1965 


700 


2.8451 


7,000 


3-8451 


1966 


800 


2.9031 


8,000 


3.9031 


1967 


900 


2 • 9542 


9,000 


39542 ) 


இந்த விவரங்களுக்கு அடுத்தபக்கத்தில் கண்ட வரைபடம் 
பொருத்தப்பட்டுள்ளது ( படம் 

1-6 ) . 
இரு வரைபடங்களையும் ( படம் 1-5 , படம் 1-6 ) ஒப்பிட்டு. 
நோக்கும்போது சாதாரண வரைதாள் , கம்பெனி B- ன் முன்னேற் 
றத்தின் வீதம் கம்பெனி A ஐக் காட்டிலும் அதிகமெனக் காட்டு 
கிறது . ஆனால் , விவரங்களை விகித வரைதாளில் குறிக்கும்போது 
இரு கம்பெனிகளின் வளர்ச்சி வீதமும் ஒன்றே என இது காட்டு 
கிறது . 

உண்மையில் கம்பெனி A- ன் அளவீடுகள் 100 ஆகவும் , 
கம்பெனி B- ன் அளவீடுகள் 1000 ஆகவும் ஒவ்வோர் ஆண்டும் 
ஏறிக்கொண்டே செல்கின்றன . ஆனால் இது கம்பெனி B கம்பெனி 
Aஐப் போல 10 மடங்கு முன்னேறிக்கொண்டு செல்கிறதெனும் 
தவறான கருத்தைத் தோற்றுவிக்க ஏதுவாகிறது . எப்படியிருந்த 
போதிலும் , தனி மாற்றங்களை ஒப்பிடும்போதுதான் இந்த முடிவு 
எடுக்கப்படுகிறது . சார் மாற்றங்களை ஒப்பிடும்போது வளர்ச்சியின் 
வேகம் A , B என்ற இரு நிறுவனங்களிலும் ஒன்றே என்பதை 
வரைபடம் B தெளிவாகக் காட்டுகிறது . 


வளைகோடு பொருத்துதல் 


21 


லாகிருத வளைவரைகளை ஆராய்தல் 


A , B விற்பனை வளர்ச்சி வீதம் 


B 


3.8 


3.5 


லாகிருதங்கள் 


3.2 


A 


2.9 


2.6 


2.91 

1960 


6 


162 


165 


66 


167 


63 64 
ஆண்டுகள் 


படம் 


1-6 . 


நாம் லாகிருத வளைவரைகளை எச்சரிக்கையுடன் ஆராய்ந்து 
முடிவு கூறவேண்டும் . ஏனெனில் , தவறான 

முடிவுகளைக் 
கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் . லாகிருத வளைவரை 
களைப் பற்றி ஆராயும்போது கீழ்க்கண்ட சில முக்கியமான 
கருத்துகளை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் . 


( 1 ) வளைவரையானது மேல் நோக்கி உயர்ந்துகொண்டே 
சென்றால் , அது வீதத்தின் அதிகரிப்பைக் குறிக்கும் . 

( 2 ) வளை வரையானது கீழ்நோக்கித் தாழ்ந்துகொண்டே 
வந்தால் , அது வீதத்தின் குறைவைக் காட்டும் . 

( 3 ) வளைவரையானது நேர்கோடெனில் வீதமானது மாறிலி 
யாக இருக்கும் . அதாவது வீதம் ஒரே சீராக இருக்கும் . 


22 


கணக்கியல் புள்ளியியல் 


( 4 ) வளைவரையானது உயர்ந்து கொண்டே நேர்கோட்டிற்கு 
மிக அருகில் நெருங்கினால் , அது வளர்ச்சி ஒரே சீரான வீதத்தை 
நெருங்குவதைக் காட்டும் . 

( 5 ) வளைவரையானது . தாழ்ந்துகொண்டே நேர்கோட்டிற்கு 
மிக அருகில் நெருங்கினால் , அது தாழ்ச்சியின் ஒரே 

சீரான 
வீதத்தை நெருங்கும் . 

( 6 ) வளைவரையில் ஒரு பகுதி மற்றொரு பகுதியைவிட 
சரிவுள்ளதாக இருந்தால் பிந்தியதைவிட முந்தியதில் வீதமானது 
வேகமாக இருக்கும் . 

(7 ) ஒரே விகித வரைதாளில் இரு வளைவரைகள் ஒன்றுக் 
கொன்று இணையாகச் சென்றால் , சம சதவீத மாற்றத்தை அவை 
குறிக்கும் . 

( 8 ) ஒரே விகித வரைதாளில் ஒரு வளைவரை மற்றொன்றை 
விடச் சரிவுள்ளதாக இருந்தால் , பிந்தியதைவிட முந்தியதில் 
வீதமானது வேகமாக இருக்கும் . 


விகித வரைபடங்களின் பயன்கள் 

நான்கு வகையான ஒப்பு நோக்குதல்களுக்கு விகித வரை 
படமானது பயன்படுகிறது . 

( 1 ) இது ஒரே சீரான சத வீத வளர்ச்சியை ஒரு நேர் 
கோடாகக் காட்டுகிறது . ஒவ்வோர் ஆண்டும் விற்பனைகள் 10 % 
வீதம் அதிகரிப்பது விகித வரைபடத்தில் நேர்கோடாகக் காணப் 
படுகிறது . நேர்கோட்டிலிருந்து வளைவரையானது 

விலகிச் 
செல்லுமேயானால் , அது அதற்கிணைந்த வளர்ச்சி அல்லது தாழ்ச்சி 
வீதத்தைக் காட்டும் . பின்வரும் வரைபடம் இதை விளக்கு 
கின்றது ( படம் 1-7) 

நிறுவனங்களின் உற்பத்தியின் வரைபடத்தை விகித வரை 
படத்தில் கவனித்தோமானால் அவைகள் கட 

டந்த கால வளர்ச்சி 
வேகத்தையே கொண்டுள்ளனவா , அல்லவா என்பதனை முடிவு 
செய்யலாம் . மேலும் , நிறுவனங்களின் வளர்ச்சியின்வரலாற்றுக்குக் 
காரணமானவற்றைத் தெரிந்து கொண்டால் , 

ஆராய்பவர்கள் 
கடந்த காலப் போக்குகளிலிருந்து எதிர் காலத்திற்குத் தேவை 
யானவற்றை முன்பே கண்டறிந்து சொல்லலாம் . 


( 2) சாதாரண வரைதாள்களைக் காட்டிலும் இருவளைவரைகளின் 
ஏற்றத் தாழ்வுகளையோ அல்லது சார் வளர்ச்சியையோ இதில் 
நன்கு ஒப்புநோக்கலாம் . ஏனெனில் , : இணையான கோடுகள் 


குறைகின்ற விழுக்காடு வீதத்தில் அதிகரிப்பு 
குறைகின்ற 
விழக்காடு 
வீதத்தில் 
குறைவு 


அதிகரிக்கின்ற 
விழக்காடு 
வீதத்தில் 
தறைவு 
. 


அதிகரிக்கின்ற விழுக்காடு வீதத்தில் அதிகரிப்பு 


வளைகோடு பொருத்துதல் 


23 


விகித வரைபடத்தில் எல்லா இடங்களிலும் ஒரே சீரான சதவீத 
மாற்றத்தைக் குறிக்கின்றன . 

அதிக சரிவுகள் உயர்ந்த , 
விகிதங்களைக் குறிக்கின்றன . 


விகிதப் படத்தில் வரையின் 
பல்வேறு அமைப்புகளின் பொருள் 


30 


20 


மாறாத விழுக்காடு வீதத்தில் அதிகரிப்பு 


மாற்றமில்லை 


10 


மாறத 
விழுக்காடு 
வீதத்தில் 
குறைவு 


6 


2 
1964 


1965 


1968 


1970 


1972 


படம் 


1-7 . 


( 3 ) - சதவீதங்களை 

அல்லது 

விகிதங்களை நேரடியாக . 
நிலைக்குத்து அளவுகோலிலிருந்து அறிந்து கொண்டு அவற்றை 
வரைபட ஆராய்விற்குப் பயன்படுத்திக் கொள்ளலாம் . 


24 


கணக்கியல் புள்ளியியல் 


( 4) அளவுகளில் பல் வேறு விதமாக மாறுபட்டுள்ள தொடர் 
களின் ஒப்புநோக்குதல்களுக்கு விகித அளவுகோலானது மிகவும் 
பயன்படுகிறது . 


விகித வரைபடங்களின் குறைகள் 

ஒரு பக்க லாகிருத தாள்கள் மிகவும் வேண்டத்தக்கவையாக 
இருந்தபோதிலும் , வணிகத்தொழில் துறைகளில் இவற்றை 
அதிகமாகப் பயன்படுத்துவதில்லை . இத்தகைய வரைபடங்களில் 
பின்வருவன ஒரு சில குறைகளாகும் : 

( 1 ) இவற்றைப் பாமரர்கள் புரிந்துகொள்வது கடினம் . 
எனவே , விளக்கங்களுக்கு இவை பயன்படமாட்டா . சாதாரண 
வரைதாளே நன்கு காட்டும் . 


( 2 ) பூச்சியம் அல்லது குறை குறியுடைய மதிப்புகளை , விகித 
வரைதாள்களில் குறிக்க இயலாது . 

( 3 ) மொத்த மதிப்பின் பல்வேறு பகுதிகளைப் பற்றி இதைப் 
பயன்படுத்தி ஆராய இயலாது . 

(4 ) விகித வரைபடங்களை நன்கு புரிந்துகொண்டு சரியான 
முடிவிற்கு வர ஆழ்ந்த அறிவு தேவை . கவனக் குறைவால் 
தவறான முடிவுகளுக்கு வரநேரிடும் . 

( 5 ) விகித அளவுகோலில் தனி மாற்றங்களை அளவிட 
முடியாது . 


இத்தகைய குறைகள் இருக்கும் காரணத்தால்தான் இவை 
ஒரு சில நிபந்தனைகளின் படி அதிக பயனுள்ளதாக இருந்த 
போதிலும் சாதாரண வரைதாளில் காட்டமுடியாத படங்களை 
மட்டும் வரைவதற்கு இத்ததைய வரைதாள்களைப் பயன்படுத்து 
கிறோம் . 


எடுத்துக் காட்டு : 


1 


2 


3 


4 


5 


Y 


14 


27 


6 
30 


40 


55 


68 


Bx 
என்ற வரையைப் 


- 


Ae 


கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு Y 
பொருத்துக . 

Bx 
Ae 
log A + B X log e 
log A + ( Blog e ) x 


log y 


- 


வளைகோடு பொருத்துதல் 


25 


= 


இது y = mx + C என்ற சமன்பாட்டைப் 

போல் அமைந் 
துள்ளது . 

இங்கு y log Y , m = Blog e , C = log A. 
இயல் நிலைச் சமன்பாடுகள் , 

m > X + nC 
> xY = m z X2 + CS X. 


- 


X 


y 


= log Y 


xy 


1 


14 


-1-1461 


1.1461 


1 


2 


27 


1.4314 


28628 


4 


3 


40 


1.6021 


4-8063 


9 


4 


55 


1. 404 


6.9616 


16 


5 


68 


1.8325 


9.1625 


25 


6 


30 


1.4771 


8.8626 


36 


- 


21 


9.2296 


33-8019 


91 


- 


... 


.. 


( 1 ) 
( 2 ) 
( 3 ) 


- 


- 


- 


HD 


ම 


இயல் சமன்பாடுகளில் மதிப்புகளைப் பிரதியிட , 

21m + 6C 9.2296 

91m + 21C 33.8019 
( 1 ) X 13 273m + 78C 119.9848 
( 2 ) x 3 273m + 63C = 101.4057 
( 3 ) - ( 4 ) 150 18.5791 C = 1.2386 . 
21m + 7.4316 = 9.2296 

1.7980 

21 
C 1.2386 

A = 17.32 


= 


log A 


= 


B log10 € 


கணக்கியல் புள்ளியியல் 


26 


-- 


= B x 0.4343 
B = 0.1972 
வரையின் சமன்பாடு 

0.1972x 
y 

17.32e 


- 


y = abr 


வளை 


கீழ்க்காணும் விவரங்களுக்கு 

என்ற வடிவ 
கோட்டினைப் பொருத்துக . 

1901 1911 1921 1931 1941 1951 1961 


ஆண்டு x 


மக்கள் தொகை 


209 


216 


235 


263 


301 


337 


( இலட்சத்தில் ) - 193 


X - 


y 


log y = Y 


- 1931 
10 


x 2 


x log y 


1901 


193 


2.2856 


9 


-6.8468 


1911 


209 


2.3201 


--4-6402 . 


1921 


216 


2.3345 


-1 


1 


-2.3345 


1931 


235 


2.3711 


0 


0 


0 


1941 


263 


2-4200 


1 


1 


2.4200 


1951 


301 


2.4786 


2 


4 


4.9572 . 


1961 


337 


2.5276 


3 


9 


7.5828 


13517 


1754 


16.7375 


0 


28 


1.1284 


ty = abx . 


log y = log a + x log b . 
இதில் log y Y ; log a C ; log b = 


வளைகோடு பொருத்துதல் 


27 


அதாவது நாம் y == mx + C என்ற வடிவ வளைக்கோட்டைப் 

1931 
பொருத்த வேண்டியது . 

10 


X 


இதன் மீச்சிறு படிவழிச் சமன்பாடுகள் 

Y = ms X1 + n C. 
> X Y = m = X2 + C - X . 


16-7375 


= 7C . 


C = 2-39107 


28m 


= 1.1285 


1.1285 

28 


= • 04031 


a 


- 


= 


Y = ( 403 x + 2-39107 . 
log a C 2 • 39107 . 
Antilog C Antilog 2 •39107 . 246-1 

• 04031 . 
b = Antilog m = 

Antilog .04031 1.097 
ஆகவே , மேற்கண்ட பரவலுக்கு y = ( 246-1 ) (1.090) என்ற 
வடிவ வளைகோடு பொருந்தும் . 


log b 


- 


-- 


எடுத்துக்காட்டு : 

கீழே கொடுக்கப்பட்ட 
வளைவைப் பொருத்துக . 


விவரங்களுக்கு ) 


= 


bc என்னும் - 


ஆண்டு X 


1951 


1952 


1953 1954 1955 1956 1957 


உற்பத்தி 

Y 
( டன்களில் ) 


201 


263 


314 


395 


427 504 612 . 


y = bc 


( செ.ப 


1973 ] ; 


log y 


log b + x log C 


log y . 


Y 


BX + B 


- 


( = ) 


-- 


C - 


B log b : 

:: b antilog B 
AT log c . antilog A 
இயல் சமன்பாடுகள் , 
a x2 + b x = 


T 


as x + nb 


28 


கணக்கியல் புள்ளியியல் 


X = X - 1954 


A = 1954 என்பது மூலமாக இருக்கட்டும் . 


X 


Y 


X- 1954 


1951 


2.3032 


9 


- 6-9096 


1952 


2.4200 


- 4.8400 


1953 


2.4969 


1 


1 


- 2.4969 


1954 


2.5966 


0 


0 


0 


1955 


2-6304 


1 


1 


2-6304 


1956 


2.7024 


2 


4 


5.4048 


1957 


2-7868 


3 


9 


8.3604 


- 


17.9363 


0 


28 


2.1491 


மதிப்புகளை இயல் சமன்பாடுகளில் பிரதியிட்டால் , 


.. 281 = 


2.1491 
2.1491 
28 


107674 


7b 


= 


17.9363 


b = 2.5623 


- 


07674 X + 2-5523 என்பது சமன்பாடு ஆகும் . 
Y ( 1-193) 1 0-365-1 
ஃ. தேவையான சமன்பாடு 


- 


y = ( 1-193 ) 


1954 

( 365-1 ) 


வளை கோடு பொருத்துதல் 


29 


- 


axm 


logy 


கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு y என்ற வரையைப் 

பொருத்துதல் : 
இரு பக்கங்களிலும் 10 ஐ மடக்கை அடியாகக் கொண்டால் 
log y = 

log a + log ( * ) " 

log a + m log x 
log x , Y log y எனக் கொண்டால் 

சமன்பாடு Y == aX -- 5 என்ற நேர்கோட்டு அமைப்டை 
அடைகிறது . 

இங்கு a = m . 

b log a . 
எடுத்துக்காட்டு : 


- 


விவரங்களுக்கு y 


= ar | 


என்ற வரையைப் 


கீழ்க்காணும் 
பொருத்துக . 


5 


K 


6 . 


8 


7 


9 


4 


y 


2.8 


2-0 


1-6 


1.2 


log y 


XY 


log x 

X 


X 


y 


5 


4 


0.6990 


0.6021 


.4887 


.4209 


6 


2.8 


0.7782 


C.4472 


-6056 


• 3480 


7 


2.0 


0.8451 


C • 3010 


-7148 


545 


8 


0.9031 


0.2041 


.8155 


* 1843 


9 


1.1 


0.9542 


0.0792 


-9103 


• 07556 . 


4.1796 


1-6336 


3-5349 


1.28326 


log y 


- 


y = 


= ax 


Y 


-- 


log a + n log x 
C + mX இதில் Y = log y . X = log x : 

C = log a . n = m . 


30 


கணக்கியல் புள்ளியியல் 


- 


அதாவது நாம் Y mX + C என்ற வடிவ வளைகோட்டைப் 
பொருத்தவேண்டியது . இதன் மீச்சிறுபடி வழிச்சமன்பாடுகள் 

Y = n 

= m = X -- nC 
z x Y = m = X2 + C EX 
1.6336 m 4-1796 + 5C 

( 1 ) 
1-28326 = m 3.5349 + 4-1796C 

( 2 ) 
இவற்றைத் தீர்த்தால் , m = 2.132 . 

2.128 . 


.. 


C = 


ஃ n = m 


- 2-132 


- 


- 


+ C = + log a = 2.128 

a = 134.3 


-2.132 
ஆகவே , மேற்கண்ட பரவலுக்கு y = ( 134-3 ) x என்ற 
வடிவ வளைகோடு பொருந்தும் . 


k- ன் 


-எடுத்துக்காட்டு : 

dL 
வருமானங்களின் முழுப்பரவலின் வரை yx 
மாறிகளைக் குறைந்த வர்க்க முறையின் மூலம் காண்க . 
வருமானத்தின் 

வீச்சை 1000 ரூபாயிலும் , y மனிதர்களின் 
-எண்ணிக்கை 100 - லும் தருகிறது . 


X 


5--10 


10--15 


15-20 


20-25 


25-35 


35 - 45 


75 


19 


8 


4.2 


4.1 


2 


--- 


log k 


30,000 - 40,000 என்ற இடைவெளியில் அமைந்து இருக்கும் 
மனிதர்களின் எண்ணிக்கையைக் காண்க . 

Yxt = k 
log y + d log x 
Y = log y, எனவும் X log x எனவும் கொள்வோம் 

k - dx | 

Y = log 
இதில் , d = m, C log k எனவும் கொள்க : 

Y 

mX + C 
இயல் சமன்பாடுகள் , 

= m z z X + nC 
XXY = m - X2 + Cz x 

( 2) 


- 


- 


( 1 ) 


... 


வளைகோடு பொருத்துதல் 


31 


y 


X = log x Y = log y 


XY 


X2 


7.5 


75 


0.8751 


1.8751 


0.6409 


0.7658 


12.5 


19 


1-0969 


1.2788 


1.4027 


1.2032 


17.5 


8 


1 • 2430 


09031 


1-1226 


1.5450 


22.5 


4.2 


1.3522 


06232 


08427 


1-8284 


30.0 


4.1 


1.47011 


0.6128 


0.9052 


2.1818 


40.0 


2 


1-6021 


0.3010 


0.4822 


2.5667 


7-6454 


5-5940 


6.3963 


10 :0909 


எனவே , 
5.5940 7646m + 6C 


.. 


( 1 ) 
(2 ) 
( 3 ) 


= 


... 


5.3963 10.0909m + 7.6464B 
( 1 ) x 7.6464 , 42-7740 58.4674m + 45.8784C 
( 2 ) 6 38.3778 60.5454m + 45.8784C 
( 3 ) - ( 4 ) 4.3962 20780m 

2.1156 


- 


4 . 


ම 


- 





m == 


= 


-- 


( 1 ) - ல் 1 - ன் மதிப்பைப் பிரதியிட 

5.5940 = > 16+1767 16C 
6C 21.7707 

21-7707 
C = 

3.62845 

6 
log k C = 3.6285 

k = 4256 
2.1156 

du 2.1156 . 
Y - 2.1156 X + 3.6285 

- 2.1156 log x + 3.6285 
.x == 35 என மேற்கண்ட சமன்பாட்டில் பிரதியிட 
Plog x = 

log 35 ) = 1.5441 


F 


- 


log y 


- 


32 

கணக்கியல் புள்ளியியல் 
| og y = - 2.1156 X 1.5441 + 3.6285 = 0.3617 

y = 2 • 3 


என்ற 


டைவெளியில் அமையும் 


30,000 - 40,00 ) 
நபர்கள் 2300 . 

k = 4256 , 


dd 


2.1156 . 


விலக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை ( Sum of the 

Squares of the Residuals ) 

குறைந்த வர்க்கக் கொள்கையில் ஒரே வகையான பல 
வரைகளில் மிகச் சிறந்த பொருத்தமுடைய வரையின் சமன் 
பாட்டைக் காண்கிறோம் . முற்றிலும் சரியான பொருத்தமாய் 
இருந்தால் , ஒவ்வொரு விலக்க மும் பூச்சியமாக இருக்குமாதலால் , 
விலக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத் தொகையும் பூச்சியமாக . 
இருக்கும் . எனவே , கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி விபரத்துக்கு 
ஒரு வரை எவ்வளவு அண்மையில் பொருந்துகிறது என்பதை 
அறிய , விலக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் , இலட்சிய மதிப் 
பாகிய பூச்சியத்திற்கு எவ்வளவு அருகில் உள்ளது 
ஆராய்கிறோம் . 


என 


- 


- 


R = z [ y = ( a + x + cx2 + ......... ) ] 2 
= z [ y - ( a + bx + cx2 - + ] [ y - ( a + bx 

+ cx + ....... ) ] 
= zy [ y - ( a + bx -- cx2 + ......... ) ] 
2 ( a + bx + cx2 + 

........ ) [ y - (a + bx + cx3 

+ ] ] 
z ( a + bx + cx2 + .. ...... ) [ y - ( a + bx + cx2 + - ) ]. 
= a [ z y - ( a + bx + cx2 + 

...... - )] + b [ axy 
- x ( a + bx + ¢ x2 + .......... ) ] 
+ c [ z x2 y - ax2 + bx + cx ......... ] + 

.... + 0 
ஏனெனில் ஒவ்வோர் உறுப்பும் , 


...... 


( a + bx + cx ? -- 
சமன்பாடுகளை ஒத்துள்ளன . 


] ] 


= 


0 என்ற இயல் 


எனவே R 


- 


s y2 - as y - b : yx - cz yx2 


வளை கோடு பொருத்துதல் 


33 


வளை கோட்டைப் பொருத்தும் போதே , 5 " தவிர மற்ற 
எல்லாக் கூட்டுத் தொகைகளையும் கணக்கிட்டுள்ளதால் , R- ன் 
மதிப்பை எளிதில் காணலாம் . 


எடுத்துக்காட்டு : 

பரிசோதனைச்சாலையில் , கொடுக்கப்பட்ட நிறையுள்ள ஒரு 
வாயுவின் கன அளவின் பலவேறு மதிப்புகளுக்கு ஒத்த அழுத்தத் 
தின் ( P ) பல வேறு மதிப்புகள் தரப்பட்டுள்ளன . PV : 
வரையைப் பொருத்துக . V = 100 க.அங் இருக்கும் போது P- ன் 
மதிப்பைக் காண்க . 


C என்ற 


இருபக்க லாகிருதத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களின் 
படம் வரைந்து , அதன் மூலமும் 7 , C- ன் மதிப்புகளைக் காண்க . 


V ( கன அளவு 
கன அங்குலங்களில் ) 


P ( அழுத்தம் ) ஒரு சதுர 
அங்குலத்துக்கு ( பவுண்டுகளில் ) 


54.3 


61-2 


61.8 


49.5 


/ 


72-4 


37.6 


88.7 


28.4 


118.6 


19.2 


194.0 


10-1 


PV 


C 


- 


= 


log C 


log P + y log V 

logy 


log P 


zlog C 


X = log V , Y = 


log P என்க . 


ax + 


- 


Y 

b என்ற சமன்பாடு கிடைக்கிறது . 
இங்கு b == log C ; 


பு . 


3 


34 


கணக்கியல் புள்ளியியல் 


log V = X 


log P = YY 


X 


XY 


1.7348 


1.7868 


3.0095 


3-0997 


1.7910 


1.6946 


3-2077 


3-0350 


1 597 


1.5752 


3.4585 


2.9294 


1.9479 


1.4533 


3.7943 


2.8309 


2-0741 


1.2833 


4.3019 


2.6617 


2.2878 


1-0043 


5.2340 


2.2976. 


மொத்தம் 11.6953 


8.7975 


23-0059 


16.8543 


எனவே இயல் சமன்பாடுகள் 

8.7975 a X 11-6953 +65 
16-8543 = a x 23.0059 + bX 11-6953 


- 


a 


- 


- 


= 


ஆனால் 6 


இவற்றிற்குத் தீர்வு கண்டால் , 

1.4 , 5 

4-2 
எனக் கிடைக்கிறது . 

4-2 ) 

log C 
ஃ . Py .. 16,000 

V = 100 
P = 25.13 பவு / ச . அங் . 


இரு பக்க லாகிருதத்தாளில் Py- ன் பல்வேறு மதிப்புகளைக் 
கொண்டு புள்ளிகளைக் குறித்துள்ளோம் . Pyr = C என்ற வரை 
இரு பக்க லாகிருதத் தாளில் Y = ax + b 

என்ற ஒரு நேர் 
கோட்டின் வடிவில் அமைந்துள்ளது . 


log P + y log V = log C GT GOTUSJ log P = log C - y log V 


ஆகிறது . 


35 


வளைகோடு பொருத்துதல் 


கோட்டின் சாய்வு 


1-4 ( தோராயமாக 


AB 
AC 


ஆனால் , 


a == 


Y 


1-4 


== 


25 என வரைபடத்தில் 


- 


- 


100 ஆக இருக்கும்போது , P 
இருந்து கிடைக்கிறது . ( தோராயமாக ) 
log P log C. y log V 

log C 1.4 log 100 
2 (14 ) + 1.4 log C 
4.2 

leg C = b 
C anti log 4.2 


log 25 


- 


. 


- 


100 
90 
80 
70F 


60 


50 


B 


40 


அழுத்தம்P 


30 


25F 


20 


A 


15 


ப ப 
30 40 50 60708090100 


20 


+10 


150 200 250 300 


கன அலவு V 
படம் 1-8 . 


. 


எனவே , வரையின் சமன்பாடு 

14 = 16,000 


நேர்கோட்டு அமைப்பில் சமன்பாடுகளை மாற்றி அமைத்தல் : 

y 
( 1 ) y = ax2 + bx . : ax + b . X = x , 


* 


* 


என்க 


36 


கணக்கியல் புள்ளியியல் 


( 2 ) y = b + A 


Y = Y - y 


4 


( 3 ) 


x y == bx2 + a ( அதாவது ] y = b + 


x2 - 


x - + Y = ) 


- 


Y = a + bxy, X 


xy , Y = y 


10 : 


( 5 ) 


y 
X 


b 


y = ax -- b.10 


X = 


Y 


y 


blog10 

x 


( 6 ) 


y = a + 


y = ax + b log 10 x 


X 


X 


log , x 


- 


Y 


- 


X 


எடுத்துக்காட்டு : 

y = ax + b 2 என்ற வரையைப் பின்வரும் விவரங்களுக்குப் 
பொருத்துக 

3 5 6 


M 


2 


y 


34 


57 


150 


252 


y 


12x 


2 . 


y = ax + b.2 


a + 


X 


Y = 2 


- 


. 


X 


2 


2.7 


6.4 


10.7 


Y 


17 


19 


30 


42 


இதனைப் பொருத்தப் பாதி சராசரி முறையைப் பின்பற்றுகிறோம் . 
அதாவது விவரங்களை ஏறக்குறைய சமமான இரு தொகுதிகளாகப் 
பிரித்துக்கொள்கிறோம் . அவற்றின் சராசரிகளை (x 1 , 51 ) , ( 3 , 7 ) 
எனக் கண்டால் இப்புள்ளிகளைப் படத்தில் குறித்து , ஒரு நேர் 
கோட்டால் சேர்க்கலாம் . y = a + bx எனும் சமன் பாட்டில் , 
71 = a + br / > I , = axb , எனப் பிரதியிட்டு, a, b ஐக் காண்கிறோம் . 
விவரங்களை இரு பகுதிகளாகப் பிரித்து , 

2 == 2 • 35 , X , = 8-55 , 
P. = 8.55 , Y , = 36 


37 


வளை கோடு பொருத்துதல் 


a + 8.55 b 

36 
s a + 2 35 b = 18 


= 


2.9 எனப் 


சமன்மாடுகளுக்குத் தீர்வுகண்டு , a = 

10-2 , b 
பெறுகிறோம் . 

தேவையான சமன்பாடு 10-2x + 2.9 ( 2 ) 


பயிற்சி 
( 1 ) பட்டியலில் கண்டுள்ள விவரங்களுக்கு 

நேர் 
கோட்டைப் பொருத்துக 

0 5 10 15 20 25 30 
10 14 19 25 31 36 39 [ y 9.56 + 1-02x ] 


= 


y : 


( 2 ) பின் வரும் விவரங்களின் போக்கை ஒரு நேர் கோட்டுச் 
சமன்பாட்டால் வரையறுக்க . 
1916 1917 1918 1919 1920 

1921 
உற்பத்தி 
( டன்களில் ) 

110.2 143.3 143.3 131.5 1380 55.0 


. 


ஆண்டு 


. 


1922 1923 1924 1925 


ஆண்டு 


. 


உற்பத்தி 

74.0 129.0 150-0 14.0 
( டன்களில் ) 
1926 ஆம் ஆண்டில் உற்பத்தியின் மதிப்பைக் காண்க . 


( 3 ) y a + bx என்ற நேர்கோட்டைப் பின்வரும் விவரங் 
களுக்குப் பொருத்துக 

0 1 2 3 4 


X : 


y : 1 


1.8 


3.3 4.5 6.3 [ x = 0.72 + 133 ] 


| 4 ) 


X 


- 


மாறியைச் சார்பிலா மாறியாக எடுத்து , 

x- ன் 
ஈருறுப்புக் கோவைகளில் y சார்புடையதாகக் கொண்டு , கீழ்க் 
காணும் விவரங்களுக்கு 

ஒரு பரவளையத்தைப் ( Parabola ) 
பொருத்துக . 
1 2 3 

5 6 7 8 


2 


6 


7 


8 


10 


11 


11 


10 


[ y = 10-9002 + 85 ( x - 5 ) .267 ( x - 5 ) 2 

x - 5 , V y - 7 எனக் கொள்ளவும் . ) 


- 


38 


கணக்கியல் புள்ளியியல் 


( 5 ) கீழ்க்கண்ட பட்டியல் ஒருவகைப் பூவிலுள்ள இதழ் 
களின் 

எண்ணிக்கையைக் காட்டுகிறது . மிகப் பொருத்தமான 
y acbx என்ற வடிவ வளை கோட்டினைக் காண்க . 


இதழ்களின் எண்ணிக்கை : 


5 


6 


7 


8 


9 


10 


பூக்களின் எண்ணிக்கை 


: 133 


55 


23 


7 


2 


2 


- 


( 6) y 

Ax " என்ற வளைகோட்டைப் பின்வரும் விவரங் 
களுக்குப் பொருத்துக . 
( i) 

1 10 100 

1000 
32.5 49.8 

96-7 

54-2 
( ii) x : 2 3 

0.395 ] 
4 . 5 [ y = 24-48 : 
4.5 8 12.5 

1.96 
[ விடை y = ( 0.5129 ) x 


y : 2 


- 


( 7 ) y 

ax ) என்ற வளை கோட்டைப் பின்வரும் விவரங் 
களுக்குப் பொருத்துக . 

1 2 3 4 5 6 


y : 3.99 4-25 6.10 67.9 7.50 7.50 y = 3x 


bx 
( 8 ) y = 

ka என்ற வளை கோட்டைப் பின்வரும் விவரங் 
களுக்குக் காண்க . 

ஒவ்வொரு குடும்பத்திலும் 
உள்ள குழந்தைகளின் : 1 2 3 4 5 6 

எண்ணிக்கை 


குடும்பங்களின் எண்ணிக்கை 


! 151 100 61 50 


20 


8 


( 9 ) x , y- மாறிகளின் 9 ஜதை மதிப்புகள் 

கொடுக்கப் 
பட்டுள்ளன . அவற்றின் போக்கை y = a + bx + cx ? என்ற 
வளை கோட்டால் விவரிக்க . அவற்றை வரைபடத்தாளில் புள்ளி 
களாக அமைக்க . 


( 1 , 2 ) ; ( 2 , 6 ) ; ( 3 , 7 ) ; ( 4 , 8 ) ; ( 5 , 10 ) ; ( 6 , 11 ) ; ( 7 , 11 ) 
( 8, 10 ) ; ( 9, 9 ) [ y = 10.002 + .85 ( x - 5 ) - .2668 ( x - 5 ) ] 


வளைகோடு பொருத்துதல் 


39 


( 10 ) ஒரு நாட்டின் பருத்தி உற்பத்தியின் விவரங்கள் பின் 
வருமாறு . 

1931 1932 1933 1934 1935 


ஆண்டு 


. 


உற்பத்தி 
( மில்லியன் 
பேல்களில் ) 


17-1 


13-0 


. 


13.0 


9.6 


10.6 


. 


ஆண்டு 


1936 


1937 


. 


உற்பத்தி 
மில்லியன் 12.4 18.2 விவரங்களின் போக்கை 
( பேல்களில் ) 
பரவளை கோட்டால் ( Parabola ) வரையறுக்க . 1938 ஆம் ஆண்டின் 
உற்பத்தியை மதிப்பிடுக . 


Bx 
( 11 ) கீழ்க்கண்ட பட்டியலுக்கு மிகப் பொருத்தமான y = AC 
வடிவ வளைகோட்டினைக் காண்க . 


1 2 


. 


3 


4 


5 


6 


0.5261x ] 
8.039e 


14 


27 


. 


40 


55 


60 300 [ y 


bx 
( 12 ) y என்ற வளைகோட்டைக் கீழ்க்காணும் விவரங் 
களுக்குப் பொருத்துக. 


= ae 


* 


: 


( 


2 


6 


4 


1.151x ] 


1 


11 


100 


1000 [ y = 


- k ae 


- 


bx 
( 13 ) ( i ) y 

என்ற வளைகோட்டைக் கீழ்க்காணும் 
விவரங்களுக்கு காண்க : 
5 

5 20 

25 


10 


. 


820 


3500 


y 


1600 


4000 


4750 


. 


( ii ) பின்வரும் விவரங்களுக்குக் குறைந்த வர்க்க முறையில் 
y = ax + bx + c என்ற வளைவைப் பொருத்துக . y- ன் அளவை 
மதிப்பிடுக . 


40 


கணக்கியல் புள்ளியியல் 


2 


* 


4 


6 


8 


1 ) 


12 


14 


213 


252 


265 


239 


178 


109 


90 


17 எனின் , y- ன் அளவை மதிப்பிடுக . 


( செ.ப. 1974 ) 


0.73663 
( 14) y = 3.849e 

என்ற வளைகோட்டைப் பின்வரும் 
செய்திகள் பெற்றுள்ளனவா எனக் காண்க . 
1 2 3 4 5 

6 


y 


14 


27 


40 


55 


68 


300 


( 15 ) கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்குக் குறைந்த வர்க்க 
முறையில் எப்படி y = A x B என்ற வளைவைப் பொருத்துகிறாய் ? 
அதற்காக நீ மேற்கொள்ளும் உட்கருத்துகள் யாவை ? 

( செ.ப. 1974 ) 


2. ஒட்டுறவு 
( Correlation ) 


தை மாதத்தில் நெல் அறுவடை ஆவதால் , அரிசியின் விலை 
ஓரளவு குறைந்துள்ளதை நாம் அறிவோம் . அதுபோன்று மழைக் 
காலத்தில் , தேவை அதிகரிப்பதால் , குடைகளின் விலையும் , குளிர் 
காலத்தில் கம்பளி 

ஆடைகளின் 

விலையும் அதிகரிக்கின்றன , 
எனவே , ஒரு பொருளின் உற்பத்தி அதிகரிக்க அதிகரிக்க அதன் 
விலை குறைந்துகொண்டே செல்வதையும் , ஒரு பொருளின் 
தேவை அதிகரிக்க , அதிகரிக்க அதன் விலை அதிகரிப்பதையும் 
நாம் காண்கின்றோம் . இவ்வாறே பல சூழ்நிலைகளில் இருமாறிகள் 
ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு மாற்றங்களை ஏற்பதை . 
உடன் தொடர்பு அல்லது ஒட்டுறவு ! correlation ) என்கிறோம் . 
ஒரு மாறியின் மதிப்பு அதிகரிக்கும்போது , மற்றொரு மாறியின் 
மதிப்பும் அதிகரித்துக்கொண்டே சென்றால் , ஒட்டுறவை நேர் 
மறை ஒட்டுறவு , அல்லது நேரிடைத் தொடர்பு ( positive correla 
tion ) என்கிறோம் . இதுபோன்ற இரு மாறிகளின் மதிப்புகளும் 
ஒன்றாகக் குறைந்தாலும் ஒட்டுறவு நேர்மறையானதுதான் . 


கணவரது வயது அதிகரிக்க அதிகரிக்க , அவர்களின் மனைவி 
யரது வயது அதிகரிப்பதையும் , இளம் கணவருக்கு இளம் மனைவி . 
யர் இருப்பதையும் கொண்டு கணவன் - மனைவியர் வயது நேர் 
மறை ஒட்டுறவுடையன் ( positively correlated ) எனப்படுகிறது . 


ஒரு மாறியின் மதிப்பு கூடிக்கொண்டே 

செல்லும்போது , 
அதன் விளைவாக மற்றொரு மாறியின் மதிப்பு குறைந்து கொண்டே 
சென்றாலும் அல்லது முதல் மாறியின் மதிப்பு குறைந்து 
கொண்டே செல்லும்போது , இரண்டாவது மாறியின் மதிப்பு . 
கூடிக்கொண்டே சென்றாலும் இரு மாறிகளும் ஒட்டுறவு உடை 
யவைதான் . ஆனால் , இவை எதிரிடைத் தொடர்புடையவை , 


..42 ) 


கணக்கியல் புள்ளியியல் 


அல்லது ஒட்டுறவுடையவை ( negativly correlated ) ( எ - டு ) : 
( பசுக்களின் வயது , அவை தரும் பாலின் அளவு ) ( பருவமழை , 
மின் வெட்டு ) . 

எனவே , ஒரு மாறியின் மதிப்பில் ஏற்படும் கூடுதலின் விளை 
வாக அதனுடன் காரணகாரிய தொடர்புடைய மற்றொரு மாறியின் 
மதிப்பில் ஏற்படும் கூடுதலோ அல்லது குறைவோஇரு மாறிகளின் 
ஒட்டுறவு எனலாம் . 

உணவுப் பொருள்களின் விலையும் , சாப்பாட்டுச் செலவும் 
காரணத் தொடர்புள்ளன ( causal relationship) . வருமானவரி அதி 
கரிப்பும் , உயிர் ஒப்பந்தக் கழகத்தில் ( life insurance ) சேர் 
வோரது எண்ணிக்கையும் காரணகாரியத் தொடர்புடையவை . 
ஆனால் , சிற்சில சமயங்களில் காரணத் தொடர்பற்ற இரண்டு 
மாறிகள் பார்ப்பதற்குத் தொடர்புடையன போலத் தோன்றும் . 
எடுத்துக்காட்டாக , அமெரிக்க டாலரின் மதிப்பும் , படிப்பில் பின் 
தங்கிய மாணவனது மதிப்பெண்களும் ஒன்றாகக் குறைந்து 
கொண்டே வரலாம் . அதுபோல் மருத்துவச் சாலையில் சேர்க்கப் 
படும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் , நாட்டில் விற்பனையாகும் 
செய்தித் தாள்களின் எண்ணிக்கையும் ஒரேசமயம் கூடிக் 
கொண்டே செல்லலாம் . எனவே இவற்றை உடன் தொடர்பு 
டையன எனக் கொள்ள முடியாது . ஒன்றின் அடிப்படையில் 
மற்றொன்று இல்லை . இவ்வாறு காரணகாரியத் தொடர்பின்றி , 
கூடிக் குறைந்து வரும் மதிப்புகளைக் கொண்டு , தோற்றத்தில் 
மட்டும் ஒட்டுறவு உடையனவாகக் காணப்படும் மாறிகளின் 
தொடர்பு , போலித் தொடர்பு ( spurious correlation ) அல்லது 
பொருளற்றத் தொடர்பு ( nonsense correlation ) எனப்படுகிறது . 

இரு மாறிகளிடையே உள்ள ஓட்டுறவைக் காண கீழ்க்காணும் 
முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன 

( 1 ) சிதறல் விளக்கப்படம் வரைதல் . 
(2 ) வரைபடம் வரைதல் 
( 3 ) பியர்ஸன் ஓட்டுறவுக்கெழு காணுதல் 


1 


. 


( 1 ) சிதறல் விளக்கப் படம் ( Scatter Diagram ) 

( x1 , 11 ) . ( x , y , ) ... ( xn, ys என்பவை x , y என்ற இருமாறி 
களின் n ஜோடி மதிப்புகள் . வரைபடத்தாளில் x , y அச்சுகளை 
வரைந்து , மேற்கண்ட 1 புள்ளிகளையும் குறித்துக் கொள்ளவும் , 
கொடுக்கப்பட்டுள்ள சீர்படா விவரங்களில் காணப்படும் 1 ஜோடி 
மதிப்புகளையும் , 1 புள்ளிகளாகக் குறிக்கப்பட்டுள்ள வரைபடமே 
--சிதறல் விளக்கப்படமாகும் . புள்ளிகள் படத்தில் சிதறி அல்லது 


ஒட்டுறவு 

43 
பரவி அமைந்திருக்கும் நிலையிலிருந்து , அவை எவ்வாறு உடன் 
தொடர்பு கொண்டவை என அறியலாம் . 

Y r > O 


X 


( 3 , y ) 


" -1 . 
சிதறல் விளக்கப் படம் ( நேரிடை உறவு ) 

Fo 


+ 


{ 3 , y ) 


2- 2 . 
சிதறல் விளக்கப் படம் ( எதிரிடை உறவு) 


44 


கணக்கியல் புள்ளியியல் 


( 2 ) வரைபட மூலம் ஒட்டுறவைக் காணுதல் 

X மாறியின் பல்வேறு மதிப்புகளையும் , ஒரு வரையின் மூல 
மாகவும் , Y மாறியின் பல்வேறு மதிப்புகளையும் மற்றொரு 
வரையின் மூலமாகவும் குறிக்கின்றோம் . இவ்விரு வரைகளும் மேல் 
நோக்கியோ அல்லது கீழ்நோக்கியோ ஒரே திசையில் சென்றால் , 
உடன் தொடர்பு நேரிடையானது என்கிறோம் வரைகள் எதிர்த் 
திசையில் சென்றால் , மாறிகளிடை. எதிரிடைத் தொடர்பு காணப் 
படுகிறது என்கிறோம் . 


பொதுவாகக் காலத் தொடர் வரிசையில் காணப்படும் புள்ளி 
விவரங்களில் இத்தகைய முறை ஒட்டுறவைக் காண உதவுகிறது . 


. 


ஆனால் 


( 3 ) பியர்ஸனின் ஒட்டுறவுக்கெழு ( Pearson s Correlation co 

efficient ) : 

x, y மாறிகளின் தனித்த மாற்றத்தை மட்டும் அவற்றின் 
பரவற்படிகள் முறையே ர X , ஏ y எடுத்துக் கூறுகின்ற 

2 ( x - x ) ( yr - I ) என்பது x y மாறிகளின் இணைவிலகலை 
அல்லது உடன்மாற்றத்தைத் ( covariation ) தருகிறது . எனவே , 
--- 1 ( x - x ) ( y : - j ) என்பது ‘ இணைப்பரவற்படி அல்லது 
உடன் மாறுபாடு ( co - variance ) எனப்படுகிறது . இதனை Per 
எனக் குறிக்கிறோம் . 


n 


Pay x, y- ன் அலகுகளைப் பொறுத்து அமைவதால் அது தனி 
எண் அல்ல . எனவே , உடன் தொடர்பின் அளவாக , அலகு 
களால் பாதிக்கப்படாத ஒரு கெழுவைப் பெற x , y- ன் இணைப்பர 
வற்படியை , x, y ன் திட்ட விலக்கங்களின் பெருக்குத் தொகை. 
யால் வகுக்கிறோம் . எனவே , பியர்ஸனின் ஒட்டுறவுக் கெழு 


Tary 


- ( 1) 
M + 2(x- x) , ! >(y - 3) 


- 


1 ( x - i ) ( y 

- J ) 2 
2 ( x - R ) - - ( y - y ) ? 


r- ன் மதிப்பு - 1 - லிருந்து +1 வரையுள்ள இடைவெளியில் 
இருக்கும் என்று பின்வரும் பகுதியில் நிறுவப்படுகிறது . 


ஓட்டுறவு 


45 


T = +1 மாறிகள் முழுமையான நேரிடைத் தொடர்புடையன . 
T > 0 மாறிகள் நேரிடைத் தொடர்புடையன . 
r = ) மாறிகள் உடன் தொடர்பற்றவை . 
10 மாறிகள் எதிரிடைத் தொடர்புடயவை . 
1 மாறிகள் 

முழுமையான எதிரிடைத் தொடர் 
யுடையவை . 


இரு மாறிகள் ஏற்கும் மதிப்புகளை நிகழ்வெண் பட்டியலில் 
பல பிரிவுகளிடையே அமைத்துக்கொண்டால் இரு மாறி நிகழ் 
வெண் பட்டியல் ( Bivariate frequency table ) 

கிடைக்கிறது : 
இதனை உடன் தொடர்புப் பட்டியல் ( Correlation table ) அல்லது 
இருவழி நிகழ்வெண் பட்டியல் ( Twoway frequency table ) 
என்றும் சொல்கிறோம் . 


P 


இரு வழி நிகழ்வெண் பட்டியலில் / 


- 


. 


ச y 


கல்வி , 


zfty ( x - x ) ( y - y ) 

* zf ( x - x ) 11 , ( y -- y ) 
சீர்படா விவரங்களுக்கான -ன் வாய்பாட்டில் , ஆங்காங்கு 
x , y- க்கான நிகழ்வெண்களினால் பெருக்கினால் , இவ்வாப்பாடு 
கிடைக்கிறது . 

ஒட்டுறவுக்கெழுவின் பயன்கள் : ஒட்டுறவுகெழு 
உளவியல் துறைகளில் பெரிதும் பயன்படுகிறது . ( மாணவரது 
அறிவுக் கூர்மை கெழு , கல்வித் தேர்ச்சி ) ( குடிப்பிறப்பு , பழக்க 
வழக்கங்கள் ) ( பயிலும் முறைகள் , நினைவுத்திறன் ) போன்ற 
பண்புகளிடையே உள்ள இடை உறவைக் கணக்கிடப்பெரிதும் 
உதவுகிறது . வணிகத்துறையில் ( விளம்பரச் செலவு , விற்பனை 
அளவு ) பொருள்களின் உற்பத்தித்திறன் ( தொழிலாளரது சிறப்புப் 
பயிற்சி , வயது ) ( உடல் , மன நிலை ) முதலியவற்றோடு பொறுத்து 
அமையும் நிலை இவற்றை ஆராயப் பெரிதும் உதவுகிறது . 
இவ்வாறே சமூகப் பிரச்சினைகளில் ( வேலையின்மை , வறுமை ) 
( மக்களின் கல்வித் திறன் , பொருளாதார உயர்வு ) போன்றவற்றில் 
தொடர்பு காண உடன் தொடர்புக்கெழு பெரிதும் உதவுகிறது . 


* , . என்பவை x , y மாறிகளின் கூட்டுச் சராசரிகளாயின் , 
வரைபடத்தில் , 1 ஐக் குறித்துக்கொண்டு , அதன் வழியாக x 
அச்சுக்கும் , y . அச்சுக்கும் இணையாக இரு செங்குத்துக் கோடுகள் 


46 


கணக்கியல் புள்ளியியல் 


வரைவோம் 

இவை 

வரைபடத்தை நான்கு பாகங்களாகப் 
பிரிக்கின்றன 

சிதறல் விளக்கப் படத்தில் P , ( xr , y . ) என்ற புள்ளி முதற்காற் 
பகுதியில் வந்தால் , x - x , yr -- 7 இரண்டும் நேர்க்குறி 
உடையவை ஆதலால் , அவற்றின் பெருக்குத் தொகை (x 
( y.- y) . ம் நேர்க்குறியுடையது . அதுபோல மூன்றாம் காற் 
பகுதியில் வந்தால் x - 7 , y - இரண்டும் எதிர்க்குறியுடையவை . 
எனவே , ( x - x ) ( y - } ) நேர்க்குறியை உடையதாகிவிடு 


கிறது . 


இரண்டாம் காற் பகுதியில் x - * எதிர்க்குறியுடையது . 
y ;-) நேர்க்குறியுடையது . நான்காம் காற் பகுதியில் x * 
நேர்க்குறியையும் , y - 7 எதிர்க்குறியையும் பெறுகின்றன . 
எனவே . இவ்விரு நிலைகளிலும் (x - x ) ( y . - 7 ), எதிர்க்குறி 
பெறுகிறது . 


எனவே , சிதறல் விளக்கப் படத்தில் முதல் , மூன்றாம் கால் 
பகுதிகளில் 

பெரும்பான்மையான புள்ளிகள் காணப்பட்டால் 


( x , = x ) ( y- y ) என்ற கூட்டுத் தொகையில் , குறை 
r = 1 
மதிப்புக் கொண்ட பெருக்கற்பலனைவிட நேர் மதிப்புடைய 
பெருக்கற்பலன்தான் அதிகமாயிருக்கும் . எனவே z (x 
( yr- ) 0 . மாறிகள் நேரிடை உறவுடையவை . இது 
போன்று பெருவாரியான புள்ளிகள் இரண்டாம் , நான்காம் காற் 
பகுதிகளில் காணப்பட்டால் , 


n 


) (x, - x) ( y ,-3 ) ( குறைகுறி உடைய பெருக்கற் பலன் 


அதிகம் உள்ளதால் ) குறைகுறி உடையதாகி விடுகிறது . மாறிகள் 
எதிரிடை உறவுடையவை . 


சிதறல் படத்தின் நான்கு பகுதிகளிலும் புள்ளிகள் காணப் 
பட்டால் , மாறிகள் ஒட்டுறவற்றவை ( Independent ) ஆகிவிடு 
கிறது > ( x - 1 ) ( y - j ) = 0 ஆகி விடுகிறது . 


சிதறல் படத்தின் புள்ளிகள் யாவும் ஒரே நேர்கோட்டில் 
அமைந்தால் உடன் தொடர்பு முழுமையாக உள்ளது என்கிறோம் . 


ஒட்டுறவு 


47 " 


Y 


r = O 


X 


( 1 ) 


படம் 2-3 . 
சிதறல் விளக்கப்படம் ( ஒட்டுறவின்மை ) 
இக் கோடு முதல் , மூன்றாம் காற்பகுதிகளின் சமவெட்டியாக 
அமைந்தால் முழுமை நேரிடை உறவு உடையவை ( Perfect posi - 


Y 


( x , y ) 


X 


படம் 


2-4 . 
சிதறல் விளக்கப்படம் ( முழுமை எதிரிடை உறவு ) 


--48 


கணக்கியல் புள்ளியியல் 


tive correlation ) எனவும் புள்ளிகள் காணப்படும் நேர்கோடு 
இரண்டாம் , நான்காம் காற்பகுதிகளின் சமவெட்டியாக இருந்தால் 
மாறிகள் , முழுமை எதிரிடை உறவு ( Perfect Negative Correla . 
< tion ) உடையவை எனவும் கூறப்படுகின்றன . 


r = 1 


X 


( x , y ) 


படம் 2-5 
சிதறல் விளக்கப் படம் ( முழுமை நேரிடை உறவு ) 
முழுமைத் தொடர்பில் மாறிகளின் மதிப்புகள் ஒரே விகிதத்தில் 
மாறுகின்றன . 


ஒரு வட்டத்தின் ஆரமும் , பரப்பளவும் ( A = Tre ) முழுமை 
- நேரிடைத் தொடர்புடையவை . மாறாவெப்ப நிலையில், வாயுவின் 
அழுத்தமும் , அளவும் முழுமை எதிரிடைத் தொடர்பு 
கொண்டவை . Poc 


கன 


எனவே , சிதறல் விளக்கப் படம் இரு மாறிகட்கிடையே 
உள்ள தொடர்பை அறிவதற்கு முதற்படியாக உள்ளது . விரை 
விலும் , எளிய முறையிலும் , உடன் தொடர்பைக் கணக்கிடும் 
தேர்ச்சியற்றோரும் , புரிந்துகொள்ள உதவுகிறது . மாறிகளின் 
உச்ச மதிப்புகள் இவற்றை அவ்வளவு பாதிப்பதில்லை . 


ஆனால், சிதறல் விளக்கப் படத்தைக் கொண்டு ஒட்டுறவு 
-நேரிடையானதா அல்லது எதிரிடையானதா ; அதிக அளவு 


ஓட்டுறவு 


49 


உடையதா 

அல்லது குறைந்த அளவு உடையதா என்பதை 
மட்டும் புள்ளிகளின் போக்கிலிருந்து உணரலாம் . 

ஆனால் , 
ஒட்டுறவின் சரியான மதிப்பைக் கணக்கியலாகக் காண்பதுபோல் 
சிதறல் விளக்கப் படம் மூலம் சரியாகத் தீர்மானிக்க 


யலாது . 


சுருக்கு வழியில் ஒட்டுறவுக் கெழுவைக் காணுதல் 

x , y என்ற மாறிகளுக்கு முறையே A , B என்ற மூலப் 
புள்ளிகளைக் கொள்வோம் . ஆகவே , 
z ( x - A ) ( y - B ) 

= z [ ( x - x ) + ( x - A ] ] [ [ y - j ) + ( 5- B ) ] . 
z ( x - x ) ( y-- 1 ) + - A ) z ( y -- 7 ) 

+ (y- B ) = { x ) + z (y- B ) ( x- A ) 


= 


இதில் - ( x - x ) = 0 ; z ( y - J ) = 0. ஏனெனில் கூட்டுச் 
சராசரியிலிருந்து எடுக்கப்பட்ட தனி அம்சங்களின் விலக்கக் 
கூடுதல் பூச்சியமாகும் . 
ஃ - ( x - A ) ( y - B ) = z ( x - A ) ( y - 3 ) 

+ z ( 1 - B ) ( x - A ) 
இருபுறமும் N ஆல் வகுத்தால் 
( x - A ) ( y - B ) ( x - x ) { y - 7 ) 
N 

N 

N ( y --B ) ( x - A ) 
+ 

N 


- 


( )( 


A , B என்ற மூலப் புள்ளிகளிலிருந்து எடுக்கப்பட்ட , x , y 
என்ற மாறிகளின் இணை , விலகலை p என எடுத்துக்கொள்வோம் . 
மேலும் , di | A ) என்றும் , d , = ( - B ) என்றும் 
கொள்வோம் . 


ஆகவே p = P + did ,. : - p == P - dy.d ,. 

A , B- யிலிருந்து எடுக்கப்பட்ட S. , S , என்பவை முறையே 
* y- ன் வர்க்க மூலச்சராசரி , வர்க்க விலக்கங்களாக இருந்தால் - 
M / s12 ச y = vs.2 - 41 

P - dd, 
ஆகவே 

VS - a , vs.1 = a, 
-4 


a,, 


க.பு. 


50 


கணக்கியல் புள்ளியியல் 


A- யும் B- யும் பூஜ்யமாக இருந்தால் , 


p 


* , d = 5 , d, 


y . 


xy - Nxy 

ty 


Nou 


எனவே ஒட்டுறவுக் கெழுவைக் காணும்போது x , y க்கு 
வசதியான மூலப் புள்ளிகளை எடுத்துக்கொண்டு விலக்கங்களைக் 
காண்பதால் , கணக்கிடுதல் எளிதாகிறது . 


ஒட்டுறவுக் 


கெழுவைக் 


எடுத்துக்காட்டு : 

கீழ்க்கண்ட பட்டியலிலிருந்து 
கணக்கிடுக . 

10 , 16 , 13 ; 12 , 
y : 20 , , 25 , 27 , 


15 , 


17 , 


14 . 


33 , 


26 , 


30 , 


30 . 


1 


y r - A Y - B ( x - A ) 2 ( y -- B ) " ( x - A ) ( y - B ) 


10 


20 


-10 


9 


100 


30 


16 


33 


3 


3 . 


9 


9 


9 


13 


25 


0 


25 


9 


0 


12 


27 


1 


9 


3 


15 


26 


2 


4 


16 


-6 


30 


4 


0 


16 


0 


O 


14 


30 


1 


0 


1 


0 


0 


6 


- 19 


40 


159 


34 


( x - A ) ? 


ச 

10 


A ) - ( 3 ) 
49 - ( ) - 

-(8 2 


t . 


= 


ஒட்டுறவு 


51 


ர 


2-231 . 


- 


-- 


361 


752 


ச 


2 


159 
7 


" - (- ) - 


1113 

49 


! 


49 


3.936 


-- 


! 


1 


P 


(x - y 

A ) ( y - B) - di d ,, 


இங்கு di 


( y - B ) 


z ( x - A ) 


d , 


- 


- 


. 


n 


R 


-- 


= 


* - [ 24 " ) - 3 - 7-18 


P 


7.183 
2 • 231 x 3-936 


ச , ச 


8179 . 


எடுத்துக்காட்டு : 

கீழ்க்காணும் பட்டியல் வயதுப் பிரிவுகளுக்கேற்றவாறு , 
65 மாணவர்கள் பொது அறிவுத் தேர்வில் வாங்கியுள்ள மதிப் 
பெண்களைத் தருகிறது . வயதிற்கும் , பொது அறிவுக்குமுள்ள 
தொடர்பைக் கணக்கிடுக . 

( B.Com . 66 ) 


தேர்வின் 
மதிப்பெண்கள் 


வயது ( ஆண்டுகளில் ) 

20 21 


19 


22 


200 - 250 


4 


4 


2 


1 


250 


300 


3 


5 


4 


2 


300 


350 


2 


6 


6 


5 ) 


350 - 400 


1 


4 


6 


8 


தீர்வு : 

வயது = x ; மதிப்பெண்கள் 


y எனக் கொள்வோம் . 


- 


கணக்கியல் புள்ளியியல் 


52 


1g 


fyr fy fy Ye Efyaxy 


20 


21 


22 


என் மைய 

மதிப்பு 
மைய மதிப்பும் 


YOT 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


( 6 ) 


O 


4 


4 


2 


1 


[ I 


-1 


* 


O 


225 


1 


O 


-1 


-2 


3 


5 


4 


2 


14 


O 


O 


o 


275 


이 


O 


|o. 


0 


0 


2 


8 


5 


21 


1 


21 


16 


21 


325 


이 


- 


0 


- 


2 


4 


6 


8 


19 


2 


38 


76 


42 


375 


0 


2 


4 


fi ( 2 ) 


10 


20 


16 


65 


58 


48 


108 


-1 


O 


2 


fxxx 


( 4 ) 


-10 


0 


20 


32 


42 


10 


சரி பார்த்தல் 


O 


20 


64 


94 


Fax2 (5 ) 
| zf / XY (6) 


O 


1-8 


40 


58 


விளக்கம் 

கொடுத்துள்ள பட்டியலிலிருந்து x- ன் மைய மதிப்புகளையும் , 
y- ன் மைய மதிப்புகளையும் எழுதிக்கொண்டு வேறொரு பட்டியல் 
தயாரிக்கப்பட்டுள்ளது . 

f , என்பது ஒரு குறிப்பிட்ட x- ன் மதிப்பிற்கு , நிகழ்வெண் 
களின் கூட்டுத்தொகையைத் தருகிறது . 
fig = f18 *226 + f9916 + f19,125, + far , 315 
4 + 3 + 2 + 1 

10 . 
இதுபோலவே f , என்பது , ஒரு குறிப்பிட்ட ; -ன் மதிப்பிற்கு 
நிகழ் வெண்களின் கூட்டுத் தொகையைத் தருகிறது . 

f | 


- 


+ f 


+ f 


175 


2151 19 


915110 


275-31 


275 


3 + 5 + 4 +2 


14 


- 


-- 


--- 


20 
1 


Y 


y - 275 

50 - 


53 


ஒட்டுறவு 


அதாவது x- ன் மதிப்புகளுக்கு ஒரு வசதியான மூலம் A-ஐ 
எடுத்துக் கொண்டு , அதிலிருந்து x. ன் விலக்கங்களை x ன் பிரிவு 
இடைவெளியால் வகுத்துக் கிடைப்பதே X ஆகும் 


இதுபோலவே y- க்கும் , ஒரு வசதியான மூலம் B ஐ எடுத்துக் 
கொண்டு , அதிலிருந்து y-ன் விலக்கங்களை y-ன் பிரிவு 

டை 
வெளியால் வகுத்தால் Y கிடைக்கும் . 


இவை முறையே நெட்டு வரிசை ( 2 ), கிடை வரிசை ( 2 ) -ல் , 
காணப்படுகின்றன . 4 ஆவது நெட்டுப்பிரிவு frY , 2 ஆவது 
நெட்டுப் பிரிவிலுள்ள , ( 3 ) ஆவது நெட்டுப்பிரிவிலுள்ள ஒவ்வொரு 
சிற்றறை எண்ணையும் , அதற்கொத்த Y மதிப்பால் பெருக்கிக் 
கிடைப்பது . 

( 5 ) ஆவது நெட்டுப்பிரிவு f y . இது ஒவ்வொரு fy . Y ஐயும் , 
Y யையும் பெருக்கினால் கிடைக்கும் . 

இதுபோன்றே கிடைப்பிரிவுகளிலும் f X , f : X ? என்ற 
வற்றை எழுதிக்கொள்ள வேண்டும் . 

ஒவ்வொரு சிற்றறையிலும் நடுவிலே காணப்படும் எண் 
அந்தச் சிற்றறைக்குரிய நிகழ் வெண்ணாகும் . மூலையில் 
அடைப்புக்குள் காணப்படும் எண் அந்தச் சிற்றறைக்குரிய YY , 
விலக்கங்களின் பெருக்குத்தொகை யாகும் . எடுத்துக்காட்டாக , 
மேல் வரிசையில் முதல் சிற்றறையில் X- ன் மதிப்பு - 1. Y. ன் 
மதிப்பு - 1 . 


- 


எனவே XY 


- 1 X 


1 = + 1 . 


6 ஆவது நெட்டுப்பிரிவில் உள்ள எண்கள் , 

ஒவ்வொரு 
வரிசைலும் உள்ள எல்லாச் சிற்றறைகளுக்கும் fy ஐ YY 
பெருக்கி வந்தவற்றைக் கூட்டியதால் கிடைத்தவையாகும் . 


கல் 


ஒரு நெட்டுப் பிரிவு முழுவதிலுமுள்ள சிற்றறைகளுக்கு , 
ஒவ்வொரு சிற்றறையின் நிகழ்வெண் fu ஐ XY ஆல் பெருக்கிக் 
கிடைக்கும் எண்களின் கூட்டுத்தொகையே 6 ஆவது கிடைப் 
பிரிவில் காணப்படுகிறது . எடுத்துக்காட்டாக , 6 ஆவது கிடைப் 
பிரிவில் , முதல் எண்ணாக உள்ளது பூச்சியமாகும் 

4 x 1 + 3 x 0 + 2 x -1 + 1x - 2 = 0 . 


sf.yXY = > f,. YX . ஏனெனில் , ஒன்றில் நெட்டு வரிசை 
யாகவும் , மற்றொன்றில் கிடை வரிசையாகவும் எல்லா சிற்றறை 


54 


கணக்கியல் புள்ளியியல் 


களுக்கான நிகழ்வெண்களையும் , அவற்றின் விலக்கங்களின் 
பெருக்கங்களையும் பெருக்கி வந்த எண்களின் மொத்தக் கூட்டுத் 
தொகையைக் கண்டுள்ளோம் . 


If , YX ம் , f - YX ம் ஒரே எண்ணாக வந்தால் - நமது 
கணக்கீடு சரியாக உள்ளது எனத் தெரிந்து கொள்ளலாம் . 

z ( x - x ) ( y - } ) ) 


Njxy 


A , B ஐ x , y- ன் மூலப்புள்ளிகளாகக் கொண்டு , C1 , C, என்ற 
பிரிவு இடைவெளிகளின் நீளங்களானால் , 


.. - xf (s, *3* - ( 1 " ) 

- [ - ( * )"] 
-- - 110x2-[ 

= c [ * * - ( k ) ) 


if (x, -- A ( y - B) 


N 


- [ / , ( s - 1 ( - ) ) 
- c c , (*/* - */ * * ) 


PCI C, 
st, CC 


P 
x Ty 


பிரிவு இடைவெளிகளின் அலகுகளில் , 

58 48 42 
P 

.8923 - .4771 
65 65 65 


= 


- 


. 


* 


• 4152 


14812 


108 . 
65 


- 


65 


1.662 - .545 


1-117 


ஒட்டுறவு 


55 . 


94 
65 


( 421 2 


43 ) 


1 : 446 - -418 


- 


1.0 : 8 


1 = 


- 


* 4152 
( 1117 ) ( 1-018 ) 


* 3857 


கீழ்க்கண்ட பட்டியலுக்கு ஒட்டுறவுக் கெழுவினைக் கணக் கிடுக . 


y - 41 - 45 


36-40 


31-35 


26-30 


X 
! 


21-25 . 


15 


9 
11 


1-- 5 
6-10 
11-15 
16- 20 
21-25 


7 
13 


|005| 


14 


3 


43 


38 


33 


281 


x |fx|fx- syx 


9 


15 


24 


-2 


-48 


96 


78 


2 


+ 


io 


8 


21 


21 


. fo 


|1 


9 


4 


13 


20 


O 


O 


O 


O 


O 


lo 


18 


18 


1 


18 18 


13 


이 


14 


23 


17 


2 


34 


68 


62 


14 


2 


fg 


14 


23 


24 


24 


15 


100 


-17 


203 


164 


Y 


2 


1 


-1 


-2 


O 


28 


23 


O 


-24 


-24 -30 


fyr 
jy : 156 
|efox/xx 565 


60 


163 


23 | 0 | 24 
19 | - 


சரி பார்த்தல் 


29 


60 


164 


56 


கணக்கியல் புள்ளியியல் 


d , 


17 
100 


-17 . d, 


3 
100 


-03 


- 


203 ( 17 ) 
-100 


20300-289 

10002 


20021 
10000 


2.00011 


-- 


- 


10.2 


72 


163 
10 


(100 ) 


16300 - 9 

1to2 


16291 
1012 


= 


20011 


Vi6291 

100 


ச 


= 


100 


- 


164 
100" 


( I ) (13 ) - 


16349 
10000 


P 


16349 : 
V20011 - 16291 


= 9057 . 


எடுத்துக்காட்டு : 

x, y- ன் இரு வழி நிகழ்வெண் பரவல் பின்வருமாறு : 


* 


x1 | 


y 


y1 


111 


112 


121 


h23 


x , y- ன் ஒட்டுறவுக் கெழு 

T11 122 - 121 R12 
v ( 719 + na) ( ni1 +721 ) (ni + 1 ) ( n, 1 + 1 ,, ) 
என நிறுவுக . 


தீர்வு : 


Y - * - * . Y==}, என்க . 


ஒட்டுறவு 


57 


X , 


X2 


fy 


у 


Fyry 


ya StacyYX 


O 


Mut N₂2 


Y , 


0 


O 


Tai 


122 


Y₂ 


Taitn22l 
i 


Na + N22 Taith22 N22 


a 


foc 


na + nainiz + n22 


N 


х 


M12 + 122 


fox x 
forx² 
sf.XY 

ty 


Iniz + n22 


சரி பார்த்தல் 


N22 


P 


2 


o 


1 


Ef ( x ) Y * f (x ) 
N 

N 
( 11 : + ng ) (nyitng) (nu + 191 ) - ( 12 +11,7) 
* 

N 


✓ (na + n ) (nu + nai ) 

N 


f ( y ) ya 

N 


nant la 

N 
( 121_ + nar ) 

N : 


(na1tnga ) (N11 + 12 )Ingat Mes ) - (191 + nga) 

N 


✓ (111 + hug ) (na 1 + naa ) 

May 


Panin + 191 + 112 + Mash — 119 -Man )(191 + naal 

Na 


п11 п . 2 


• Na nia 


58 


கணக்கியல் புள்ளியியப் 


- 


P 


11 122 - 721 112 

N2 


11 


X 


N2 
V ( n12 + 12 (71 + 7,1) ( nil + na) ( ngi + n ) 

n11 128 - 121 113 
V ( nts + ngs ) {ni + n , l) ( n11 +19) ( n21 + nes ), 


எடுத்துக்காட்டு : 

x , y என்கிற இரு சார்பற்ற மாறிகளின் பரவற்படிகள் 
முறையே 2 , 3 ஆனால் , = 3x + 2y , 1 = 3x - y என்பவற்றின் 
ஒட்டுறவுக் கெழுவைக் காண்க 

( செ.ப. 1973 ) 


தீர்வு : 


= 3x + 2y 
= 33 - y 

13: + 2y 


35x 


2 y 


-- 


* 


3+ 27 


1 


n 


23x 


y 


3x 


--- 


3x | 


1 


-- 


n 


1 


z { k - x) = z [ 3 ( x - 1 ) + 2 ( y _ }} ] * 


1 


4 z ( y - 5 ) 


- 


9 


127 ( x - x ) [ y - ) 


+ 


1 


n 


ச 


ச .2 + 40 -- 12p. 


இதுபோலவே , 


- 


- 


91 


T 


- 


1 


6p . 


2 


மாறிகள் சார்பற்றவையாதலால் , Pr / 


- 


0 


. 
E 


36 + 36 = 72 


- 


36 + 9 = 


-- 


45 


ஒட்டுறவு 


59 . 


Pes- 2 E - ) (2-1) 


( i 2 
= z [ 3 ( x - K ) + 2 ( y- ] ] [ [ 3Yx --x ) - ( y -3 ) } 
= = [ 9 ( x - x) 1 + 3 ( x - x ) {y - j) --2 ( 9 - }) ) 


92 ( x - x ) : 


3 ( x -- x ) (y_y ) , _ 2s (y - 9) 


+ 


- 


1 


9 xx2 + 3Pey 


27 


( Pay = 0 } 


- 


36 


18 = 18 


- 


1 


18 
v72 X 45 


- 


0.3162 


- 


Ρ Σ η 
σξ ση 


மாறிகளின் தொடர்புக் கோடுகள் , மாறிகளின் தொடர்புக் 

கெழுக்கள் ( Regression Lines and Regression Co - efficients ] 

( x1 , yr ) ( x ,, y , ) ... ( x , y ) என்ற சீர்படாவிவரங்களுக்குக் 
குறைந்த வர்க்கக் கொள்கையினால் , mx + c ) என்ற ஒரு 
நேர் கோட்டைப் பொருத்துவோம் . ஆகவே , அதன் மீச்சிறு 
படிவழிச் சமன்பாடுகள் முறையே 


mrx + c = zy 


* Σ κ . + Ο Σ * = 3y 


( 2 ) 


முதல் சமன்பாட்டை ) ஆல் வகுத்தால் 
ma * 

ΣΥ 
+ 


HC 


- 


n 


n 


m + C = 


Y7 


= 


எனவே நேர் கோடு mx + C , ( x , J ) 

வழியாகக் 
செல்கிறது என்பதை இது காட்டுகிறது . 

மூலப்புள்ளியின் ( , ) க்கு மாற்றி 

( x - t ) = X , ( y - 7 ) = Y 
எனப் பிரதியிட்டால் c = (0 ஆவதால் , சமன்பாடு ( 2 ) 

m Σ Χ = Σ XY 
என்றாகிறது . 


- 


150 


கணக்கியல் புள்ளியியல் 


இதை n ஆல் வகுத்தால் 

X Y 

; m mx2 


ml 


: P 


1 


n 


P 


எனவே m 


- 


P 


Y 


X என்ற 

நேர்கோடு கொடுக்கப்பட்ட 


2 


விவரங்களுக்குப் பொருந்தும் . அதாவது 


P 


( y - Y ) = 


-- 


( x - T ) 


( 1 ) 


இது X என்ற மாறியின் 

மாறியின் மேல் நன் தொடர்புக் கோடு 
[ Regression line of y on x ) ஆனால் p = r ox Ty 


கவே ( y - 1 ) 


-- 


( x - X ) 


... 


( 2) 


x 


= , ( x - X) 


( 
3 
) 


விவரங்களுக்கு இதுபோலவே நாம் x 

நாம் x == my + c என்ற 
நேர் கோட்டினைப் பொருத்தியிருந்தோமானால் நமக்குக் கீழ்க் 
கண்டவாறு ஒரு தொடர்பு கோடு கிடைக்கும் . 

P 
அதாவது ( 2- ( y - y ) 

( 4 ) 


- 


- 


இதனை y என்ற மாறியின் மேல் x - ன் தொடர்புக் கோடு 
Regression line of x on y ) என்கிறோம் . 


11 


P 


Tox Oy 


( y - y ) 


( x - x ) 

ச . 


( 
5 
) 
( 
6 
) 


r ( y- y ) 

ச y 


நாம் y = mx + c , அல்லது x = my + c என்ற - நேர் 
கோட்டினைப் பொருத்தினோமானால் நமக்கு முறையே ( 1 ) , ( 4 ) 
என்ற இரு தொடர்புக் கோடுகள் கிடைக்கும் . 


ஒட்டுறவு 


6L 


, 


தொடர்புக் 


P P 
இதில் 

என்பவைகள் மாறிகளின் 
கெழுக்கள் ( Regression Co - efficients ) . எனப்படும் . 


ச 

3 
1. 


X 


* 


P 
2 


- 


bi , 


- 


b, எனக் குறிப்போம் . 


2 


மாறிகளின் தொடர்புக் கோடுகள் , மாறிகளின் தொடர்புக் 

கெழுக்கள் இவற்றின் பண்புகள் 

( 1 ) ஒட்டுறவுக் கெழு அளவைகளின் அலகுகளைப் பொறுத்து 
அமையவில்லை . ஆனால் , தொடர்புக் கெழுக்கள் b1 , b ,, என்பவை 
x , y- ன் அலகுகளைப் பொறுத்தவை . 


( 2 ) மாறிகளின் தொடர்புக் கோடுகள் இரண்டும் ( 1 , 3 ) என்ற 
புள்ளி வழியாகச் செல்கின்றன . [ x , y ] இரு மாறிகளின் கூட்டுச் 
சராசரிகளைக் குறிக்கின்றன . 


P 


என்பது 


ச 


2 


1 


- 


= 


X 


( 3 ) சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) .ல் 61 
x அதன் கூட்டுச் சராசரியிலிருந்து 1 அலகு அதிகரிக்கும்போது , 
y அதன் கூட்டுச் சராசரியிலிருந்து அதிகரிக் ம் வீதத்தைத் 
தருகிறது . 

இதுபோலவே சமன்பாடுகள் ( 4 ) , . ( 5 -ல் . 
P 
b , 

y அதன் கூட்டுச் சராசரியிலிருந்து 1 அலகு 
அதிகரிக்கும்போது , x அதன் கூட்டு சராசரியிலிருந்து அதிகரிக்கும் 
வீதத்தைத் தருகிறது . 
மேலும் ( 3 ) , ( 6 ) என்ற சமன் பாடுகளை எடுத்துக் 

* 
கொள்வோம் . இதில் என்பது x- னுடைய கூட்டுச்சராசரி 
யிலிருந்து 

எடுக்கப்பட்டு அதனுடைய தட்ட விலக்க அலகு 
களால் அளக்கப்பட்ட 

விலக்கங்களைக் குறிக்கிறது . 
y y 
போலவே என்பது y-யினுடைய கூட்டுச் சராசரியிலிருந்து 
எடுக்கப்பட்டு yயினுடைய திட்ட விலக்க . அலகுகளால் அளக்கப் 
படும் விலக்கங்களைக் குறிக்கிறது . ஆகவே - என்பது X- னுடைய 
கூட்டுச்சராசரியிலிருந்து எடுக்கப்பட்ட விலக்கங்கள் அதிகரிக்கும் 
வீதத்தை அளக்கிறது . அது போல ( 6 ) -ல் 7 , yயினுடைய கூட்டுச் 
சாரசரியிலிருந்து எடுக்கப்பட்ட விலக்கங்களில் 

விலக்கங்களில் - ஓர் அலகு 
அதிகரிக்கும் பொழுது x- னுடைய கூட்டுச் சராசரியிலிருந்து 


ச 
* 


9 


162 


கணக்கியல் புள்ளியியல் 


எடுக்கப்பட்ட விலக்கங்கள் அதிகரிக்கும் வீதத்தை அளிக்கிறது . 
( விலக்கங்கள் அவற்றின் திட்ட விலக்க அலகுகளின் அளக்கப் 
படுகின்றன .) 


19 4,4.- [ 7 ] [ * ] 


re 


r = + v/bi b , 
மாறிகளின் தொடர்புக் கெழுக்கள் இரண்டையும் கொண்டு 
.னுடைய குறியைத் தீர்மானிக்கவேண்டும் . 

அதாவது , 


11 


Tom 


என்ற 


. 


b , b , = 
r- னுடைய குறி நிறைவுபடுத்தவேண்டும் . 


சமன்பாடுகளையும் 


ச 


அதன் 


( 5 ) மதிப்பீட்டின் திட்டப்பிழை : 
x- ன் மேல் y- ன் உறவுக் கோட்டிலிருந்து y- ன் மதிப்பிற்கும் 

மெய்யான மதிப்பிற்குமுள்ள வேறுபாடு d எனில் , 
- என்பது y மதிப்பீட்டின் திட்டப்பிழை ஆகும் . இது 

N 
/ மதிப்பீட்டின் பிழைகளின் திட்டவிலக்கமாகும் . 
.S , எனக் குறிக்கிறோம் . 


NM 


இதனை 


பி. 


MA 


a da 
N 


S3 


2d2 


- 


2 


N ; NS, = z d = 3 


- [ 7- " r ) 


இதில் Y 


- 


= x 


--- 


3 


NS 2 


- 


y 


2rry z XY 

+ 


NS.1 = N 5.1 


2roy. ree 


u 


2 


NI.. 


m 


II 


No ,, 2 { 1-2r ? + r } 
N 

2 } 
S. " = 7. { 1- r " } 


= . 


* { 1 


63 
ஒட்டுறவு 

S 2. 33 , வர்க்கங்களின் கூட்டுத் தொகைகள் ஆனதால் 
நேர் எண்கள் . ஆகவே 1 3 என்பதும் ஒரு நேர் எண் . 

1 13.0 


- 


r2 < 1 


அதாவது -1s r s + 1 . 


ஆகவே ஒட்டுறவுக் கெழுவின் தனி மதிப்பு , ஒன்றை விட ஒரு 
பொழுதும் கூடுதலாக இருக்காது . 

அதுபோல y . ன் மேல் x- ன் உறவுக் கோட்டிலிருந்து S.- ன் 
மதிப்பைத் தீர்மானிக்கிறோம் . ஆகவே S., என்பது X மதிப்பீட்டின் 
பிழைகளின் திட்ட விலக்கமாகும் . 

S 2 ஏ [ I - r ] 


. 


TY 
* 

என்பன தலைகீழ் எண்களாக இருப்பதால் 

Ty 
இரண்டில் ஒரு மதிப்பு ஒன்றைவிடக் குறைவாகத்தான் இருக்க 
வேண்டும் . மேலும் , ஒன்றைவிடக் குறைவானது . எனவே , 


b . 


b . 


= 


0X 


OV 


என்ற இந்த இரண்டில் ஒரு கெழு எப்படியும் ஒன்றைவிடக் 
குறைவானதாக இருக்கும் . 


மாறிகளின் 


( 6) / - 1 

இருக்கும்பொழுது 
தொடர்புக் கோடுகள் ஒன்றி விடுகின்றன . 


y 


= 


இது மாறிகளின் பொதுவான தொடர்புக் 


ச 


T 


Y 


கோடு ஆகும் . இதனுடைய சரிவு 


இது நேர் மறை எண் 


ச 
X 


ஆகும் . ஆகவே , இந்தக் கோடு X அச்சுடன் நேர்திசையில் குறுங் 
கோணத்தை ஏற்படுத்துகிறது . எனவே , இந்தக் கோணம் 
tan 

இருக்கும் பொழுது சிதறல் 


* 


= Oy 


என்று 


ச 
T 


உ 


படத்தில் இந்தக் கோணம் 45 ° ஆக 

ஆக இருக்கும் . இம்மாதிரி 
இருக்கும் பொழுது ஒரு மாறிகளும் நேர்மறையான உறவை 
உடையன . அதுபோலவே 

1 ஆக இருக்கும் பொழுது 
மாறிகள் , தொடர்புக் கோடுகள் இரண்டும் ஒன்று சேருகின்றன . 


64 


கணக்கியல் புள்ளியியல் 


இந்தப் பொதுவான கோடு 


( y - I) 

ச y 


; இதனுடைய 


ச 
. 


- 


சரிவு 

; இது எதிர்மறை எண்ணாகும் . இந்தக் கோடு 
x + அச்சுடன் நேர்திசையில் 

விரிகோணம் அமைக்கிறது . 

ay 
இந்தக் கோணம் tan 


- 


( - ) இவ்வாறு இருக்கும்பொழுது 


உடையவை . 


மாறிகளும் எதிர் மறையான உறவை 
r = 0 ஆக இருக்கும் பொழுது தொடர்புக் கோடுகள் இரண்டும் 
y 

x என்ற இரு கோடுகளாக மாறுகின்றன . இந்தக் 
கோடுகள் r , 1 வழியாகச் செல்கின்றன . மேலும் , இந்தக் 
கோடுகள் முறையே x , y அச்சுகளுக்கு இணையாய் உள்ளன . 
இவ்வாறு இருக்கும் பொழுது இரு மாறிகளும் தொடர்பு அற்றவை 


( 7 ) மாறிகளின் தொடர்புக் கோடுகள் : 


roy 


( y - y ) 


(x - x ) 


(1) 


( y - 3 ) 


y 


( 2 ) 


இவற்றின் சரிவுகள் முறையே Ty 


1 


சy 


. 


7 


கோடுகளுக்கு இடையே உள்ளே குறுங்கோணத்தை 9 என்று 
கொண்டோமானால் , 


tan 1 


+ 


m1 -m , 
-1 + my m ; 


T 


- 


1 


+ 


சது 
ச 


T 


1+ 


+ 


x | 


F 

* 


+ Ty 
இதிலிருந்து r = + 1 ஆக இருக்கும்பொழுது 9 = 0 ; மேலும் 
மாறிகளின் தொடர்புக் கோடுகள் ஒன்றுகின்றன . r = 0 ஆக 
இருக்கும்பொழுது tan e = 0 , 0 = --. ஆகவே , மாறிகளின் 
தொடர்புக் கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்துக் கோடுகளாக 
இருக்கும் . 


ஒட்டுறவு 


65 


- 2 


P 
( y -y ) = ( x - x) என்ற சமன்பாட்டில் x சார்பற்ற 
மாறியாகவும் , y, x ஐச் சார்ந்த மாறியாகவும் உள்ளன . எடுத்துக் 
காட்டாக , ஒரு பொருளின் உற்பத்தியின் அளவை x எனவும் அதன் 
விலையை y எனவும் கொள்வோம் . x கொடுக்கப்பட்டிருக்கும் போது : 
அதற்கு ஒத்த y . ன் மதிப்பை இச் சமன்பாட்டிலிருந்து காணலாம் . 


. 


9- ( y - y0-40 


மற்றொரு தொடர்புக் கோட்டின் சமன்பாடாகிய ( x - 1 ) 
P 
நாம் y மாறியைச் 

சார்பற்றதாகவும் 
x மாறியை y- ஐச் சார்ந்து இருப்பதாகவும் கொள்கிறோம் . ஆகவே , 
y- ன் மதிப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் , இதன்மூலம் x- ன் மதிப்பைக் 
காணலாம் இரு மாறிகளும் ஒன்றையொன்று சார்ந்து இருந்தால் 
நாம் இரண்டு தொடர்புக் கோட்டுச் சமன்பாடுகளையும் 
பயன்படுத்த வேன்டும் . 


எடுத்துக்காட்டு : 

பின்வரும் விவரங்கள் தரப்பட்டுள்ள போது , உறவுக் 
கோடுகளின் சமன்பாடுகளைக் காண்க . y 

70 எனின் x . ன் 
மதிப்பையும் , x = 68 எனின் , yஐயும் காண்க . 


* 


3 . 


67 , ஏது 

3.5 , 7a - y = 
2 X Tary 


- 


65 , r = ( • 5 , 

= ges + , 
9.61 0 • 25 + 12-25 

P = 1.455. 


2 P 


1.445 


உறவுக் கோடுகள் , x --65 


12.25 [ y - 67 ] 


• 118y + 59-095 
y = 70 எனின் x = • 118 X 70 + 59 • 095 = 67.355 


y - 67 = 


1.445 
25 

( x - 65 ) 


5-74 x 


- 


306.1 


X 


- 


68 எனில் , y 


= 


= 5.74 x 68 


- 306.1 


= 


83.22 


க . பு . - 5 


கணக்கியல் புள்ளியியல் 


66 


எடுத்துக்காட்டு : 

கீழ்க்காணும் விவரங்களிலிருந்து ஒட்டுறவுக் கெழுவினையும் 
மாறிகளின் உறவுக் கோட்டினையும் காண்க . 


2 


1 


4 . 


7 


2 


2 


5 


X 


6 


8 9 


10 


9 8 


12 


13 


14 


16 


} 


15 
( ஏப்ரல் 66 ) 


• x y ( x - A ) ( y - B ) 


( x - A ) X - { x - A ) ? ( y - B ) ? 
( y - B ) 


1 


9 


T 


3 


12 


9 


16 


2 


8 


- 3 


12 


9 


16 


3 10 


-2 


-2 


4 


4 


4 


4 12 


-1 


0 


0 


1 


0 


5 11 


0 


-1 


0 


0 


1 


6 13 


1 


1 


1 


1 


1 


-- 


7 14 


2 


2 


4 . 


4 


4 


8 16 


3 


4 


12 


9 


16 


9 15 


4 


3 


12 


16 


9 


- 


0 


0 


57 


60 


60 


A = 5 , B = 12 


= 


108 
5 , 7 

12 
9 
( x - A ) ( y - B ) 


P 


M 


57 
91 


- 


// 


6.3 


n 


di = 0 = d , 
P = 6.3 


ஓட்டுறவு 


67 


( x - A ) " - , 


60 


II 


-- 


6.7 


9 


- 


V6.7 


B ) 


60 


G 


Σ 


- 


d , 


6.7 


= 


3 


9 


ச 


- 


V6.7 


P 


= 2.6 
6.3 
6.7 


9401 


- 


- 


x- ன் மேல் y- ன் ஒட்டுறவுக் கோட்டின் சமன்பாடு 
y 12 

19401 ( 3 5 ) 
2.6 

2.6 
அதாவது y 

9401 ( x 5 ) 
y- ன் மேல் x- ன் ஒட்டுறவுக் கோட்டின் சமன்பாடு 
5 

19401 ( y 12 ) 


12 


- 


- 


- 


என்ற இரு மாறிகளின் ஒட்டுறவுக்கெழு " என்றால் 
( 5- 2y ) , ( 3x + 4 ) என்ற மாறிகளின் ஒட்டுறவுக்கெழுவைக் 
கண்டுபிடிக்க , 

[ 1974 செ.ப.க. ) 


தீர்வு : 


-- 


5- 2y , 


3x + 4 என்க . 





1 


= x (5 - 23 ) 


2y . 


2 


இதுபோன்றே 


31 + 4 . 


/ [ [5- 2y) - ( 5 - 2y ) ] 


எம் 


m 


1 


= 4200-3)" = 45 , 


- 


2Y ( v - I ) 


Y [ [ 3x + 4 ) - ( 3 * + 4 ) ] 


ஏ 2 , 


- 


1 


n 


68 


கணக்கியல் புள்ளியியல் 


92 ( x - x ) 


- 


- 


R 


ச 


30 க 


= 


Pw 


2 ( u - 1) (r - y) = - 6 2 ( x - 1 ) (y - y ) 


6Pav 


- 


- 


Pur 


To 


- 


ச 


. ச 

V 


Pus 


6 Pay 
37.27y 


- 


சய 


= 


Yxy 


x- ன் 


எடுத்துக்காட்டு ! 

= 4y + 5 , y = kx -- 4 என்பவை முறையே y- ன் மேல் 

உடன் தொடர்புக் கோடும் , x- ன் மேல் y- ன் உடன் 
தொடர்புக் கோடும் ஆகும் . 044k | எனக் காட்டுக . 

1 
k 16 

ஆனால் , இரு மாறிகளின் கூட்டுச் சராசரிகளையும் 
அவற்றின் ஒட்டுறவுக் கெழுவினையும் காண்க . 


ஃ 


--- 


- 


தீர்வு : 
byx 

k ; bay 
12 bx . b.y 

4k 
- என்பது ஓர் மெய்யெண்ணின் வர்க்கமாக இருப்பதால் , 
r > 0 . மேலும் 0 < r2 < 1 . 

0 < 4k < 1 . 


1 
k 
16 ஆனால் , உடன் 

தொடர்புக் கோடுகளின் 
சமன்பாடுகள் . 

4y + 5 
16y 

* + 64 
இவற்றிற்குத் தீர்வு கண்டால் , x 

28 , y = 

5.75 
1 
4 x 

16 . 


- 


> 


ALE 


0.5 


- 


ஒட்டுறவு 


69 


20x 


- 


= 


எடுத்துக்காட்டு : 

X- ன் பரவற்படி 9. தொடர்புக் கோடுகளின் சமன்பாடுகள் 
( i ) 4x - 5y + 33 = 0 ( ii ) 

9y - 107 

0 y- ன் 
கூட்டுச்சராசரியையும் திட்ட விலக்கத்தையும் காண்க . x , " 
இவற்றின் ஒட்டுறவுக் கெழுவைக் கணக்கிடுக . ( ஏப்ரல் 269 ) 
x- ன் மேல் y- ன் ஒட்டுறவுக் கோட்டினை 

4x 5y + 33 = ) 
எனக் கொள்க . 
y- ன் மேல் x- ன் ஒட்டுறவுக் கோட்டினை 

20x - 9y - 107 = 0 
எனக் கொள்க . 
5y 4x + 33 
4 

4 
x + 5 

| 
5 

5 
20x = 9y + 107 

9 107 
20 y + 

b, 
20 

20 


- 


33 


--- 


- 


b . b, 


* 


9 
20 


X 
5 


3 


9 
25 

< 1 


> 1 


( குறிப்பு ; சமன்பாடுகளை மாற்றி எடுத்திருந்தால் , b, 
எனவரும் . எனவே 5. b , < 1 எனுமாறு , உறவுக் கோடுகளை 
எடுத்துக் கொள்ள வேண்டும் . ) 

x , y- க்கிடையே உள்ள ஒட்டுறவுக்கெழு + / b ம் , 


9 ) 


- 


- 


3 
5 


- 


+ .6 


25 


P 


இரண்டும் நேர் மறை . 


எனவே p- ம் , 1 - ம் 


. 


ச 


நேர்மறை . 





r = 0.6 


p 


- 


4 
P 


- 


4 
5 


36 
5 


- 


9 ) 


* 


சக 


9 
20 


70 


கணக்கியல் புள்ளியியல் 


36 
50 


= 


= 


9 
20 


36 x 20 
75X9 


- 


16 


. 


உறவுக்கோடுகள் 
20x 25y + 165 = 0 
20x 

107 = () ஐத் தீர்வு கண்டால் , x = 13 , y = 17 
எனவே x- ன் கூட்டுச்சராசரி 13 

y- ன் கூட்டுச் சராசரி 17 


- 


9y 


- 


சம் 


எடுத்துக்காட்டு : 

X , Y என்னும் இரு மாறிகளது தொடர்பினை ஆராய்ந்ததில் 
20 உருவ அளவு கொண்ட ஒரு சம வாய்ப்புக்கூறு X , Y- ன் 
கூட்டுச்சராசரி , திட்ட விலக்கம் முறையே ( 20,5 ) , ( 30, 4) எனக் 
கொடுக்கிறது . 30 உருவ அளவு கொண்ட வேறொரு 
வாய்ப்புக் கூறு X- க்கு கூட்டுச்சராசரி , திட்ட விலக்கம் முறையே 
( 15 , 3 ) என்றும் , Y- க்கு அவை முறையே ( 20 , 4 ) என்றும் 
தருகிறது . முதல் , இரண்டாம் கூறுகளின் X , Y- களுக்கிடையேயான 
ஒட்டுறவுக் கெழுக்கள் முறையே 0.5,06 ஆகும் , இரு 
கூறுகளையும் ஒன்றாக்கிய 50 உருவ அளவு கொண்ட கூறினுக்கு 
Y ; -களின் கூட்டுச்சராசரிகள் , திட்ட விலக்கங்கள் அவற்றிற் 
கிடையேயான ஒட்டுறவுக்கெழு ஆகியவற்றைக் காண்க . 
தீர்வு : 

இரு கூறுகளின் உருவ அளவுகள் R1 , n , ஆகவும் , கூட்டுச் 
சராசரிகள் 11 , 

ஆகவும் , திட்ட விலக்கங்கள் 7 
ஆகவுமிருந்தால் , இரு கூறுகளையும் ஒன்றாக்கிய கூறின் கூட்டுச் 
சராசரி ( x ) , திட்டவிலக்கம் ( 3 ) என்பன பின்வருமாறு . 


( 


1 


1 


-- 


ny X1 + 12_X2 
71 + n , 
2 + ne 2 ) 

+ 

1 ( x -- T } 2 + n ( x - T ) * 
11 + 12 

my +12 
இரு கூறுகளையும் ஒன்றாக்கிய கூறில் ; X- ன் கூட்டுச்சராசரி 
20 X 20 + 30X 15 

17 
20+ 30 


- 


T ) 


ஒட்டுறவு 


- 


இரு கூறுகளையும் ஒன்றாக்கிய கூறில் , Y. ன் கூட்டுச் சராசரி 

20 30 - 30 x 20 

20+ 30 
1200 

24 . 
50 


- 


இணைந்த கூறில் , 

20 X 52 + 30 X 32 


2 
- 


20 ( 17-20 ) + 30 (17-15 ) 

20 + 30 


- 


+ 30 


70 
50 


21.4 


ணைந்த கூறில் , 

20x43 + 30x42 
ர , 

20-37 


20 ( 24 30,1+ 30 ( 24-20 ) * 

20 + 30 


- 


2000 
50 


40 . 


- 


4-626 


6.325 


- 


இணைந்த கூறில் , x- ன் திட்டவிலக்கம் v2.14 
இணைந்த கூறில் y ன் திட்டவிலக்கம் 1/40 

2 ( x - x ) ( y - 1 ) 
வரையறையின்படி , 


1 Ty 


இரு கூறுகளையும் ஒன்றாக்கிய கூறின் " ஐத் தீர்மானிக்க , நாம் 
n , 2 , 2 , 2 ( x -- * ) ( y - j } ஆகியவற்றைப் 

பயன்படுத்த 
வேண்டும் . Z ( x- * ) ( 1 -- y ) ஐத்தவிர மற்ற அனைத்தும் நமக்குத் 
தெரியும் 

2 ( x - X ) ( y - J ) = 2xy 2xy Σ Δy + Σ. α ; 
x , J என்பன மாறிலிகள் ; மேலும் 


-- 


- 


* 


-- 


11 


ΣΥ 


y 


ஃ . 


Y ( x - * ) ( y- j ) = 2 xy - Ex - x z y + nin 

jxy - jnx * ny + n 
Yxy - nx 


- 


-- 


--- 


72 


கணக்கியல் புள்ளியியல் 


இணைந்த கூறின் 7, J தெரியும் . எனவே ஒன்றாக்கப்பட்ட 
கூறின் 2 xy ஐ நாம் கணக்கிட வேண்டும் . இதை ஒவ்வொரு 
கூறிற்கும் Z xy ஐ கண்டபின்பு கண்டுபிடிக்கலாம் . 


x ) ( y - ] ) 


Yxy - nky 


h r . . 


n a Ty 





முதற் கூறிலிருந்து 
0.5 Lxy - 20 X 30 X 20 

20 X 5 X 4 
அல்லது 40 - X 0.5 Zxy - 1.000 

Σxy 12,200 


- 


இரண்டாவது கூறிலிருந்து , 

Lxy - 30 x 15 x 20 
0.6 

30 x 3 x 4 
0.6 x 361 

Σ xy 

9000 
Σxy 9216 
எனவே இரு கூறுகளையும் ஒன்றாக்கிய கூறின் 
Lxy = 12,200 + 9,216 21416 . 


- 


21416 - 50 X 17 X 24 
ணைந்த கூறின் r = 

50 X 4-626 x 6-325 


- 


21416 - 20400 

1463 


1 16 
1463 


0.69 . 


எடுத்துக்காட்டு : 

ஒட்டுறவுக்கெழு எப்போதும் ஒன்றின் எண் மதிப்பைவிட 
அதிகரிக்காது என நிறுவுக : 

x, y என்னும் இருமாறிகளின் எதிர்பார்க்கும் மதிப்புகளை x , y 
என வைத்துக்கொள்வோம் . 

x1 = x - x , y = y = y என்க . 


எந்த உண்மை மாறி ெ - க்கும் , ( ax - y ) ? > 0 நிகழ்தகவு 
எதிர்மறையாக இல்லாததாலும் பூச்சிய எதிர்மறை எண்களின் 
கூடுதல் எதிர்மறை எண்ணாக இருப்பதாலும் , நமக்கு 


ஓட்டுறவு 


73 


E (ax - y " ) 2 = > p; ( ax , - y ) : 2 0 எனக் கிடைக்கும் . 


.. 


a2E (x2 ) + E ( y 2 ) - 2aE ( x y ) 20 


a 


E (x y ) 

என்க . 
E ( x ) 


[ E ( x y ] ] 
E ( y ) : - 

E ( x2 ) 


E ( x y ) 
M ( 2 ) ( 2 ) 


9 


[ FEDY ) 


( rxy ) 


| rxy15 | 
அல்லது 
- | Srxy S ( . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு இருமாறிப் பரவலில் , * = 7 , = 7. இரு உறவுக்கோடு 
களுக்கு இடையிலுள்ள கோணம் tan- 13 . கூட்டுறவுக் கெழுவைக் 
காண்க . 


0 


T = . 


- 


x Ty 


- 


* 


இரு உறவுக்கோடுகளின் இடையே உள்ள கோணம் 9 
ஆனால் , 

( 1 ra 
tan 8 

7. y + ஏ 
- (1-7 ) 

272 
( ! -r ) 
3 

2r 


- 


-6 


- 


1 0 
6 =EV36 + 4 

2 


T 


- 


3+ 10 


74 


கணக்கியல் புள்ளியியல் 


. 


r = 3 + v 10. [ : 


3 + V 10 > 1 ] . 


எடுத்துக்காட்டு : 

( அ ) இரு சார்பிலா மாறிகளின் ஒட்டுறவுக்கெழு பூச்சியம் 
எனக்காட்டுக . 


( ஆ ) இரு சமவாய்ப்பு மாறிகளின் ஒட்டுறவுக்கெழு பூச்சிய 
மானால் , அவை சார்பற்றவை எனக் கூறமுடியுமா ? எடுத்துக் 
காட்டுகளுடன் விளக்குக . 


தீர்வு : 

x y என்ற இரு சார்பிலா மாறிகளின் எதிர்பார்க்கும் மதிப்பு 
களை 7 , y என வைத்துக்கொள்வோம் . 
x , y . ன் இணைபரவற்படி E [ ( x - x ) ( y - F ) ] 

= E [ xy - ky- } x + .xy ] 
= E ( xy ) - * E ( y ) - ] E ( x ) + xj 
= E ( xy ) - xy - xy + xy 
= E ( xy ) - Ky 


x, y என்பவை சார்பிலா மாறிகளாதலால் , 

E ( xy ) = E ( x ) E ( y ) 


: x, y. ன் இணைவிலகல் 


x - xy = 0 


தீர்வு : 

| = 0 ஆனால் , மாறிகள் சார்பற்று இருக்கவேண்டுமென்பது 
அவசியமில்லை . பின்வரும் எடுத்துக்காட்டின் மூலம் இதை 
விளக்கலாம் . 


-1 ) 1 


2 


3 


y = x3 : 


9 


4 


1 0 


1 


4 


9 


xy : 


-27 


-81 


-1 0 1 8 


இங்கு 2 * 


- 


xy 


ஒட்டுறவு 


75 . 


. 


7xy 


- 


Xxy - 1 ( x ( y ) 
M ( x") - | ( x) V 


j2 


- 


Nya 


மற்றோர் எடுத்துக்காட்டு 1 

x ( -1, 1 ) என்ற இடைவெளியில் சீரான பரவலைத் தழுவு , 
கிறது . 


Y = x2 , dp = dx எனில் 


E ( X ) 


-/ --- 


0 


| 


1 


E ( Y ) 


- 


s 


dx 


- 


| 
3 


1 


1 


E (XY ) E ( X * ) = | x , ax == 0 


, 


roy = E ( XY ) = E [ X ] E ( y ) = 0 , 
X2 என்ற தொடர்பு இருந்தும் , 


Y 


0 . 


எடுத்துக்காட்டு : 

கோதுமை உற்பத்திக்கும் மழை பெய்யும் அளவுக்குமிடையே 
யான உறவினை ஆராயும் சோதனையின் போது கீழ்க்கண்ட புள்ளி 
யியல் கெழுக்கள் பெறப்பட்டன . 


(உற்பத்தி- பவுண்டுகளில் ) 

{ ஓர் ஏக்கரில் ) 


( மழை அளவு ) 
( அங்குலங்களில் ) 


கூட்டுச்சராசரி : 985.0 

12.8 
திட்ட விலக்கம் : 70.1 

1.6 
உற்பத்திக்கும் மழை அளவுக்குமிடையேயான r = 0.25 


76 


கணக்கியல் புள்ளியியல் 


மேற்கண்ட விவரங்களிலிருந்து ( i ) ஆண்டு மழை அளவு 
92" ஆக இருக்கும்போது ஓர் ஏக்கரில் கோதுமை உற்பத்தி 
( ii ) ஓர் ஏக்கரில் கோதுமை உற்பத்தி 1400 பவுண்டு ஆக 
இருக்கும் போது 

மழை அளவு ஆகியவற்றைக் 
கணக்கிடுக . 


ஆண்டு 


தீர்வு : 

y என்னும் மாறி உற்பத்தியையும் , என்னும் மாறி ஆண்டு 
மழை அளவையும் குறிக்கட்டும் . 


12.8 . 


- 


985.0 
70.1 


1.6ry = 


rxy = 0.52 


byx 


{ 0 • 52 ) ( 70 • 1 ) 

= 22.7825 
16 


bxy 


[ ] * 52) (1.6 ) 

70.1 


- 


- 


0.01187 . 


உறவுக்கோடு 4-985 = 22.7825 ( x - 12 • 8 ) - ல் x = 9-2 எனில் , 
y = 902.983 பவு . 

13.8 = 011 &7 ( y - 985 )- ல் , y = 1400 எனில் , x = 17.7 " 


X 


எடுத்துக்காட்டு : 

10 கணிப்புகளிலிருந்து இரு மாறிகள் x , y ஐப் பற்றிய 
விவரங்கள் பின்வருமாறு : 


- 


130 . zy 22 ) 2288 

5506 
rxy = 3467 x- ன் மேல் y- ன் உடன் தொடர்புக் கோட்டினைக் 
காண்க . 


16 எனின் , y- ன் மதிப்பைக் காண்க . 


-தீர்வு : 

3 -ன் மேல் y- ன் உடன் தொடர்புக்கோட்டின் சமன்பாட்டை 
y = a + bx என்க . 

d , b 

என்பவற்றை , 
na + bx 


- 


- 


Exy 

= a y x + hyx 2 
பாட்டிலிருந்து பெறலாம் . 


என்னும் 


இயல் நிலைச் சமன் 


ஒட்டுறவு 


7T 


= a + 136 


... 


மதிப்புகளை ஈடு செய்தால் , 
220 10a + 1306 அல்லது 22 = 

( 1 ) 
3467 = 130a + 2288b 

( 2 ) 
( 1 ) , ( 2 ) -களைத் தீர்த்தால் , a = 8 • 8 , b = 1 • 015 

எனவே , x- ன் மேல் y- ன் உடன் தொடர்பு கோட்டுச் 
சமன்பாடு y = 

8.8 + 1-015x 
* x = 16 ஆக இருக்கும்போது , y- ன் மதிப்பு 

8.8 + 1.015X16 8.8 + 16-240 25. 4 


- 


எடுத்துக்காட்டு : 

இரு உடன் தொடர்புக்கோட்டுக் கெழுக்களின் கூட்டுச் சராசரி 
யானது எப்போதும் - ஐவிடக் குறைவாக இருக்காதென நிறுவுக . 


இரு உடன் தொடர்புக்கோட்டுக் கெழுக்கள் 


ஆகும் . 


dx 


+ T 


. 


இவற்றின் கூட்டுச் சராசரி 


2 


எனவே நாம் நிறுவவேண்டியது 


fry 


. 


+ 


ஆகும் . 


Gy 


( 2 
( ) 


அதாவது 1 


என நிறுவ வேண்டும் 


r [ s - + s . ) 

27 


T 


அதாவது 


G 


அதாவது r (1.2 +72 ) 4 2 74 Ty r 
அதாவது r [ r " + ஏ, - 20 , ஏ . ] * 0 
அதாவது ரா 2 + 0y2 2 ஏ xgy 40 

( g . - Uy ) < 0 


- 


இது நாம் அறிந்ததே . 

ஏனெனில் , ஒரு 

மெய்எண்ணின் 
வர்க்கம் எதிர்மறை எண்ணாக இருக்கமுடியாது . எனவே , இரு 
உடன் தொடர்புக்கோட்டுக் கெழுக்களினது சராசரி எப்போதும் 
ரஐ விடக் குறைவாக இருக்காது . 


78 


கணக்கியல் புள்ளியியல் 


- 


எடுத்துக்காட்டு : 

a X + bY + c என்னும் தொடர்பால் X , Y என்பன 
தொடர்புபடுத்தப்பட்டுள்ளன . அவற்றிற்கு இடையேயுள்ள 
ஒட்டுறவுக்கெழு + 1 அல்லது - 1 என நிறுவுக . 


X , Y என்பவற்றின் பல்வேறு மதிப்புகளை X , X ,, ... X , 
எனவும் , Y. , Y , ... Y , எனவும் எடுத்துக்கொள்வோம் . இந்த 
மதிப்புகளைக் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பில் ஈடு செய்தால் , 
-ax + bY , + c = 0 , ax , + bY , + c = 0 

( 1 ) 
இவை யாவற்றையும் கூட்ட . 


.. 


a LX + b EY + nc = 0 


b 


a X 
அதாவது 

n 


HC 


n 


n 


.. 


ax + b7 - + c = ) 

( 2 ) 
( 2 ) - ( 1 ) = ax : + bY , + c -- ( ax + b7 + c ) = 0 
அதாவது a ( X1 - X ) + b ( Y1 - Y ) = 0 , a ( x , - X ) 

+ b [ Y , - Y ) = ) 


x , y என்பன X , Y- ன் கூட்டுச்சராசரிகளிலிருந்து கிடைக்கும் 
* விலக்கங்களைக் குறிக்குமானால் , இந்த விலக்கங்களெல்லாம் 
ax + by = 0 என்னும் தொடர்பால் தொடர்புபடுத்தப் 
பட்டிருப்பதை நாம் காணலாம் . 


. 


அதாவது ax = 


- by 


b 


y 


a 


ஒட்டுறவுக் கெழு r = 

Vixe , 2y2 


--x- ன் மதிப்பை ஈடுசெய்தல் , 


Ly 


. 


y 


( -3) 
M - (- ) 


2 


x 2y8 


ஒட்டுறவு 


79 





-b 

Ly 


= 


M ( - ) By* x By 


b 


Σv3 


a 


- 


M - 3 ) 


X 2ya 


b 
a 


M ( - :) 


a , b எந்தக் குறியைக் கொண்டிருந்தபோதிலும் , தொகுதி 
எப்போதும் நேர் எண்ணாக ஆகும் . 

a , 

b என்பன ஒரே குறியைக் கொண்டிருந்தால் , பகுதி 
எதிர் எண் ஆகும் . எனவே , r- ன் மதிப்பு - 1 . 

a , b என்பன எதிர் எதிரான குறிகளைக் கொண்டு இருந்தால் , 
பகுதி நேர் எண்ணாக அமையும் . எனவே , ” -ன்மதிப்பு = +1. 


- 


எடுத்துக்காட்டு : 
விளக்கம் தருக 

“ x , y- களுக்கிடையேயான ஒட்டுறவுக்கெழுவும் , x, y-க்களுக் 
கிடையே உள்ள ஒட்டுறவுக் கெழுவும் சமமெனில் , yz- களைப் 
பொறுத்த x- ன் அதிகரிப்பு வீதங்களும் சமம் என நிறுவுக . 


ஒட்டுறவுக் கெழுவானது ஒரு மாறியைப் பொறுத்த மற்றொரு 
மாறியின் அதிகரிப்பு வீதத்தைக் கொடுக்காது . இதை உடன் 
தொடர்புக் கோட்டுக் கெழுவினால் பெறலாம் . 


x , y- களின் உடன் தொடர்புக் கோட்டுக் கெழு 


சா 


xz- களின் உடன் தொடர்புக் கோட்டுக் கெழு 


= 


rxy- ம் rxz- ம் சமம் 

என்றால் கூட , 
கோட்டுக் கெழுக்களும் 

சமமாகாது . 


ரு உடன் - தொடர்புக் 
இவற்றின் மதிப்புகள் 


80 


கணக்கியல் புள்ளியியல் 


Ty, - 2 ஐச்சார்ந்துள்ளன . y ம் , ஏ 2 - ம் சமமானால் , கொடுக்கப் 
பட்ட வரையறை சரியானது . ஏனெனில் y = 07 எனில் , இரு. 
உடன் தொடர்புக்கோட்டுக் கெழுக்களும் சமமாகும் , அப்போது 
ஒரு மாறியைப் பொறுத்த மற்றொரு மாறியின் அதிகரிப்பு வீதம் 
இரண்டு கோடுகளிலும் 

இருக்கும் . ச y ம் 
வெவ்வேறானால் , கொடுக்கப்பட்ட முடிவு தவறானதாக அமையும் 


சமமாக 


ரம் 


x , y , x - y ன் திட்டவிலக்கங்களின் மூலம் ஒட்டுறவுக் கெழுவினைக் 
காணுதல் 

Z = x = y என்று எடுத்துக்கொள்வோம் . 


Σ Ζ 


Ex- } 

1 


Σ Υ 


N 


- 


n 


7 


n 


3 


- 


z [ ( x - y ) - ( x - } ] ] 


- 


* 


1 


n 


= ( 


2 [ ( x - x ) - ( y - 7 ) ] 


- 


Y ( x - 1 ) 


Y ( y - y ) 


? 


-- 


m 


__ * ( * - *) (y- ) ) 


7 


1.2 + 2 


2P 


- 


72 + 2 


2r rx Ty 


2rx 


ச 


+9,2 


ஏ , 


2 


+ ry - Tx 


27 x 7 y 


ஸ்பியர்மென் தர ஒட்டுறவுக் கெழு ( Spearman Rank 
Correlation Co -efficient ) 

( அறிவு , நினைவுத்திறன் ) , (அழகு , சுறுசுறுப்புத் தன்மை ) . 
போன்ற பண்புகளிடையே உறவினைக் காண முற்படும்போது 
அவற்றை அளக்க இயலாவிடினும் , பண்பின் தன்மைக்கேற்ப 
நபர்களை வரிசைப்படுத்தலாம் . இவ்வாறு தரப்படுத்தி , தரங்கட் 
கிடையே ( Ranks ) ஒட்டுறவுக் கெழுவைக் காணும் கருத்தினைப் 
பேராசிரியர் ஸ்பியர்மென் புகுத்தியுள்ளார் . 


1 


ஒட்டுறவு 


81 


அழகு , நடன , இசைப் போட்டிகளில் பங்கு பெறுவோருக்கு 
நான்கு நீதிபதிகள் வழங்கிடும் தரங்களிடை ஒட்டுறவுக்கெழு 
காண்பதன் மூலம் அவர்களுக்கு 

ரசனையில் 

பொதுத்தன்மை 
உண்டா என ஆராயலாம் . 


கணிதம் , புள்ளியியல் 

என்ற பாடங்களில் 

ஒரு 
வகுப்பிலுள்ள 20 மாணவர் பெற்றுள்ள மதிப்பெண்கள் தெரியா 
விடினும் , இரு பாடங்களில் அவர்களது தரங்கள் 

அல்லது 
மதிப்பிடங்கள் மட்டும் தெரிந்திருந்தால் அவற்றின் 
உள்ள உறவைக் கண்டு அதிலிருந்து பாடங்களில் அவர்களது 
மதிப்பெண்களுக்கிடையே உள்ள தொடர்பை ஊகிக்கலாம் 


இடையே 


x ; கணிதத்தில் 1 ஆவது மாணவர் பெற்றுள்ள தரமாகவும் , 
y ; புள்ளியியலில் அவர் பெற்றுள்ள தரமாகவும் இருக்கட்டும் . 
என்பனவற்றின் மதிப்புகள் 1 முதல் 

உள்ள 
எண்களில் தான் இருக்கும் . 


20 வரை 


தர ஒட்டுறவுக் கெழுவினைக் காணுதல் 

x , y என்ற இரு மாறிகளின் 1 மதிப்புகளைத் தரப்படுத்திய 
பட்டியலில் , x- ன் தரங்களை ஏறு வரிசையிலும் , அவற்றிற்கொத்த 
9 - ன் தரங்களை அவற்றிற்கு எதிரேயும் எழுதியுள்ளோம் . 


X 


} 


1 
2 
3 
4 
: 


5 
7 
2 


n 


: 


n 


15 


1 +2+ 


+ n 


n ( n + 1 ) 

2n 


n + 1 

2 


n 


n 


வேறு 


y- லும் , 1 - லிருந்து 

வரையுள்ள எண்கள் 
வரிசையில் மட்டும் காணப்படுவதால் y 

n + 1 
2 


Sx2 [ பூச்சியத்திலிருந்து எடுக்கப்பட்டது ) 

+ n ? 


12 + 22 + ... 


- 


1 


பு . -6 


82 


கணக்கியல் புள்ளியியல் 


n ( n + 1 ) ( 2n + 1 ) 


( n + 1 ) ( 2n + 1 ) 

6 


on 


[ n + 1 ) ( 2n -- 1 ) 

6 


( n + 1 ) [ [ 4n + 2 ) - 3n - 3 } 

12 


- 


- 


[ n + 1 ) ( n - 1 ) 

12 


1 
12 


1 


ni 
இதுபோலவே 1,2 = 

12 


2 


+ 1- ( x - y ) 


T 


- 


மேற்கண்ட வாய்பாட்டில் மதிப்புகளைப் பிரதியிட்டால் 
1 

1 
( n3 - 1 ) + 
12 

( x - y) 

( n3 - 1 ) - 1 
p 


12 


A 


2 


M1 (W - 1) MA( ne - 1) 
- 


T 2 (x 

y ) 
n (n ? - 1 ) 


இதில் ( x 


- 


d என்று கொள்வோம் . 


ஏ Ed2 


p = 1 


n ( na - 1 ) 


இந்த வாய்பாடு தர ஒட்டுறவைக் கணக்கிட உதவுகிறது . 


p-ன் பண்புகள் 

இரு மாறிகளின் தரங்கள் ஒன்றாகவேயிருந்தால் ஒவ்வொரு 
d- ம் பூச்சியமாகும் . ஆகவே , P = 1 - 0 = 1. இரு மாறிகளும் 
முழுமையான , நேர்மறையான தொடர்பு கொண்டவை 
தெரிகின்றது . y- ன் மாறிகள் n ( n - 1 ) ( n- 2 ) = 3 • 2 - 1 
என்று தலைகீழாகத் தரத்தைப் பெற்றிருந்தால் , அது முழுமையான 
எதிர்மறையான தொடர்பு கொண்டவை எனத் தெரிகின்றது . 


எனத் 


ஒட்டுறவு 


83 


Ed2 = ( 1 -- n ) 2 + ( 2- ( n - 1 ) ] + [ 3- ( n - 2 ) ] + ... 
= ( n - 1 ) 2 + ( n - 3 ) : + ( n - 5 ) . + ... n 

உறுப்புகள் வரை . 


> [n - ( 2r - 1 ) ] " = _ [ ( n + 1 ) - 2r ) : 


n 


1 


= n ( n + 1 ) 4 ( n + 1 ) 


r + 4 

T = 1 


P 


n n + ) 
- n 1 

2 
4 n ( n + 1 ) ( 2n + 1 ) 
+ 


zda 


மேலுள்ளவற்றைச் சுருக்கும்பொழுது , 
n ( n 

என வரும் . 
3 

1 ) 
p = 1 

= 1-2 = -1 
3n ( n - 1 ) 


6n ( n ) | 


1 < PS + 1 என்ற 


ஆகவே , தர ஒட்டுறவுக் கெழுவும் 
சமனின்மையை நிறைவு செய்கிறது . 


தரங்களில் சமநிலை ( tie ) காணப்படும் போது மேற்கொள்ள 

வேண்டிய திருத்தம் : 

இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட இராசிகளின் மதிப்புகள் 
ஒன்றாக இருக்கும்போது அவற்றின் தரங்களில் சமநிலை காணப் 
படுகிறது . 


X- ல் காணப்படும் தரங்கள் 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 6 , 7 ... இருந்தால் 
இரு இராசிகள் 6 ஆவது தரத்துக்குரியவை எனத் தெரிகிறது 

6 + 7 
எனவே தரத்தை 6 , 6 என எழுதாமல் 

6.5 
2 

எனக் 
கொண்டு , 6.5 , 6.5 

எனக் குறிக்கிறோம் . எனவே , அடுத்த 
மதிப்பிடம் 7 

ஆக இராமல் 8 ஆக மாறிவிடுகிறது . 


- 


10 ஆவது 


இதுபோல 

மதிப்பிடத்தில் மூன்று ராசிகள் 
இருந்தால் 10 , 11 , 12 எனக் கொண்டு அவற்றின் சராசரியாகிய 


84 


கணக்கியல் புள்ளியியல் 


10 + 11 + 12 

11 ஐ மூன்று இராசிகளுக்கும் , 11 , 11 , 11 எனத் 
3 
தந்து விடுகிறோம் . அடுத்த மதிப்பிடம் 13 ஆக இருக்கும் . இம் 
முறையில் தரங்களின் மொத்தமும் அதனால் கூட்டுச் சராசரியும் 
பாதிக்கப்படுவதில்லை . 

ஆனால், 

திட்டவிலக்கம் பாதிக்கப் 
படுகிறது . எனவே . இதனை ஓரளவு திருத்துவதற்காக , கூட்டுத் 
தொகை 2 d உடன் ( d == x - y ) , ஒவ்வொரு சமநிலைத் 
தரத்திலும் உள்ள இராசிகளின் எண்ணிக்கை 1 ஆனால் , 

t 

கூட்டுகிறோம் . 
12 


- 


எடுத்துக்காட்டு : 

ஒரு வேலைக்கு மனு செய்த 10 பட்டதாரிகளை இரு குழுக்கள் 
கீழ்க்கண்டவாறு தரப்படுத்தின . தர ஒட்டுறவுக் கெழுவைக் 
காண்க . 


1 2 3 4 5 


6 7 


8 


9 10 


x 3 6 5 4 


} 


1 


2 8 9 - 10 


பட்டதாரி எண் 
X முதற் குழு 

வழங்கிய தரம் 
y இரண்டாம் குழு 
வழங்கிய தரம் 


7 


y 5 


4 7 2 3 1 9- 6 8 10 


பட்டதாரி 


x 


} 


( x - y ) 2 

d2 


எண் 


5 


1 
2 
3 
4 


3 
6 
5 


4 


--2 

2 
-2 

2 
-2 


2 


5 


4 
1 
2 


6 


1 


Is1-Iss 


4 
1 


1 


8 


9 


7 
8 


6 


9 
10 


-1 
3 
2 


1 
9 


9 


8 


4 


10 


7 


10 


9 


44 


85 


ஒட்டுறவு 


2 ( x 


61 44 


P 


- 


0.73 


n (n = 7 = 1 - 10 ( 1) 

} 


எடுத்துக்காட்டு : 

10 மாணவர்கள் இரு பாடங்களில் வாங்கிய மதிப்பெண்கள் 
தரப்பட்டுள்ளன . தர ஒட்டுறவுக் கெழுவைக் காண்க . 


கணிதம் புள்ளியல் ( கணிதத் ( புள்ளியியல் 

தரம் 3 ) 

தரம் y ) 


y ( x - y) 


68 


62 


4 


5 


1 


1 


74 


58 


6 


7 


1 


TTTT 


75 


68 


2.5 


3.5 


1 


50 


45 


9 


10 


1 


64 


81 


6 


1 


5 


25 


80 


60 


1 


6 


- 
5 


25 


75 


68 


2.5 


3.5 


1 


- 


40 


48 


10 


9 


1 


1 


55 


50 


8 


8 


0 


64 


70 


6 


2 


4 


16 


72 


தரங்களில் சம நிலை உள்ளதால் , ன் தரங்களுக்குத் திருத்தம் 
2 2 

3 
+ 

2.5 
12 

12 


3 " 


-- 


2 


--- 


Y- ன் தரங்களுக்கான திருத்தம் 


25 

12 


P 


6 


( 


I da + 2.5-- 5 

10 x 99 


.545 


86 


கணக்கியல் புள்ளியியல் 


விவரங்களில் 


இருந்து 


எடுத்துக்காட்டு : 

கீழே கொடுக்கப்பட்டுள்ள 
ஒட்டுறவைக் கணக்கிடுக . 
செடியின் உயரம் : 15 20 21 

( செ மீ .) Y. 
விதையின் எடை : 2 3 4 

( மி . கி . ) X. 


8 16 22 14 12 20 17 


3 


3 


2 


5 


2 


3 


4 


2 


தீர்வு : 


y 


x - A .. 
AA 15 B = 2 . 


( x -A )" ( y - B ) " ( x A ) ( y - B ) 


- 


2 


0 


0 


0 


0 


0 
25 


3 


5 


1 


1 


4 


6 


2 


36 
9 


15 
20 
21 
18 
16 
22 
14 
17 


4 
1 


3 


3 
2 


1 
0 


5 
12 
3 
O 
21 


1 


1 


0 


5 


7 


49 


9 


3 
0 


2 


1 


O 


3 


2 


1 


4 


1 


20 


2 


25 


4 
2 


5 
2 


2 
10 
0 


17 


0 


4 


+018| 


30 


10 


154 


53 


- 


15+ 


- 


n 


* = A + Idr 

3 ) 

18 

10 
10 
= +2 + 

3 . 
10 
154 

9 
10 

6.4 
2 1 1 

P E ( x - A ) { y- B ) Nd , d , 
T 


= 


ச. 


- 


- 


ச y 


n rary 


P 


- 


1 

X 53-3 
10 


ஒட்டுறவு 


87 


= 


= 5.3- 3 = 2.3 . 
2-3 

.9090 
16.4 
19090 . 

18 


1 


y - 1 


V6.4 


y = 3593x | 


5.459 . 


ஒத்த விலக்கக்கெழு ( Co - efficient of Concurrent deviation ) 

உடன் தொடர்பைக் காணும் பல முறைகளில் இம் முறை 
மிகவும் எளிதான ஒன்றாகும் . இம் முறையின்படி , மாற்றம் 
அல்லது விலக்கத்தின் திசை முந்திய மதிப்புகளிலிருந்து அறியப் 
படுகிறது . மையப்போக்கின் எந்த அளவையும் இதில் பயன் 
படுத்துவதில்லை . 


M = " " 


* ( * = " ) என்ற 


வாய்பாட்டைப் 


* 


பின்வரும் முறையில் பயன்படுத்துகிறோம் : 

( i ) x மாறியின் மாற்றத்தின் திசையைக் குறித்துக்கொள்ள , 
X மாறியின் முதல் மதிப்பை அடிப்படையாகக் கொண்டு இரண் 
டாவது மதிப்பு அதிகரிக்கிறதா அல்லது குறைகிறதா அல்லது 
மாறிலியாக இருக்கிறதா எனக் கவனிக்கவேண்டும் . மதிப்பானது 
முந்திய மதிப்புடன் ஒப்பிடும்போது அதிகரித்து இருந்தால் + 
என அதற்கெதிராக குறிக்கவும் . அது குறைந்திருந்தால் - எனக் 
குறிக்கவும் . அதிகரிப்போ , குறைப்போ எதுவுமில்லாமல் இருந் 
தால் = என அம்மதிப்பிற் கெதிராகக் குறிக்கவும் . இதே முறையே 
மற்ற மதிப்புகளின் திசைகளைக் குறிப்பதற்கும் பயன்படுத்தவும் . 
மாற்றத்தின் x- ன் குறியினை Dx என்க . 

( ii ) ( i ) - ல் கூறிய முறைப்படியே y மாறியின் மாற்றத்தின் 
திசையைக் குறிக்கவும் . இந்த நெட்டுப்பிரிவு Dy ஆகும் . 

( iii) குறிகளை நன்கு ஆராய்ந்த பிறகு Dx ஐயும் Dy ஐயும் 
பெருக்கவும் . 

( iv ) இரு மாறிகளின் மதிப்புகளிலும் ஒரே மாதிரியான 
குறிகளைக் 

கொண்டவை . ஒத்த விலக்கங்கள் , அவற்றின் 
எண்ணிக்கை C ( De D , ல் உள்ள நேர்க்குறிகளின் எண்ணிக்கை ) 


ஆகும் . 


2c - n 


r- ன் குறியானது 


-ன் 


குறியைச் சார்ந்துள்ளது . 


T 


2c -n 

குறையாக இருந்தால் , வர்க்க மூலத்தினுள் இருக்கும் குறை 


n 


88 


கணக்கியல் புள்ளியியல் 


குறியோடு இந்தக் குறை மதிப்பைப் பெருக்கினால் மூலத்தினுள் 
இருக்கும் மதிப்பு நேர்மதிப்பாகும் ஆனால் r குறை எண்ணாக 
இருக்கும் நேர் எண் எனில் , r நேர்குறியிலமையும் . 


2c - n 


n 


எடுத்துக்காட்டு : 

பின்வரும் விபரத்திற்கு ஒத்த விலக்கக் கெழுவைக் காண்க . 
ஆண்டு : 1943 1944 1945 1946 1947 1948 1949 1950 1951 
உற்பத்தி : 160 164 172 182 166 170 178 192 186 
விலை : 292 280 

260 234 266 254 230 130 200 


தீர்வு : 

ஒத்த விலக்கக் கெழுவைக் கணக்கிடுதல் 


உற்பத்தி 


விலை 


ஆண்டு 


Dx 


Dy 


Dx X D } 


1943 


160 


292 


1944 


164 


+ 


280 


- 


1945 


172 


--- 


260 


-- 


1946 


182 


234 


1947 


166 


| 


266 


+ 


+ . 


1948 


170 


254 


+ 


1949 


178 


230 


- 


+ 


1950 


192 


130 


--- 


1951 


186 


200 


+ 


C = 0 


M 


- 


= 8. O 10 ( ஏனெனில் எந்த ஜோடியும் ஒரே விதமான 
குறியைக் கொண்டிருக்கவில்லை .) 


ஒட்டுறவு 


89 


T 


+ 


M = ( ") 
M + ( * :-) 


- 


- 


-- 


V- ( -1) v1 = -1 
இது முழுமையான எதிர் மறை ஒட்டுறவைக் காட்டுகிறது . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு பொருளின் விலையைப் பற்றிய விவரங்கள் இரு நகரங்க 
களுக்குக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . 


கல்கத்தா 


பம்பாய் 


சராசரி விலை 


ரூ .64 


ரூ .6.6 


திட்டவிலக்கம் 


ரூ . 1.5 


ரூ 3.5 


ஒட்டுறவுக் கெழு 


+ 


- 


0.6 


1 


. 


1-95 ரு , y 


- 


இந்த விவரங்களிலிருந்து கல்கத்தாவில் அப்பொருளின் விலை 
ஆக இருந்தால் , அதன் பம்பாய் விலையை மதிப்பிடுக . 

( ஏப்ரல் 727 
* ரூ .64 ) ரூ .66 , 7 , 

3.5 ரூ , r = -0.6 . 
68 எனில் , ந - ன் மதிப்பு என்ன என்பதை நாம் 
கணக்கிட வேண்டும் . 

x- ன் மேல் y- ன் உறவுக்கோடு 
y 

( x - T ) 





- 


-- 


சா 


--- 


.. 


y- = r 

சல 
58 எனில், 
-1.4 ( 68 - 64 ) 
1 : 4 X 4 - 5-6 


y - 66 - 


- 


== 


y 


66- 5-6 


60.4 


கல்கத்தாவில் பொருளின் விலை ரூ . 68 ஆக இருந்தால் , 
பம்பாயில் அதன் விலை ரூ . 60-40 . 


90 


கணக்கியல் புள்ளியியல் 


எடுத்துக்காட்டு : 

58 


60 


62 


64 


66 


68 


70 


90 


81 


99 


108 


126 117 


135 


ஒத்த விலக்கக் கெழுவைக் கணக்கிடுதல் 


நேர் எதிர்மறை விலக்கங்கள் 
Dx 

Dy 


Dx Dy 


* 


| 


y 


58 


10 


+ 


60 


81 


+ 


+ 


+ 





62 


99 


+ 


+ 


64 


108 


+ 


+ 


+ 


66 


126 


+ 


-- 


68 


117 


+ 


+ 


+ 


70 


135 


+ 


+ 


விலக்கங்களின் எண்ணிக்கை 


- 


6 


C = Dx, Dy- களிலுள்ள ஒத்த விலக்கங்களின் எண்ணிக்கை 
அதாவது DxX Dy- யிலுள்ள நேர்குறிகளின் எண்ணிக்கை 4 


= 


+ 20 


- 


1 


ஒத்த விலக்கக்கெழு , 


- 


M 
M 


+ 2 x 4 

6 


4-6 


2 
+ 

6 


2C - 1 நேர் எண்ணாதலின் , எதிர்க்குறியை ஒதுக்கிவிட்டால் , 

2 

== V- 3333 0.577 
6 


M 


- 


ஒட்டுறவு 


91 


எடுத்துக்காட்டு : 

கீழ்க்கண்ட விவரத்திற்கு ஒத்த விலக்கக் கெழுவைக் 
கணக்கிடுக . 

1 2 3 4 5 6 . 
} 25 16 9 5 1 


K 


ஒத்த விலக்கக் கெழுவைக் கணக்கிடுதல் 


r .- 


* 


y 


நேர் எதிர் மறை 
விலக்கங்கள் 
Dx Dy 


Dx x Dy 


1 
2 
3 
4 
5 
6 


25 
16 
9 
5 
1 


++++++ 


- 5 


C = DX X Dyயிலுள்ள நேர்குறிகளின் எண்ணிக்கை = 0 . 


20 - n 


--- 


NM 


+ 


N 


210-5 
+ 

5 


m 


- 


M 


..5 
5 


* 


M- ( 3) 


V1 = = 10 


- 


- 


1 . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு குரல் சோதனையில் போட்டியிடுபவர்கள் 1 பேரை 
மூன்று நீதிபதிகள் தரப்படுத்திக் கொடுத்த விவரங்கள் பின்வரும் 
வரிசைகளில் அமைந்துள்ளன : 


முதலாம் நீதிபதி : 1 , 6 , 5 , 10 , 3 , 2 , 4 , 9 , 7 , 8 
இரண்டாம் நீதிபதி : 3 , 5 , 8 , 4 , 7 , 10 , 2 , 1 , 6 , 7 
மூன்றாம் நீதிபதி : 6. 4 , 9 , 8 , 1 , 2, 3 , 10, 5 , 

7 


தரஒட்டுறவுக்கெழுவைக்கணக்கிடுதல் 


92 


போட்டி இடுபவர் 
களின்எண் 


Ri 


R. 


R, 


R.-R, 

d,2, 


RI-R, 

=d.3 


R.-R. 


d,22 


d,32 


d,32 


- 


3 


1 


3 


6 


--2 


--5 


-3 


4 


25 


9 


2 


6 


5 


4 


1 


1 


2 


1 


1 


4 


1 


7 - TT 


3 


5 


00 


9 


ON 


-3 


-4 


9 


16 


1 


10 


A 


Co 


6 


2 


36 


4 


16 


5 


3 


7 


1 


T 


2 


6 


16 


4) 


36 


6 


2 


10 


2 


0 


8 


64 


0 


64 


7| 


4 


2 


3 


2 


1 


1 


1 


T ) 


8 


9 


1 


10 


8 


-1 


64 


1 


81 


9 


7 


6 


5 


1 


2 


1 


1 


4 


1 


10 


8 


7 


7 


1 


2 


1 


1 


4 


கணக்கியல் புள்ளியியல் 


மொத்தம் 


200 


60 


214 


ஓட்டுறவு 


93 


- 


- 


61d 
தர ஒட்டுறவுக் கெழு 1 

n ( n2-1 ) 
முதலாம் , இரண்டாம் நீதிபதிகளுக்கிடையேயுள்ள தர 
ஒட்டுறவுக் கெழு 


1 


- 


- 


6x 200 
10 ( 101-1 ) 
6 x 20 

99 ) 


-- 


-- 


= 1 


33 


0.212 


முதலாம் , மூன்றாம் நீதிபதிகளுக்கிடையேயான தர ஒட்டுறவுக் 
6x60 

4 
கெழு 1 

1 

0.636 
100 99 

11 


- 


* 


இரண்டாம் , மூன்றாம் நீதிபதிகளுக்கிடையேயான ஒட்டுறவுக் 

6x214 241 
கெழு 1 

1 
10X 99 

-0297 
165 


ஆகவே , முதலாம் நீதிபதிக்கும் , இரண்டாம் நீதிபதிக்கு 
மிடையேயான ஒட்டுறவு , குறை எண்ணாக உள்ளது . எனவே , 
குரல் சோதனையைப்பொறுத்தவரையில் அவர்களுடைய கருத்துகள் 
முற்றிலும் எதிரானவை . இவைபோல் இரண்டாம் , மூன்றாம் நீதிபதி 
களுடைய கருத்துகளும் ஒன்றுக்கொன்று எதிரானவை . ஆனால் , 
முதலாம் நீதிபதியின் கருத்துகளும் மூன்றாம் தீதிபதியின் கருத்து 
களும் ஒரே தன்மை வாய்ந்தவை . ஏனெனில் , அவர்களின் தர 
ஒட்டுறவு ஒரு நேர் எண்ணாகும் . எனவே , அவர்களுடைய 
விருப்பு , வெறுப்புகள் பொதுவாக ஒரேதன்மை வாய்ந்தவை . 


எடுத்துக்காட்டு : 

x , y , z என்பவை மூன்று தனிப்பட்ட மாறிகளது கூட்டுச் சரா 
சரிகளிலிருந்து கிடைக்கும் விலக்கங்களைக் குறிக்கின்றன . அவை 
களின் திட்ட விலக்கங்கள் சமம் . 12 + 5y - 47 என்னும் மாறி 
களுக்கிடையேயான ஒட்டுறவுக் கெழுவினைக் காண்க . 


- 


- 


Σ ΧΥ 
= 1. N 


3 , ΣΥΖ 4 , -YX.Z 

= 3 , 

ச 
10 என்றால் , முடிவு என்னவாக இருக்கும் ? 


3 , 


ச 


94 


கணக்கியல் புள்ளியியல் 


தீர்வு : 

Y , Y , Z , என்பன கூட்டுச் சராசரிகளிலிருந்து கிடைக்கும் 
விலக்கங்கள் எனில் , 


X- ன் பரவற்படி = 


Y- ன் பரவற்படி 


EX2 
N " . 
22 

N 
LZ2 
N 


. 


Z- ன் பரவற்படி = 


இந்த மூன்று திட்ட விலக்கங்களும் சமம் . 
EXa Ly2 

272 
N N N 


EX 


LYa 


- 


- 


EZ2 


மூன்று மாறிகளும் உடன் தொடர்பற்றவை 

எனவே , அவற்றிற்கிடையே காணும் ஓட்டுறவுக் கெழு 
வானது பூச்சியமாகும் . 


** 


44 


Σ ΧΥ 


V TX YY2 


LYZ 
VYY2 X Y Z2 

Σ ZX 
V Y Z2 X Y X 2 


- 


அதாவது EXY 


3 


Σ YZ 


-- 


Σ ZX 


0 


X , Y , Z என்பவை கூட்டுச்சராசரியிலிருந்து கிடைக்கும் 
விலக்கங்களைக் குறிப்பதால் , 12X + 5Y , 3Y - 4Z என்னும் மதிப்புக் 
களும் கூட்டுச்சராசரியிலிருந்து கிடைக்கும் விலக்கங்களையே 
குறிக்கும் . 


12X + 5Y- க்கும் 3Y - 4Z- க்குமிடையேயான -ன் மதிப்பு 


Y ( 12X + 5Y ) , ( 3Y - 4Z ) 
VX 12X + 5Y ) X VY ( 3Y - 4Z ) ? 


* [ 36XY + 15Y ? - 43XZ - 20YZ ] 
M2 ( 144X + 25Y2 + 120 XY ) xVY (9Y7 + 16Z - 24YZ ) 





ஒட்டுறவு 


95 . 


r 


36 Σ XY + 15 Σ Υ2 48 Σ XZ - 20 Σ YZ 

W [ 144 Σ Χ2 + 25 Σ Υ2 + 120 Σ ΧΥ ) 


Vx [ 9 Σ Υ2 + 16 ΣΖ - 24 ΣΥΖ) 


( 1 ) 


--- 


Θβού ΣΧΥ 

Σ X3 


Σ YZ Σ ZX – Ο στ σστ @ ιιώ οβάσαμμιά 
Σ Υ1 

- Σ Ζ σε σάτι63 46 αλσώπου , 


" . 


15 Σ X2 
W ( 144 Σ Χ2 + 25 ΣΧ3 ) ( 9 Σ Χ2 + 16 Σχ2 ) 


15Σ X2 
13x5x Σ Χι 


15 . 
13 Χ 5 


3 
13 


0.23 


ஏ . , எ , ஏ , -ன் மதிப்புக்களை மேற்கூறிய மதிப்புகளில் 
செய்தால் , 


28 


Σ X2 
10 


Σ X2 


Σ Υ2 


32 


Σ Υ2 


90 


. 


10 


13 


ΣΖ2 
10 


στο 3Ι Σ Z3 


10 . 


ΣΧ2 ΣΥ2 , ΣΖ , ΣΧΥ , ΣΥΖ , ΣZX- 6ύτ ιοβιά25 ( 1 ) -ού και 
செய்தால் , 


Χ 2 . 


36X 3 + 15x 90 . 48 

20Χ 4 
V (144 x 40 +25 x90 +-120 x3) (9x90 + 16x10 + 24 χ 4 ) 


108 + 1350 - 96 - 80 
V (5760 + 2250 + 360 ) ( 810 + 160 - 96) 


1282 
W8370 x 674 


= 0.474 


கணக்கியல் புள்ளியியல் 


196 


எடுத்துக்காட்டு : 

கீழ்க்கண்ட பட்டியல் 10 மாணவர்கள் 
புள்ளியியலிலும் பெற்ற மதிப்பெண்களைக் 
ஓட்டுறவுக் கெழுவினைக் காண்க . 


கணிதத்திலும் 
கொடுக்கிறது . 


கணிதம் : 


45 70 65 30 90 40 50 75 85 6 ) 


புள்ளியல் : 


35 9 


70 40 95 4 } 60 80 80 50 


தீர்வு : 

கணிதத்தில் பெற்ற மதிப்பெண்களை X என்றும் , புள்ளியி 
*யலில் பெற்ற மதிப்பெண்களை Y என்றும் குறிக்க . X- க்கு 60 ஐ 
மூலப் புள்ளியாகவும் , } க்கு 65 ஐ மூலப் புள்ளியாகவும் தேர்ந் 
தெடுத்துக் கொள்க . 


கணக்கிடுதலைச் சுலபமாக்க , விலக்கங்களை 5 ஆல் வகுத்திட 
லாம் . ( X , Y இரு மாறிகளின் மதிப்புகளிலும் பொதுக் காரணி 5 
ஆக உள்ளது ) . 


140 
10 


Tx2 


- 


(** ) - 


( 6 ) 


1 


14 


0-04 


13.96 


-- 


-- 


ச - * - ( )" = 76 - ( 7 ) 


17.6-0.04 


- 


17.56 


612 
10 
3-6- 0.36 = 3-24 


- 


ஏ + , 


- 


ச: - Y 


25 Ty 


- 


1396 + 17.56 324 
2 13.96 X 17.56 


28-28 
2 X 1566 
14.14 
1566 
0.903 . 


-- 


X-60 


x 


Y65 


-Y 


Y 


r2 


ஒட்டுறவு 


5 


བས• -7 


ܬܝܬ 


མ 


35 


9 


4 


90 


2 


4 


16 


70 


1 


1 


1 


T 


1 


36 


25 


36 


36 


1 


ܝ ܬ ܬ ܐ | ܘ ܛ l . 


0 


bowwhada 


16 


25 


50 


4 


75 


9 


9 


1 


85 


5 


25 


9 


1 


60 


0 


༡ 


2 


4 


மொத்தம் 


2 


140 


-2 


176 


-6 


36 


s ， 


98 


கணக்கியல் புள்ளியியல் 


கொடுக்கப்பெற்ற விவரங்களுக்கு உடன் தொடர்புக் கோடுகளைப் 

பெறுதல் 

ஓர் இரட்டைமாறி உடன் தொடர்புப் பட்டியலுக்கு ( A bi 
variate correlation table ) உடன் தொடர்புக் கோடுகளை நாம் பின் 
வரும் முறையைச் செயல்படுத்திப் பெறவேண்டும் . நெட்டுப் 
பிரிவுகளின் கூடுதல்களை f 

. என்றும் . ஒவ்வொரு நெட்டுப் பிரிவு 
களின் கூட்டுச் சராசரியையும் என்றும் குறி . எனவே அந்த 
நெட்டுப் பிரிவுக்கு fx . Fx = Efxy • y . மேலும் , நெட்டுப்பிரிவு 
களின் கூட்டுச்சராசரிகள் : ஒரு நேர்கோட்டைச் சுற்றிச் 
சுழன்று அமைந்துள்ளன எனக் கொள்வோம் . அதாவது மாறிகள் 
ஒரு நேர்கோட்டின் போக்கைப் பெற்றிருக்கும் . மேலும் . 
கூறில் அதிக மதிப்புகள் இருப்பதாகக்கொண்டு , நெட்டுப் பிரிவு 
களின் கூட்டுச்சராசரிகளில் ஒரு நேர்கோட்டில் அமைந்து 
முழுமைத் தொகுதியைப் பிரதிபலிக்கின்றன என்றும் , 
கோட்டிலிருந்து கூட்டுச்சராசரியின் விலக்கங்கள் கூறு பண்பு 
களின் ஏற்ற இறக்கங்களால்தான் ஏற்படுகின்றன என்றும் 
கொள்வோம் . இதன் அடிப்படையில் ஒவ்வொரு புள்ளியும் 
அந்தந்த நெட்டுப் பிரிவுக்குரிய மொத்த அலைவெண் f ஆல் 
நிறையிடப்படுகிறது எனக்கொண்டு (x , Ix ) என்னும் புள்ளி 
களுக்கு ஒரு நேர்கோட்டைப் பொருத்துவோம் . 


நேர் 


பொருத்தவேண்டிய 


- 


நேர்கோடாக 


y mx + c 

நாம் 
இருக்கட்டும் . 

எச்சம் ( Residual ) 


y- ( mx + C ) 


E = 


f % [ yx = ( mx + c ) 2 எனக் கொள்வோம் . 


X 


குறைந்த வர்க்கக் 

கொள்கைப்படி , E சிறுமமாவதற்குரிய 

E 
நிபந்தனைகள் 

0 ; ( . ஆகும் . 
am 

3 a 


3E 


- 


இரண்டாவது நிபந்தனை , _ f » y . - (mx + c)] . -1 = 0 


* 


என்பதனைக் கொடுக்கும் . 


அதாவது , 1.5 = m 
25 - " > 

Six = 6 > 


ஒட்டுறவு 


99 


N மொத்த அலைவெண் 


X 


Yfx = ME 


x | 


மேலும் ->> 

> 
- 


= 


Ny . 


சமன்பாடு ( 1 ) ஐ N ஆல் வகுக்க , 7 == mx + C. X , என்பன 
முழுப்பட்டியலுக்குமான மாறிகளின் கூட்டுச்சராசரிகளாகும் . இது , 
நேர்கோடானது ( x , 5 ) வழியாகச் செல்கிறது என்பதைக் காட்டு 
கிறது . 

ஆதியை ( x , ) க்கு மாற்றி , yx Jx என்றும் , 
X -X என்றும் கொண்டா கணக்கானது ஒவ்வொரு 
புள்ளியையும் f- க்கு நிறையிடப்பட்ட ( X , Y ) எனும் விவரத்துக்கு 

mX என்னும் நேர்கோட்டைப் பொருத்துவதாக அமையும் . 


= 


- 


பால் , 


- 


ப்போது , 


E 


f . ( Y : - mX ) 2 


x 


dE 

= 0 ஆக இருக்கும்போது சிறுமமாக இருக்கும் . 
dm 


அதாவது , - 2 > = [ Y : - mX ] X = 0 . 


4 
அதவாது , m 


m2 - Yarx 
வலது கைப்பக்கம் = __ 


f . YX = N. P. 


ப 


10 ) 


கணக்கியல் புள்ளியியல் 


-- 


இங்கு ) 


N மொத்த அலைவெண் . 


து கைப்பக்கம் 


m.No.2 


N.P 


-- 


-- 


P 
ச 

2 


P 


- 


-- 


எனவே , பொருத்தவேண்டிய நேர்கோட்டின் சமன்பாடு 
P 

P 
8 அதாவது , Ja 

( x - x ) . இச் சமன்பாட்டி 
லிருந்து , x- ன் மதிப்பு தரப்பட்டுள்ளதால் அந்த நெட்டுப் பிரிவின் 
y களின் கூட்டுச் சராசரியைக் கணக்கிடலாம் . 
எடுத்துக்காட்டு : 

மாணவரது வயதிற்கும் , அவர் பெற்றுள்ள மதிப்பெண் 
களுக்கும் இடையுறவைக்காணும் , முன்பு தரப்பட்டுள்ள எடுத்துக் 
காட்டிற்கு உறவுக் கோடுகளின் சமன்பாடுகளைக் காண்க . 


42 X 1 
65 





20 -- 


= 


= 2.646 


Ý 


275 + 


48 X 1 
( 5 


275. 7384 


- 


- 


-- 


* 3857 


உறவுக் கோட்டின் சமன்பாடுகள் , 

1.028 
y - 275.7384 

* 3857 X 

1-117 

( x - 2-646 ) 


- 


X --- 


2. 646 


.3857 X 


1-117 
1.028 


- 


( y- 275-7384 ) 


y = 275-7384 + • 355 ( x - 2 • 646 ) 

2.646 + 4191 ( y - 275.7384) 


- 


உடன் தொடர்பு விகிதம் ( Correlation Ratio ) 

ஒட்டுறவுடைய இரு மாறிகளின் மதிப்புகள் அமைந்த 
சிதறல் விளக்கப்படத்திலுள்ள புள்ளிகளுக்கு , மிகப் பொருத்த 


ஒட்டுறவு 


101 


முடைய வரையாக , சிலபோது , 

நேர்கோடு அமையாது - 
புள்ளிகள் ஒரு வளைவரையைச் சுற்றி அமையலாம் . இது போது " 
அவற்றின் இடையுறவைக் கணக்கிட உதவுவது ஒட்டுறவு விகிதம் , 
( Correlation Ratio ) ஆகும் 


படம் 


2 


7 - ஐ விட 


சிறு குழந்தைகளின் உடல் திறன் , வளரவளர அதிகரித்துக் 
கொண்டே செல்கிறது . ஆனால் , ஒரு குறிப்பிட்ட நிலையை 
அடைந்தவுடன் , வளர்ச்சி அதிகமின்றி , நாளடைவில் வயதாக 
வயதாகச் சக்தி குறைந்துகொண்டே வருகிறது . இதுபோன்றே 
நினைவுத் திறனும் அதிகரித்துக் கொண்டே சென்று , குறிப்பிட்ட 
நிலைக்குப் பிறகு , 

சிறிது 

சிறிதாகக் குறைந்து வருதலைக் 
காண்கின்றோம் . இந்நிலைகளில் ஒட்டுறவுக்கெழு 
ஒட்டுறவு விகிதம் 7 xy ஐப் பயன்படுத்துகிறோம் . 

உடன் தொடர்பு விகிதம் எப்போதுமே நேர்குறியைக் 
கொண்டதாக 

இருக்கும் . இதனைச் சீர்படா விவரங்களுக்குப் 
( raw data ) பொருத்தமுடியாது . மாறிகளின் உறவு நேர்க் 
கோட்டில் அமையாதபோது . 7 பூச்சியத்திற்கருகே அமைந்தால் 
கூட , உடன் தொடர்பை 1 நன்கு சுட்டிக் காட்டும் . மேலும் , 
நேர்கோட்டில் உறவு அமையும் தன்மையினைச் சோதிக்கவும் இது 
பயன்படுகிறது . 12 < 3 < 1 

நிறுவலாம் . எனவே , 
772 - 2 ? ஐ உறவுத்தன்மையினை ஆராயப் பயன்படுத்தலாம் 

11.5 

என இருந்தால் , உறவு வளைவுத்தன்மை 

N 
உடையதெனக் கொண்டு , உடன் தொடர்பு விகிதத்தைப் பயன் : 
படுத்த வேண்டும் . 


என 


2 


102 


கணக்கியல் புள்ளியிய 


உடன் தொடர்பு விகிதம் ( Correlation Ratios ) 

x-ன் மேல் y- ன் தொடர்பு கோட்டிலிருந்து பெறும் y- ன் 
எச்சங்களின் திட்டவிலக்கத்தை S எனக் குறிப்போம் . இதை 
y- ன் திட்டப்பிழை எனவும் வழங்கலாம் . 


எனவே , S , 2 = 7 , (1-3) . 


1 


... 


(1-3 ) 


முழுப்பட்டியலையும் எடுத்துக்கொண்டு , ஒவ்வோர் அறை அலை 
வெண்ணுக்கும் அதன் நெட்டுப் பிரிவு கூட்டுச் சராசரிக்குமுள்ள 
எச்சங்களின் திட்ட விலக்கம் S , 1 என இருக்கட்டும் . ஒவ்வொரு 
நெட்டுப் பிரிவிற்கும் ( x- மாறிலி ) எச்சங்களின் வர்க்கங்களின் 
கூடுதல் > fan ( y- ) ) " ஆகும் . 


y 


ஃ முழுப்பட்டியலுக்கும் S. 


= 


* >> 1 (1- J,)...(2) 


நெட்டுப்பிரிவுகளின் கூட்டுச் சராசரிகள் சமமானால் அந்த 
நேர்கோடே உடன் தொடர்புக் கோடாக அமையும் . அப்போது 
S ", = S.2 . 

பொதுவாக , கூட்டுச் சராசரிகள் எப்போதும் 
சமமாக இல்லாததால் , இந்த இரண்டு கூடுதல்களும் சமமாக 
இருக்கமாட்டா . மேலும் , ஒவ்வொரு நெட்டுப் பிரிவிற்குள்ளும் 
S ,? என்பது கூட்டுச் சராசரியிலிருந்து எடுக்கப்பட்ட விலக்கங் 
களின் கூடுதலாகும் . எனவே , இதை எந்த ஒரு புள்ளியிலிருந்தும் 
கிடைக்கும் விலக்கங்களின் கூடுதலுடன் ஒப்பிடும்போது , இது 
சிறுமமாக இருக்கும் . 

S 2 


- 


SE 


S.2 


? 


மேலும் 


51 என்பதால் , 


S. 
S 2 


< 1 


1 


2 


- ( - : ) 


9 . 


( 3 ) 


என்க . 

பின்பு n என்பதை x- ன் மேல் y- ன் உடன் தொடர்பு விகிதம் 
என வழங்குகிறோம் . உடன் தொடர்பு வரையானது நேர்கோடாக 


ஒட்டுறவு 


103 


இல்லாதபோது இதனை வளைகோட்டு உடன் தொடர்பை அளக்கப் 
பயன்படுத்தலாம் . இதேபோல் y . ன் மேல் x- ன் உடன் தொடர்பு 
விகிதம் ). என வழங்கப்படுகிறது . 


2.0 = ( 1- * )) 


( 4 ) 


S2 


51 


S , < S ,. என்பதால் 
1 - 

S , 2 
ay 

12 
அதாவது 7yx " > r2 . மேலும் 7xy " < 1 . 

எனவே , r ? < 7yx2 . இதேபோல் r2 < nya ? < 1 என 
நிறுவலாம் 


ஒட்டுறவு விகிதத்தை இரு திட்ட விலக்கங்களின் விகிதமரகக் 

கொள்ளுதல் : 
x நெட்டுப்பிரிவிலுள்ள y களின் கூட்டுச்சராசரி ya என்க . 


1 
N 


CY 


> = = > - > 7 

St , y = ) 


y = 


N 


எனவே , இச் சராசரிகளுக்கு , அந்தந்த நெட்டுப்பிரிவிலுள்ள 
நிகழ்வெண்களை எடையிட்ட சராசரியே , y- ன் பொதுச்சராசரி 


ஆகும் . 


ony என்பது , நெட்டுப்பிரிவிலுள்ள கூட்டுச்சராசரிகளுக்குப் 
பொதுக் கூட்டுச்சராசரி -லிருந்து , ஒவ்வொன்றுக்கும் நிகழ்வெண் 
f ஐ எடையாகத்தந்த திட்ட விலக்கமாகும் : ஏ , என்பது , முழுப் 
பட்டியலிலும் y- ன் திட்டவிலக்கமெனில் , 

Na , 2 = > f, ( y - y ) , y வரிசையின் மொத்தம் f,. 


A few ( y - J ) " ( ஒவ்வொரு சிற்றறையின் 


கூட்டுத்தொகையை 
எடுத்துக்கொண்டால் ) 


104 


கணக்கியல் புள்ளியியல் 


- 


>>fy- y) = _ _i [ { y = x) 

> 


y 


+ ( ye - y ) ] 


= >> 


__fa [ (y - Fx )" + (Je - }); 


+ 2 ( y - Fr ) ( Jr - y ) ] 


= NS ) + Now + > 2 - Y : ()-->;)) 


- 


NS + Namm + _2Fs - } } x 0 


[ : zfcs [ y - ya ) = 0 ] 


No, = NS , * + Namy 


8 


ச , = S , " + have 


1 pm* - [ 1 - * ) - [1- ;:=") - " " " 


- 


ச " 
nya 

, இங்கு ஏ , பொதுக் கூட்டுச்சராசரி ; -லிருந்து 
நெட்டுப் பிரிவுகளின் கூட்டுச் சராசரிகளுக்கு அந்தந்த நெட்டுப் 
பிரிவின் நிகழ்வெண்ணை (f . ) எடையாகக் கொண்டு கணக்கிட்ட 
திட்ட விலக்கமாகும் . 


ச 


> 


இதுபோன்றே , rxy = இங்கு என்ன 

வரிசைகளின் 
சராசரிகளுக்குப் பொதுச்சராசரி X- லிருந்து , அந்தந்த வரிசையின் 
நிகழ்வெண்ணை (f ) எடையாகத் தந்து கணக்கிடப்படுகிற 
திட்ட விலக்கமாகும் . 


குறிப்பு : Tay , 7x இரண்டும் எப்போதுமே 

நேர்குறி 
உடையவை . no = 0 , (om 0 

ஆக இருக்கும்போதுதான் ), 
1 , omy = ஏy ஆக இருக்கும்போது மட்டும் . 0 < n > 1 


- 


ஒட்டுறவு 


105 


எடுத்துக்காட்டு : 

பின்வரும் பட்டியல் , 210 கணிப்புகளுக்கு , x , y என்ற இரு 
மாறிகளின் அளவைகள் பற்றிய விவரங்களைத் தருகின்றன . *-ன் 
மீது y- ன் ஓட்டுறவு விகிதத்தைக் கணக்கிடுக . 
YX 0 1 2 3 4 

4 3 
1 

18 36 9 
2 

12 54 36 3 
3 1 12 

4 


N 


18 


y வரிசைகளின் சராசரிகளையும் எரயையும் கணக்கிடல் 


x = 0 


2 


x= 3 


x = 4 எல்லா y -க்கும் 


- 


f fy ff. 


y 
0 


1 

18 
2 

12 24 54 
3 1 3 12 36 18 


4 0 3 
18 36 36 9 
108 36 72 3 
54 4 12 


fy 
0 7 0 0 
9 63 63 63 
6 105 210 420 ; 

35 105315 


மொத்தம் 1 3 24 60 90 180 80 120 15 15 210 378 798 . 


378 
எல்லா y -களின் சராசரி (7 ) 

1.8 

210 
y வரிசைகளின் சராசரிகளின் , எடையிட்ட திட்டவிலக்கம் 
காணல் . 


y- ன் நிகழ் y- ன் 

y- ன் 
வெண் மொத்தம் சராசரி ) 
( f ) T ; ( T ; If ) 


y - y = d , 


d 2 


fd; 2 : 


0 


3 


1 
24 


1 


+ 


90 


2 
3 


61 
180 
120 
15 


3.0 
2.5 
2.0 
1.5 
10 


+ 1.2 
+ ( .7 
+0.2 
+ 0.3 

-8 


1.44 
0.49 
0-04 
( -09 
( 164 


1.44 
11.79 
3-60 
7-20 
96 ) 


80 


4 


15 


-- 


210 


33.60 


1106 


கணக்கியல் புள்ளியியல் 


Zf d.2 


எடையிட்ட திட்ட விலக்கம் 


- 


M 


W ΣI fi 

33-6 
210 


- 


0.4 


M 
M "( M ) 


Yf y / afy 


எல்லா y- களின் திட்ட விலக்கம் 


V3 • 8-3- 4 
0.7483 


- 


ஃ ஒட்டுறவு விகிதம் 


0.4 
0.7483 


0.5345 


ஒட்டுறவுக் கெழுவும் , நிகழ்திறப் பிழையும் 
ஒட்டுறவுக்கெழுவின் மதிப்பினை 

ஆராய்ந்து முடிவு 
காண்பதற்கு நிகழ்திறப் பிழை உதவுகிறது . ஒட்டுறவுக் 
கெழுவின் நிகழ்திறப் பிழை ( Probable error ) 


- 


-- 


*6745 ( 1 - ( 2 ) 


Vn 


இங்கு / ஒட்டுறவுக்கெழு , ) , ஜோடிகளின் எண்ணிக்கை . 


( 1 ) r- ன் மதிப்பு நிகழ்திறப் பிழையைவிடக் குறைவாக 
இருந்தால் , ஒட்டுறவு இல்லையென்றே சொல்லலாம் . அதாவது 
-ன் மதிப்பு பொருட்படுத்தத்தக்கதல்ல . 


( 2 ) r- ன் மதிப்பு , 6 மடங்கு நிகழ்திறப் பிழையைவிட அதிக 
மாக இருந்தால் மாறிகளிடையே பொருட்படுத்தத்தக்க உறவு 
உள்ளது எனக் கூறலாம் . 


- 


( 3 ) P = r + நிகழ்திறப் பிழை. அதாவது 

25 ஜோடி 
மதிப்புகளுடைய கூறின் 

கூறின் ஒட்டுறவுக்கெழு p -62 எனில் , 
முழுமைத்தொகுதியின் ஒட்டுறவுக்கெழு 

-6745 [ 1 - ( -62 ) 2 ] 
p | +62 + 


- 


V25 


பொதுவாக -ன் மதிப்பு .00 லிருந்து + 20 எனில் , 

ஒட்டுறவு 
பொருட்படுத்தத் தக்கதல்ல . 


107 


ஓட்டுறவு 
r = + 20 லிருந்து + • 40 எனில் ஒட்டுறவு மிகக் குறைவாக 

உள்ளது . 


r = + • 40 லிருந்து + 70 எனில் ஒட்டுறவு பொருட்படுத்தத் 

தக்கது . 
r = + 70 லிருந்து + 1.00 எனில் ஒட்டுறவு மிக உயர்ந்த 

அளவில் உள்ளது . 


- 


இப் பாகுபாடு பொதுவான 

முறையிலே அமைகிறது . 
சிற்சில சமயங்களில் , கொடுக்கப்பட்டுள்ள மாறிகளின் தன்மைக்கு 
ஏற்றவாறு .60 என்னும்போதுகூட மிக உயர்ந்த ஒட்டுறவாக 
எடுத்துக்கொள்ளலாம் . 

ஆனால் , 

ஒரு அறிவுக்கூர்மைச் 
சோதனையில் வினாக்களுக்கிடையே உள்ள உறவு , 85 - 95 

இருக்கும்போதுதான் ஒட்டுறவு மிக உயர்ந்ததாகக் 
கொள்ளப்படுகிறது . பொதுவாக , 

மாறிளின் தன்மைக்கு 
ஏற்றவாறும் எந்த நோக்கத்திற்காகவும் / கணக்கிடப்படுகிறது 
என்பதைப் பொறுத்தும் , தொகுதியின் மாறுபாட்டைப் 
பொறுத்தும் அமைகிறது . 


என்று 


உடன் தொடர்புக்கும் , உறவுக்கும் இடையே உள்ள வேறுபாடு 

உடன் தொடர்பு , X , Y என்ற இரு மாறிகளுக்கு இடையே 
உள்ள உடன்தொடர்பின் தன்மையினை மட்டும் அளக்கிறது . 
ஆனால் , உறவுக் கோடுகள் மூலம் , ஒரு மாறியில் ஏற்படும் 
குறிப்பிட்ட மாற்றத்தின் மூலம் , மற்றொரு மாறியில் ஏற்படும் 
சராசரி மாற்றத்தின் அளவைத் தீர்மானிக்க முடிகிறது . 


உறவுக் கோடுகளின் மூலம் , காரணகாரியத் தொடர்பு , 
உடன் தொடர்புக் கெழுவைவிட , அதிகமாக வெளிப்படுகிறது 
அதாவது , இரு மாறிகளுக்கிடையே உடன் தொடர்பு காணப் 
படுவது அவற்றிற்கிடையே உண்மையிலேயே , காரணகாரியத் 
தொடர்பு இல்லாமலேயே நிகழலாம் . 


எடுத்துக்காட்டு 

( ஊதிய உயர்வு , வெப்பநிலை அதிகரிப்பு ) . ஆனால் உறவுக் 
கோடுகளில் , ஒரு மாறி சார்பற்றதாகவும் , மற்றொரு மாறி முதல் 
சார்ப்பற்ற மாறியைச் சார்ந்துள்ளதாகவும் அமைகிறது . 
எடுத்துக்காட்டாக , விளைச்சலைச் சார்பற்ற மாறி x எனக் 
காண்டால் , விலையைச் சார்புள்ள மாறி y ஆகக் கொள்கிறோம் . 


108 


கணக்கியல் புள்ளியியல் 


பலதர இடைத் தொடர்பு ( Multiple Correlation ) 

இரு மாறிகளில் ஒன்றில் ஏற்படும் மாற்றத்தின் விளைவாக 
மற்றொன்றில் மாற்றம் ஏற்படுமாயின் அவை உடன் 
தொடர்புடைய மாறிகள் ஆகும் . 


எடுத்துக்காட்டு : 

( தந்தையின் உயரம் , மகனின் உயரம் ) ( பொருளின் விலை 
உற்பத்தி அளவு ) இவற்றிக்கிடையே 

உள்ள தொடர்பை 
பியர்சன் ஓட்டுறவுக் கெழு கணக்கிடுகிறது . ஆனால் , சிற்சில 
சமயங்களில் பல்வேறு மாறிகளிடையே , இடையுறவு காணப்பட்டு 
ஒரு மாறியின் மதிப்பானது பல்வேறு மாறிகளின் மதிப்புகளினால் 
பாதிக்கப்படுகிறது . 


எடுத்துக்காட்டு : 

பொருளின் விலை (31 ) , உற்பத்தி அளவு ( x 2 ) வெளி நாடுகளி 
லிருந்து இறக்குமதியாகும் அளவு ( x ) , உருவாக்கும் முறையில் 
தோன்றியுள்ள மாற்றம் ( 5 ) போன்ற பல்வேறு மாறிகளால் 
பாதிக்கப்படுகிறது . இதுபோலவே , ஓர் ஏக்கரின் விளைச்சல் 
( 31 ) , விதையின் தன்மை ( 2 ) பயன் படுத்தப்பட்ட உரத்தின் 
தன்மை ( xy ) நிலத்தின் தன்மை ( x , ) நீர்வசதி ( xs ) வெப்ப நிலை 
( x ) இதுபோன்ற பல்வேறு மாறிகளைப் பொறுத்து அமைகிறது . 
எனவே , ஒரு குழுவிலுள்ள பல்வேறு மாறிகளால் வேறொரு 
மாறியில் ஏற்படும் இணைந்த மாற்றத்தைக் காண்பதே பலதர 
இடைத் தொடர்பாகும் . ( Multiple Correlation ) : 


இதனை 11,2 , 3 ... n என்ற பலதர இடைத் தொடர்புக் 
கெழுவினால் அளந்திடலாம் . இங்கு 1 என்பது சார்ந்த மாறி 
2 , 3 . 

... 7 என்பவை மற்ற சார்பற்ற மாறிகள் . இது போன்றே 
முதற்படி உறவை , 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சார்பற்ற மாறி 
களுக்கு விரித்துக் கூறி அவற்றின்மூலம் சார்புள்ள மாறியின் 
மதிப்பைத் தோராயமாகக்கூறுவது பலதர உறவாகும் ( multiple 
regression ) . 


எ 


எடுத்துக்காட்டு : 

பின்வரும் பட்டியலில் 10 மாணவர் உயரங்கள் , அவர்களின் 
தந்தையின் உயரங்கள் அவர்களின் தாயார்களின் உயரங்கள் 
( அங்குலங்களில் ) தரப்பட்டுள்ளன . 

பின்வரும் விவரங்களுக்கு x , x , வின் மேல் x ,-னின் 
ஒட்டுறவுக் கெழுவைக் காண்க . 


- 


தாயின் 


W 


2 


மாணவர் 
எண்ணிக்கை 


812 


Xi•} 


*2.3 


உயரம்|தந்தையின் 

உயரம் (2)(3) 


உயரம் (4) 


( 
4 
) 
- 
( 
3 
) 


(6) 


(7) 


(8) 


(9) 


10) 


1. 


48 


47 


45 


2304 


2209 


2025 


2256 


2160 


2115 


2. 


49 


50 


48 


2401 


2500 


2304 


2450 


2352 


2400 


3. 


50 


52 


50 


2500 


2704| 


2500 


2600 


2500 


2600 


4. 


51 


50 


51 


2601 


250) 


26011 


| 


2550 


2601 


2550 


5. 


52 


48 


50 


2704 


2304 


2500 


2496 


2600 


2400 


6. 


53 


55 


52 


289 


3025 


2704 


2915 


2756 


2860 


7. 


54 


54 


51 


2916 


2916 


2601 


2916 


2754 


2754 


8. 


55 


53 


55 


3025 


2809 


3026 


2915 


3025 


2915 


9. 


56 


55 


54| 


3136 


3025 


2916 


3080 


3024 


29-0 


10 


62 


56 


54 


3844 


3136 


|2916 


3472 


3348 


3024 


En: 


10 


530 


520 


51!) 


28240 


27128 


26092 


- 


27650 


27120 


26588 


110 


கணக்கியல் புள்ளியியல் 


தீர்வு : 
கூட்டுச் சராசரி : 

530 
101 


3 . 


- 


520 


52 . 


10 


510 
10 


- 


- 


51 . 


( 


( 2 ) 7. = An Ex. 2 - ( Zxy } P 


V10 X 28240 

10 


(530 ) 


- 


V282400 


180900 ) 


10 


V150 


3.88 . 


- 


38. 8 

10 


- 


10 


5202 


--- 


V10 X 27128 

10 


_ 1271280 - 270400 

10 


Vi80 


29.67 

10 


= 2.97 


- 


10 


5102 


10 X 26092 

10 


-- 


v260920 

260100 
10 


28.64 


= 1820 


= 2.86, 


10 


10) 


111. 


ஒட்டுறவு 


ஒட்டுறவுக்கெழு : 

n Ex1 , - 2 EX , 
Vn 2 * , * - ( 2x ) ^ Vn 2 , 


r12 


- 


10 x 27650 530 X 520 

38.8 X 29.67 


| 


176500 275600 

1151 - 196 


900 
1141- 96 


0.78 


1 


10 X 27110 - 530 X 510 

38.8 X 28.64 


271200 - 270300 

1111. 232 


900 
1111-232 


081 . 


- 


- 


10 X 265 8 520 X 510 

29.67 x 28.64 


265880 265200 

849-7488 


680 
849-7488 


0.8 


-- 


பல்தர இடைத் தொடர்புக்கெழு ( Multiple = Correlation Cor 

efficient ) 
r / 128 = Vr122 + T 2722r1 2 


21 


2 


0.782 + 0-812 


- 


2X0.78 X 0.81 X 0.8 
1 . 0-82 


M ° 78 
M ° 05 
M 


0.6084 + 0-6561 - 1-01088 

10.64 


0 • 25362 
10.36 


0.8392 


- 


1112 


கணக்கியல் புள்ளியியல் 


பலதர உறவுச் சமன்பாடு : பின்வரும் வாய்பாட்டின் மூலம் அறியப் 

படுவது 
x1 : 3 = a + b12 •9 x , + bx8.3 x . 
a = 11 - b.er, - base x ; 


1 
ஏ 


b ... , X / 18 - XT ? ) 
bay = 

[ 1 - / 13 X res 

1-1 , 


X 
5s 


= b12• 1 = 


3.88 
2.97 


X 


0.71 - 0-81 x 0.8 

1.082 


3.88 

x 
2.97 


0.78-0-648 

0-36 


3.88 x 132 
2.97 X 4-36 


- 


0-51216 
1.0692 


- 


0.4793 


3.88 


<b1 


286 


0-81 - 0-78 X 0.8 

1-0-82 


3.88 

x 
2-86 


081-0-624 

• 36 


3.88 x 0.186 
2.86 x 0.361 


- 


0.72168 

20.7 
1.0296 ) 
a = ki - biast. - bisex , 
= 53.0 4793 X 52 - 0.7 X 51 

53 - 24-9236 - 35-7 = 7-6236 
= 128 = a + b12 . , x , + b1 , x , 

- 7.6236 + 0.4774 x2 + 0.7 xs 
: x , 1 , யின் மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும்பொழுது 
11 - ன் மதிப்பை முன் கூட்டியே அறியலாம் . 
பகுதித் தொடர்புக் கெழு ( Partial Correlatioa Co.efficient ) 

பகுதித் தொடர்பில் இரண்டிற்கு மேற்பட்ட மாறிகளை எடுத்துக் 
கொண்டாலும் , 

மாறிகள் ஒன்றையொன்று மாற்றம் 
ஏற்படுத்துவதாகக் கொள்கிறோம் . 


ஒட்டுறவு 


113 


எ 


( எ.கா ) நெல் விளைச்சல் , மழை அளவு , அன்றாடவெப்ப நிலை 
என்ற மூன்று மாறிகளை எடுத்துக்கொள்ளும்போது , மழை 
அளவுக்கும் விளைச்சலுக்கும் இடையே உள்ள தொடர்பை , சராசரி 
அன்றாட வெப்ப நிலையை மாறிலியாக எடுத்துக்கொண்டோ 
மானால் , அது பகுதித் தொடர்பாகிறது . மற்ற மாறிகளின் விளைவை 
மாறாதவையாகக் கொண்டு ஒரு சார்பற்ற மாறிக்கும் மற்றொரு சார் 
புள்ள மாறிக்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய்வதுதான் 
பகுதித் தொடர்பாகும் . 

பலதரத் தொடர்பில் சார்ந்தமாறி y- க்கும் சார்பற்றமாறிகள் 
71 x ,, xy ... n என்ற எல்லா மாறிகளையும் ஒன்றாகக் கொண்டு 
அவற்றிக்கு உள்ள , தொடர்பை ஆராய்கிறோம் . 

ஆனால் , பகுதித்தொடர்பில் , y- க்கும் x ) , x ,, 
மாறியைமட்டும் எடுத்துக் கொண்டு , மற்ற மாறிகளின் விளைவை 
நீக்கிவிட்டுக் கணக்கிடுகிறோம் . 


1 - ல் ஒரு 


பகுதி ஒட்டுறவுக்கெழு 

18 ஐ மாறிலியாகக் கொண்டு x1 . x , என்ற இரு மாறிகளை 
எடுத்துக்கொண்டு அவற்றிக்கு இடையேயுள்ள தொடர்பை 
ஆராயும் பகுதித் தெடார்புக் கெழு 


r12 8 


- 


f12-11 : 2s | 
Vi - r219 VI - r , 31 


இதுபோலவே 1132 = 

11. - Tre)(r , s ) 
v1 - r12/ 1 - r ,, 


r192 என்பது 7 உவை மாறிலியாகக் கொண்டு X1 , x , இடையே 
உள்ள பகுதி ஒட்டுறவுக்கெழு . 


என்பது 


- 119/13 
128.1 

V1 - r1271 - 
x . ஐ மாறிலியாகக் கொண்டு x2 , X க்கு இடையேயுள்ள பகுதி 
தொடர்புக் கெழு . 

112 •34 , 1924 முதலானவை இரண்டாம் வரிசை கெழுக்களாக 
கருதப்படுகின்றன ( இருமாறிகள் மாறிலிகாளகக் கருதப்படுகிறது ) 
இரு மாறிகளுக்கு மட்டும் இடையே உள்ள உறவுக்கெழுவைப் 
பூச்சிய வரிசை எனக் கொள்கிறோம் . 
க . பு . 

8 


114 


கணக்கியல் புள்ளியியல் 


(0.7re ) 


0.4 , 181 


0.61 


- 
- 


எடுத்துக்காட்டு : 

ஒரு மும்மாறிப் பரவலில் 19 
7291, 138, 19 ஆன்மதிப்பைக் காண்க . 
தீர்வு : 

r sBatis 

v1-11-1I - rs 
கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளைப் பிரதியிட்டால் 

• 4 -- .7 x 61 
Ta1 

v1- ( 7) v1 = 1 
4 _ .427 
V.5 / I- - 3721 


- 


- : 027 
-714 x • 793 


.048 


( 18- / 12 12 ) 
V1-11 - V 1 -r,, 


3 


-- 


61- ( 7 ) ( 4 ) 
1- ( 7) 2 / 1 - ( 4 ) 


.33 


- 


V | - 15 / - 84 


33 

= .505 
• 714 X 916 


- 


₹18 


V 


113 ras 
-1 . 11 ras 


-7 - ( 61 X • 4 ) 
01- ( 61 ) 2 / 1- ( -4 ) 


. 


7 - 224 
V 1 : 372 / 1 


• 456 
V 627 X 84 


• 627 


• 16 


இருமாறி இயல் நிலைப் பரவல் ( Bivariate Normal Distribution ) 

ஒரு மாறிக்கான இயல் நிலைப் பரவலை இரு மாறிகளுக்குப் 
பொதுப்படுத்துவது இரு மாறி இயல் நிலைப் பரவலாகும் . இதை 


ஒட்டுறவு 


115 


கீழே 


கொடுக்கப்பட்டவற்றைப் 


நிறுவுவதற்குக் 
வேண்டும் . 


பின்பற்ற 


( i ) X- ன் மேல் Y. ன் உறவுக்கோடு ஒரு படியுடையது . 
எனவே , கூட்டுச்சராசரியின் ஒவ்வொரு வரிசையும் Y = ? . 
என்ற உறவுக்கோட்டின்மேல் அமைகிறது . Y- ன் கூட்டுச் 
சராசரி அல்லது எதிர்பார்க்கப்படும் மதிப்பு 

7 02 X. ல் , X- ன் 
மதிப்புகளுக்குத் தக கிடைக்கிறது . 


( ii ) கூட்டுச்சராசரியும் , பரவற்படியும் ஒவ்வொரு வரிசை 
அமைப்பிலும் சமமாக இருக்கும் எனவே , Y- ன் பொது பரவற்படி 
மதிப்பு ஒவ்வொரு வரிசையிலும் ( 1 (1-7 ) என்பதன் மூலம் 
கிடைக்கிறது ( 7 என்பது ஒட்டுறவுக் கெழு ) . 


( iii ) Y. ன் பரவல் பல்வேறு வரிசையமைப்புகளில் இயல் 
நிலையாக இருக்கும் . அந்த மாறிகளில் ஒன்று ( X ) கூட்டுசராசரி 
பூச்சியமாகவும் , திட்டவிலக்கம் ஏ ஆகவும் இருக்கும்படி இயல் 
நிலைப் பரவலில் அமைந்திருந்தால் சமவாய்ப்பு மாறி X. ன் மதிப்பு 
dx என்ற இடைவெளியில் இருப்பதற்கான நிகழ்தகவு : 


- ( -) . என்னும்படி 


dP 


- 


-- 


8 ( n ) dn 


1 
V 21 . 71 


அமைகிறது . 


நெட்டுப் பிரிவில் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் 
Y- ன் மதிப்பு dy என்ற சிறிய இடைவெளியில் இருப்பதற்கான 


நிகழ்தகவு (2 ) 
- 72555-> , [ - * - h- s) ( x - x ;) ] 


என்னும்படி அமைகிறது . 


X , Y- ன் கூட்டு நிகழ்தகவு வகையீடு dP ( x , y ) 


- 


8 (x ) • h 


(2 ) as hy 


-- 


116 


கணக்கியல் புள்ளியியல் 


--- 

[ -24 * ) 
[ -2 ,7- > ( 1 - > ** ) ) 

[ -2-7 ) 

} ] 


X 


1 
21 71 7 , V1- 72 


21 xy 

+ 


y2 


> 


2 


012 


ஆதியை (m1 , mp ) - க்கு மாற்ற 

1 
21 77,01 


= 


P 


27 


- 25,(1 , ) { * :) - 2 


( x - m1 ) ( x - m2 ) 

0112 


xt 


+ * } 


இங்கு my , m ,, 71 , 7 , ( > 0) , 7 (- 1 < 7 < 1 ) என்பவை 
பரவலின் 5 பண்பலகுகள் . 

இது இரு மாறி இயல் நிலைப் பரவலின் அடர்த்திச் சார்பாகும் . 
X , Y என்ற மாறிகள் இயல்பாக உறவு கொண்டுள்ளன . Z = f ( xy ) 
என்பது இயல் நிலை ஒட்டுறவுப் புறப்பகுதி ( Normal correlation : 
surface ) எனப்படும் 

இயல்நிலை ஒட்டுறவுப் புறப்பகுதியின் சில பண்புகளை இங்குக் 
காண்போம் . 


( i ) விளிம்பு பரவல்கள் இயல் நிலைப் பரவலில் அமைகின்றன . 


1 


11 


8 ( x ) 


-2 (1- ) 


-00 


| 7[ -x 
{ ( - * ) + ***4= "" } ] 


dy 


ஒட்டுறவு 


117 


K 


pa 


1 


< -2 
* ( s ) = Kip { - 2 * * H = " " } 

- j an { -2 , ( 3 , - # ) } 4 
1------ ** ) என்க. 

| ay. 
( - ) 

s 

7 ( 

( -1 ) 
( - 2 ) 

i " ( - ; ) - 


dt 


- 


- 


pe 


8 ( * ) 


Kexp 


= 


v1 - Pr, 


Co 


1 

exp 
M27 : 


இந்தத் தொகையின் மதிப்பு 1 . 


g ( x ) 


- 


va s. ( - + ) 


( ii ) மாறிகளின் உறவு நேர்கோட்டமைப்பை உடையது . 

காடுக்கப்பட்ட X- க்கு y- ன் சராசரி மதிப்பு என்க . 


7x 


yf ( x , y ) 


. 


118 


கணக்கியல் புள்ளியியல் 


1 ( 1 -pa ) 


: K 


1 
8 ( * ) 


. 


exP 


- _ [ -a- (1-23 

+ ** )] ydy 
-Kada 5 [ -22 = -a { (? - ? ) 

A .. ?") } ] ydy 
( -2 ;-) 

1-6-27 
van ( - ) metra 
VIL 

po may 
= X v2r.o. exp ( - :-) 

[ VT= ++ ] 


ydy 


; 


gy.V1 - pe 


di 


- K.V2 Os V1 - pa 


OV 


{ $ (- 4). «I= red 

sS exp ( - ) } 


Px oi 


+ 


ஒட்டுறவு 


119 


00 


ஆனால் 


exp 


(-14 


2 ) t d = 0 


1 
2-1 se ஏ , v ! - p2 v2 # VI 


*. * | -(-1) 


de 


- ( * ) . 





உறவு நேர்க்கோட்டமைப்பை உடையது . 
( iii ) ஒவ்வொரு வரிசையும் ( each array ) இயல் நிலைப் 
பரவலில் அமைந்துள்ளது . 


1 ( 3 ) -53 


f ( x, y) 

g ( x ) 


- 


2 , ர 
127 .. 

exp 
21. 1 - p ? 


( -2 ) 
( 3 + :) ) 
* ( * ) 


exP 
/ 2rn , 11 - pi 


[-2 ( - ) { ( - * ) + - )] 


120 


கணக்கியல் புள்ளியியல் 


exp 


x2 
(22 


exp 


1/21 - 1- pa 





- 


Vார VI 


P2 


( -2 (சி. - * ) ) 

[ -( , - 5 ) /2+ [[-7 ) 
[ - ()- ) ) 

] 
/ 27 = ; er ( - ( r- %)• Iz . , ) 


| 


1 

exp 
V2 ஏ 


2 
27 


P 2 


- 


இங்கு , 

ஒவ்வொரு வரிசையும் , ஏ . - ஐக் கூட்டுச்சராசரியாகவும் , 
ஏ , திட்டவிலக்கமாகவும் உடைய இயல் நிலைப் பரவலாகும் . 

ஏ y , x- ஐச் சார்ந்து அமையாதலால் , எல்லா வரிசைகளுக்கும் 
ஒரே பரவற்படி . 


பயிற்சி 


( 1 ) தந்தை , மகன் உயரங்களைக் கீழ்க்கண்ட பட்டியல் 
தருகிறது . ஒட்டுறவுக் கெழுவினைக் கணக்கிடுக . 
தந்தையின் உயரம் 65 66 67 67 68 69 71 72 73 . 

( அங்குலத்தில் ) 
மகன் உயரம் 67 68 64 68 72 70 7 69 70 . 
( அங்குலத்தில் ) 


மாறிகளின் உறவுக் கோடுகளைக் காண்க , தந்தையின் 
உயரம் 67.5 " என்னும்போது மகனின் உயரம் என்ன ? 
( விடை : r = 525 , 7 68.5 

424 ( x 

68-25 ) , 6.25 
68.5 ) x = 67.5 " என்னும்போது y 68.18 . ] 


- 


525 ( 


- 


- 


- 


ஒட்டுறவு 


121 


( 2 ) கீழ்க்கண்ட பட்டியலுக்கு ஒட்டுறவுக் 
கணகிடுக . 


கெழுவினைக் 


1 


2 


3 


5 


6 


7 


8 


9 


y : 


9 


8 


10 12 


11 


13 


14 


16 


15 


” , y ன் ஒட்டுறவுக் கோடுகளின் சமன்பாடுகளைக் காண்க . 
என் மதிப்பு 6. 2 எனில் y- ன் மதிப்பு என்ன ? 


( விடை : 


• 95 , y 


- 


-- 


12 • 95 ( r - 5 ) , x 
12) ; x 


5 = • 95 
13-14 ] 


- 


6 • 2 எனில் 


* 


( 3 ) கீழ்க்காணும் புள்ளி விவரத்தில் x , y- களின் ஒட்டுறவுக் 
கெழுவினைக் காண்க . 
1 5 15 

12 

13 6 


y 


13 


16 


28 


22 


24 


12 


( விடை : V = 


• 94 ] 


( 4 ) கீழ்க்கண்ட பட்டியல் 100 மனிதர்களின் , உயரம் , 
பருமனைக் காட்டும் இருவழி அலைவுப் பரவலாகும் 


பருமன் ( பவுண்டில் ) 


180.- 90 90 - 100 100-100 110 - 120 120 - 130 


50 - 55 


1 


3 


7 


5 


2 


155-60 


2 


4 


10 


7 


4 


( 6 ) - 65 


-- 


3 


8 


6 


3 


65 


70 


4 


15 


37 


28 


16 


-பருமனுக்கும் உயரத்திற்கும் இடையே உள்ள ஒட்டுறவுக் 
கெழுவினைக் காண்க . 


122 


கணக்கியல் புள்ளியியல் 


( 5 ) கீழ்க்கண்ட பட்டியல் 
கெழுவினைக் கணக்கிடுக . 


காட்டும் 


x , என் 


உறவுக் 


41 - 45 36 


4031 


35 26 


- 


30 21 


25 


- 


} 


5 


9 


15 


6 


10 


10 


11 


--- 


11 - 15 


7 


9 


4 


16 


- 20 


- 


13 


51 


|21 - 25 


14 


( 6 ) ஓர் அழகுப் போட்டியில் 10 தங்கைகளுக்கு A , B என்ற 
இரு நீதிபதிகள் அளித்த தரமதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன , 
இரு நீதிபதிகளும் பொதுவான அழகுக் கண்ணோட்டமுடைய , 
வர்களா என்பதை ஆய்க : 


A : 6.4 , 3 , 1 , 2 , 


7 , 9 , 


8 , 10 , 


5 


B : 4 , 1 , 6 , 7 , 5 , 


8 , 10, 9 , 


3 , 2 


( 7 ) ஓர் அரையாண்டுத் தேர்வில் 15 மாணவர்களுக்கு x , y 
என்ற இரு நீதிபதிகள் அளித்த மதிப்பெண்கள் கீழே தரப்பட்டு 
உள்ளன . மதிப்பெண்களிடையே தர ஒட்டுறவுக் கெழுவினைக் 
காண்க . 


A : 36 , 42 , 35 , 29 , 45 , 53 , 48 , 40 , 35 , 37 , 44 , 53 , 62 , 41 , 25 
B : 68 , 59 , 46 , 84 48 , 59 , 60 , 45 , 54 , 53 , 58 , 8 , 75 , 64 , 70 . 


- 


( 8 ) x , y . உறவுள்ள இருமாறிகள் u x + y ; V = x = y : 
M , y களுக்கிடையே உள்ள உறவுக் கெழுவினை , அவ்விரு மாறி 


களின் திட்ட விலக்கங்களில் காண்க . 


( 


விடை 


+ 5 , 
( செ . ப . ) 


( 9 ) ( அ ) 60 ஜோடி மதிப்புகளுக்கு இரு உறவுக்கோடுகள் : 
5x2 6y + 24 ; [ 1.96] 
1000y 768x 3608. ஒட்டுறவுக் கெழு யாது 

? 


123 


ஒட்டுறவு 


( ஆ ) ஓர் உறவுப் பட்டியல் தரும் உறவுக் கோடுகள் ; 

x + 2y = 5 , 2x + 3y = 8 , x , y- ன் உறவுக் கெழுவினைக் 
காண்க . X. யாவை ? 


* 


( 10) ( அ ) கீழ்க்கண்ட புள்ளி விபரத்திற்கேற்ற உறவுக் 
கோடுகளை காண்க . 

25 , TM 

125 , 2x2 65 , Ey2 = 46 , Exy = 50.8 
(ஆ) 3 , y ன் உறவுக்கெழு உறவுக் கோடுகள் 
3x + 2y = 26 . 6x + y =31 . உறவுக்கெழுவினைக் காண்க , 
x , y களின் கூட்டுச்சராசரிகளையும் காண்க . ( x = 4 , 7 = 7,7 = - . 5 ), 


. 


- 


( 11 ) ( அ ) 3x = 4y + 9 ; 15y 6x . + 7 என்பவை உறவுக் 
கோடுகள் x , y களின் கூட்டுச்சராசரிகளையும் , பரவற்படி விகிதத் 
தையும் காண்க 

( ஆ ) x , y .களின் பரவற்படி களின் கூடுதல் 8 எனில் , x , y 
களின் ஒட்டுறவுக்கெழு யாது 

? 
( இ ) 2x == 436 Eu2 = 24,640 . 2xy = 26,796 Fy = 479 
Ly: = 29,184 1 == 8 . 7 , y , x , ,, ,, 1 இவற்றைக் கணக்கிடுக . 


( 12 ) x , y என்பவை இரு மாறிகள் . * = y . அவற்றின் 
உறவுக்கோடுகள் y = ax + b x = a y + b எனில் , 6 ( 1 - a ). 

b (1 - a ) என நிறுவுக . இவற்றிலிருந்து என் மதிப்பையும் , 
உறவுக் கெழுவின மதிப்பையும் காண்க . ஒட்டுறவுக் கெழு என்ன 
என்பதனை வரைந்து பொருள் தருக . அது 

எண்ணிக்கையில் 
ஒன்றிற்கு மேற்படாது என நிறுவுக , 

( மார்ச் 1974 செ.ப ) 


( 13 ) ( அ ) Y , y உறவற்ற இருமாறிகள் r , y- ன் திட்ட 
விலக்கங்கள் முறையோ,, என்றால் ச . + y * = 5 , - y : r.2 +9,3 
என நிறுவுக . 

( ஆ ) x , y என்பன தொடர்புள்ள இரு ரசண்டம் மாறிகள் 
ஆனால் ..- ye , + ஏ .-- 2 ba . 7 , எனக் காட்டு ( செ . ப.1974 ) 


வாய்பாட்டை பயன்படுத்தி xy = u + 0 - 
ச . -y / 2ra . a , என நிறுவுக . தம்பதிகளின் வயதுகளுக்கிடையே 
காணும் ஒட்டுறவுக் கெழுவையும் காண்க . 


கணவனின் வயதைக் குறிப்பிடும் மாறி . 
y- மனைவியின் வயதைக் குறிப்பிடும் மாறி , 


TH24 


கணக்கியல் புள்ளியியல் 


22 , 24 , 24 , 26 , 26 , 27 , 28 , 29 , 30 , 31 , 32 , 34 , 35 , 36 , 37 
y : 18 20 , 20 , 24 , 22 , 27 , 21 , 29 , 27 , 27 , 31 , 30 , 32 


( 14 ) x மாறியின் பரவற்படி 9 எனவும் , தொடர்புக் 
கோடுகள் 4x = 5y + 33 = 0 , 20x 9y - 107 = 0 எனவும் 
கொடுக்கப்பட்டால் , y மாறியின் கூட்டுச்சராசரி , திட்ட விலக்கம் , 
ஒட்டுறவுக்கெழு ஆகியவற்றைக் காண்க . 


17 , ay 


- 


- 


31 
5 ) 


S.S- ன் மதிப்புகள் யாவை ? 

3 
5 


( S. = 2 


* S , 


3. ) 


- 


( 15 ) * , y என்ற இரு சார்பற்ற மாறிகளின் கூட்டுச்சராசரி 
களின் முறையே 5 , 10 ; பரவற்படிகள் முறையே 4. 9 ; மாறிகள் 
= 3 + 4yY 

3 - சார்பற்றவை எனக் காட்டுக 


( 16) இரு தேர்வுகளில் மாணவரது மதிப்பெண்கள் கீழே 
தரப்பட்டுள்ளன . 
தேர்வு 1 1 11 17 14 18 12 20 16 18 17 19 21 
தேர்வு I [ 18 16 18 15 19 16 18 15 21 17 18 20 

ஒட்டுறவுக் கெழுவினையும் , தர ஒட்டுறவுக் கெழுவினையும் 
காண்க . 


( 17 ) x , y க் கிடையே உள்ள ஒட்டுறவுக்கெழு r என்றால் 
2 ; --- 3 , 4-3y- க்கிடையே உள்ள ஒட்டுறவுக் கெழுவினைக் 
காண்க . [ 72x -+ 3 , 4.3y = -r ] 

( செ . ப . 67 ) 


f12 


- 


- 


13 


( 18 : மூன்று மாறிகளுக்கு இரண்டிரண்டாக ஒட்டுறவுக் 
கெழுக்களைக் கணக்கிட்டதில் , 

(0.8 , r = 

- 0.7 , 
0.9 என வருகிறது . 2 - ன் மீது 1 - ன் பல்தர 
இடைத்தொடர்புக் கெழுவைக் காண்க . 
( விடை . R123 

.54 ] 


= 


3 


12. என்ன ? 


0.80, 128 


- 


( 19 ) " கல்வித்தேர்ச்சி " குறித்து , 450 மாணவர் கொண்ட 
கூறு ஒன்றின் மீது நடத்திய ஆராய்ச்சியில் பின்வரும் விவரங்கள் 
- கிடைத்தன , 


ஒட்டுறவு 


125 


பொது 


X. == சிறப்பு 
மதிப்பெண்கள் 
X1 = 18 5 


Y , 

அறிவு 
X , | -0.6 


X படிக்கும் 
கால அளவு 


Xs 


24 


11.2 


15.8 


6 


" 128 


0-60 


P1 . 


- 


32 


- C • 35 


- 


பொது அறிவிற்கும் , சிறப்பு மதிப்பெண்களுக்கும் ( ஒவ்வொரு . 
வாரமும் படிப்பிற்காகச் செலவிடும் கால அறிவு மாறிலியாக உள்ள 
போது ) இடையே உள்ள தொடர்புக் கெழுக்களைக் காண்க . 

[ விடை 128 0-80 ; r = 0 • 71 , re 1 -0-721 ] 
( 20 ) ஓர் இருமாறிப்பரவல் உறவுக்கோடுகளின் சமன் 
பாடுகள் x 4y = 1 , 9 

r , - : 7 , ; முழுமைத் , 
தொகுதியின் கூட்டுச் சராசரி இவற்றைக் காண்க 


y = 44 . 


Yoy 


rox 


1 


( விடை : 


1 
9 


1 
6 


3 
2 


. 


ச . 


ச y 


x = 5 , y == 1 ] 


( 21 ) X , Y என்பன முறையே ( 1 , - 2 ) சராசரிகளாகவும் , 
( 1 , 2) பரவற்படிகளாகவும் . 0.6 உடன் தொடர்புக் கெழுவும் 
கொண்ட இயல் நிலை மாறிகளானால் , இரு மாறி இயல் நிலைப் 
பரவலின் அடர்த்திச் சார்பைக் காண்க . X = 0.3 எனின் , 
y நிபந்தனை மாறியின் மாறுபாட்டுக் கெழுவைக் காண்க . 


3. பண்புகளின் உறவு 
( Association of Attributes ) 


பொதுவாகப் பாகுபடுத்தலை இரு வகையாகப் பிரிக்கலாம் . 
சமயம், பால் போன்ற தன்மைகளை அடிப்படையாகக் கொண்ட 
பாகுபடுத்தலைத் தன்மை அளவைப் பாகுபாடு ( qualitative) , 
வயது , வருவாய் போன்ற எண் அளவையினை அடிப்படையாகக் 
கொண்ட பாகுபாட்டினை 

அளவைப் பாகுபாடு 
( quantitative ) எனக் கொள்ளலாம் . 

இத்தன்மையளவைப் 
பாகுபாடே பண்பு அளவைப் பாகுபாடு என்றும் கூறப்படும் . 


எண் 


மணமான 


தனி 


கல்வியுடைய தன்மை , நிலமுடைய 

தன்மை , 
தன்மை , புத்திக்கூர்மைத் தன்மை போன்ற தன்மைகளைப் 
பண்புகள் ( attributes ) எனப் புள்ளியியலில் குறிக்கின்றோம் . 
இத்தகு பண்புகளை A , B , C , என்ற எழுத்துகளாலும் , 
அப் பண்புகளற்ற கல்லாத்தன்மை , நிலமில்லாத்தன்மை 
மணமாகாத்தன்மை , புத்தி கூர்மையற்ற தன்மை போன்ற எதிர் 
மறைத்தன்மைகளை d , s , Y , என்ற எழுத்துகளாலும் 
குறிப்பிடுகின்றோம் . A என்ற தன்மையைக் கொண்ட 
நபர்கள் அனைவரையும் , A இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிறோம் . 
அதாவது A பண்பினைக் கொண்டவர்களை ( A ) எனக் குறிக் 
கின்றோம் ; தன்மை உடைய நபர்களை ( d ) என்று குறிக்கிறோம் . 
A யும் , வும் ஒன்றுக் கொன்று எதிர் மறையாதலால் ( A ! ) இருக்க 
முடியாது . 

இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகளைப் பெற்ற 
வர்களை , அதற்கேற்ற எழுத்துகளை அருகருகில் எழுதுவதன் 
மூலம் குறிக்கின்றோம் : எடுத்துக்காட்டாக , A உயரத்தையும் , B 
புத்திகூர்மையையும் குறிப்பதாக நின்றால் , உயரமான , புத்திக் 
கூர்மை உள்ள நபர்களின் எண்ணிக்கையை ( AB ) என்று 
குறிக்கிறோம் . ஆய்வுத் தொகையிலுள்ள மொத்த எண்ணிக்கை 
-N எனில் , 


127 


பண்புகளின் உறவு 


N == ( A ) + ( , ) = ( B ) + ( ) = ( C ) + ( r ) என்பது 
எளிதில் புலனாகும் . 


மேலும் N == ( AB ) + ( A ) + ( B , + ( p ) 

( A ) = ( AB ) + ( A ) , ( B ) = ( AB) + ( B ) 
( A ) , ( B ) , ( a ) முதலியன ஓரினப் பண்பலைவெண்கள் 
( AB ) ; ( AB , { [ 3 ) ... என்பன ஈரினப் பண்பலைவெண்கள் 

( ABC ) ; ABC ); ( A3Y ) என்பன மூவினப் பண்பலை 
வெண்கள் 

N ஆனது பூச்சிய இன அலைவெண்ணாகும் . 

ஈரினப் பண்பலைவெண்ணை மூவினப் பண்பலைவெண்களின் 
கூடுதலாகவும் குறிக்கலாம் . 


- 


எடுத்துக்காட்டாக , ( AB) | ( ABC ) + ( ABY ) அதாவது 
A , B என்ற இரண்டு தன்மைகளையும் கொண்டவர்களை , A , B , C 
என்ற மூன்று தன்மைகளையும் கொண்டவர்கள் + A , B, Y என்ற 
மூன்று தன்மைகளைக் கொண்டவர்கள் என்று இருவகையாகப் 
பிரிக்கலாம் . 


புள்ளி 


புள்ளி விவரத்தின் மெய்நிலை ( Consistency of Statistical Data ) 
கொடுக்கப்பட்டுள்ள 

விபரங்கள் 

மெய்யானதாக 
இருக்க வேண்டுமெனில் , பண்பலை வெண்கள் பூச்சியமாகவோ , 
நேர் மறை எண்களாகவோ இருத்தல் வேண்டும் . அவை எதிர் 
மறை எண்களாக இருத்தல் கூடாது . புள்ளி விவரத்தின் மெய் 
நிலையை ஆராய அலைவெண்கள் யாவும் நேர்மறை எண்களே 
என்று நிறுவினால் போதுமானது . 


ஓர் முழுமைத் தொகுதியை உள்ள மொத்த எண்ணிக்கை 
N ஆனால் , அதில் ( A ) பண்பு கொண்டவர்களை ( A ) என்கிறோம் . 
எனவே A N = ( A ) ; இதேபோன்று dN = ( d ) 

( A ) + ( dt ) = N • A + < N = ( A - + c ) N 
ஆனால் N = ( 4 ) ( 3 ) 

( A + ) 1. d = 1 - A அல்லது A = 1 - d 
மேலும் ( HB ) = JB • N 

) 
( 1 - A ) ( 1 - B } N = ( 1 - A - B + AB ) N 
= N - ( A ) -- ( B ) + ( AB ) 


-- 


128 


கணக்கியல் புள்ளியியல் 


( ! BY ) = BY . N = ( 1 - A ) ( l - B ) ( 1 - C ) N 

= ( 1 - A - BC + AB + AC + BC - ABC ) N 
N - ( A ) - ( B ) - ( C ) + ( AB ) + ( AC ) 

+ ( BC ) - ( ABC ) 


எடுத்துக்காட்டு : 

கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களினின்று , மற்றப் பண்பலை 
வெண்களைக் காண்க . 

N 50 , ( A ) = 35 , ( B ) 35 , ( AB ) 15 


- 


தீர்வு : 
மற்ற பண்பலை வெண்கள் ( d ) , ( 8 ) ( AB , ( B ) , ( B ) 
( A ) = N 

( A ) 50 25 25 
(B) : N ( B ) 

50 35 15 
( AB ) = ( A ) - ( AB ) 5 - 15 10 
( AB ) = ( B ) ( AB ) 35 - 15 20 

( AP ) = ( A ) - (HB ) = 25 - 20 = 5 
( dB ) ஐ மற்றொரு முறையிலும் காணலாம் 
( B ) = N - ( A ) - ( B ) + AB = 50 - 25 -- 35 + 15 = 5 


- 


எடுத்துக்காட்டு : 

N = 1000 ; ( A ) = 525 ; ( B ) = 312 ; ( C ) = 41 ; ( AB ) = 483 ; 
( AY ) = 37 & ; ( By ) – 226 ; ( ABC ) = 25 இப் புள்ளி விபரத்தின் 
மெய்த் தன்மையை ஆய்க ( அல.ப. ) 


= 


தீர்வு : 
( UBY ) = ( I - A ) ( I - B ) ( l - C N 

N - ( A ) - ( B ) - ( C) + ( AB ) + ( AC ) + ( BC ) - ( ABC ) 
= N - ( A) - ( B) - ( C ) + [ ( A ) - ( A5 ]] 

+ [ ( A) - ( A7 ) ] + [[B) - (By ] - ( ABC ) 
1000 525 - 312 - 410 + 525 - 483 + 525 

378 + 312 - 226 - 25 
= 3 


- 


- 


129 


பண்புகளின் உறவு 


எனவே , கொடுக்கப்பட்ட புள்ளி விபரம் மெய்யானது . 


- 


எடுத்துக்காட்டு : 
( A ) +76; ( B ) 170 ; C = 96 ; ( AB) 59 . 

N 200 
BC = 70 ; ( AC ) = 39 ; ( ABC ) = 25 மூவினப் பண்பலை 
வெண்களைக் காண்க 

( ABY ) = ( AB ) - ( ABC ) = 59 - 25 = 34 
( ABC ) = ( AC ) - ( ABC ) 39 - 25 14 
( dBC ) = ( BC ) - ( ABC ) = 70 - 25 45 
( AB % ) = ( A ) - ( AB ) = { AC ) + ( ABC ) 
76 59 

39 

+ 25 = 3 
( AB ? ) = ( B ) - ( AB ) - ( BC ) + ( ABC ) 
170 59 

+ 25 = 66 
tasC ) = ( C ) - ( AC ) - ( BC ) + ( ABC ) 

96 - 39 - 70 + 25 12 . 
( usr ) = N_ ( A )-- ( B ) - ( C ) + ( AB ) + ( AC ) -- ( BC ) - ( ABC ) 

200 76- 170 96 + 59 + 39 + 70-25 = 1 . 


-- 


- 


- 


70 


- 


- 


- 


எல்லா 


( குறிப்பு : புள்ளி விவரங்களின் மெய்த்தன்மையை ஆராய 
எந்தப் பிரிவின் அலைவெண்ணும் எதிர்க்குறியுடையதாக இருக்க 
லாகாது எனக் கூறினோம் . 

பண்பலை வெண்களையும் , 
இறுதிப் பிரிவு அலைவெண்களின் மூலம் எடுத்துக்கூற இயலு 
மாதலால் , புள்ளிவிவரங்கள் ஒன்றோடொன்று முரண்பாடாக 
இல்லாமலிருப்பதை உறுதியாக்க , எல்லா இறுதிப் பிரிவு அலை 
வெண்களையும் எதிர்க்குறி அற்றவை என நிறுவலாம் . ) 


( i ) ஒரு பண்பினை மட்டும் எடுத்துக்கொள்ளும்போது , 
( அ ) A0 
( ஆ ) ( A ) > N , d { 0 


( ii ) இரு பண்புகளை எடுத்துக்கொள்ளும்போது , 
( அ ) ( AB ) 0 

9 


க.பு. 


- 


130 


கணக்கியல் புள்ளியியல் 


( ஆ ) ( AB ) > A [ இவ்வாறு இல்லையெனில் ( AH ) எதிர்க்குறி 
டையதாகும். ] 

( இ ) ( AB ) > ( B ) ( இவ்வாறு இல்லையெனில் ( B ) எதிர்க் 
குறி உடையதாகும் . ) 

( ஈ ) ( AB) 4 ( A ) + (B) - N [ இல்லாவிடில் (dB ) எதிர்க் 
குறி உடையதாகும் . ] 

மேலும் , இரு பண்புகளை எடுத்துக் கொள்ளும்போது , 
( A ) ( 0 , ( B ) 10 

( A ) > N , ( B ) > N என்ற நிபந்தனைகளும் திருப்தி செய்யப் 
படுகின்றன . 


( 


( iii ) 3 பண்புகளை எடுத்துக்கொள்ளும்போது , பின்வரும் 
சமனிலிகளைப் பயன்படுத்தவேண்டும் . இல்லையெனில் வலப் 
புறத்தே தரப்பட்டுள்ள அலைவெண் எதிர்க்குறி உடையதாகிவிடும் . 
( அ ) ( ABC ) 40 

( ABC ) 
( ஆ ) ( ABC ) ( AB ) + ( AC ) - ( A ) . ( ABr ) 
( இ ) ( ABC) ( ( AB) + ( BC ) - ( B ) 

((dBr) 
( ஈ ) ( ABC ) 4 ( AC ) + ( BC ) - ( C ) 

( LiC ) 
( உ ) ( ABC ) * ( AB ) 

( ABr) 
( ஊ ) ( ABC ) 7 ( AC ) 

(ABC ) 
ப ( எ ) ( ABC ) ( BC ) 

(AC ) 
( ஏ ) ( ABC ) > ( AB ) + ( BC ) + ( CA ) - ( A ) -- 
( B ) - ( C ) + N 

( usr ) 


சமனிலிகள் ( அ) , ( ஏ ) ஐக் கொண்டு , 

( AB ) + ( AC ) + ( BC ) 4 ( A ) + ( B ) + ( C) N எனப் 
பெறலாம் . 

( ஆ ) , ( எ ) யிலிருந்து , ( AB ) + AC ) - ( BC ) > ( A ) 
இதுபோன்றே , ( AB) + ( AC) - (BC) ( B) 

( AC ) + ( BC ) - ( AB ) > ( C ) 


மற்றப் பிரிவு அலைவெண்களைப் பற்றிய முழுவிவரமும் தெரிய 
வேண்டுமாயின் , 2 பிரிவு அலைவெண்கள் அறியப்படவேண்டும் . 


131 


பண்புகளின் உறவு 


எல்லா தனிப்பட்ட நேர் அலைவெண்களும் தெரிந்தால் , ஏனைய 
அலைவெண்கள் முழுமையும் அறியலாம் . கொடுக்கப்பட்டுள்ள 
விவரங்களை முழுமையாக அறிந்திராவிடில் , குறிப்பிட்ட எல்லை 
களுக்குள் , பிரிவு அலைவெண்கள் காணப்படுவதைக் கண்டறிய 
லாம் . 


பண்புகளின் சார்பற்ற தன்மை ( Independence of Attributes ) 

இரு பண்புகளுக்கு , ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லை 
யெனில் , அந்த இரு பண்புகளைத் தொடர்பிலாப் பண்புகள் 
அல்லது சார்பிலாப் பண்புகள் என்கிறோம் . A , B இரு தொடர் 
பிலாப் பண்புகளைக் குறிக்கட்டும் . அவை யிரண்டும் தொடர் 
பிலாப் பண்புகள் எனக் கொள்வதால் A- ல் B- ன் விகிதசமமும் , 
B- ல் A- ன் விகித சமமும் சமமாக இருத்தல் வேண்டும் . 


( AF ) 


அதாவது 


( A B ) 
( B ) 


( B ) 


( A B ) -- ( A (5 ) 

( B ) + ( B ) 


( A ) 
N 


( AB) 
( B ) 


N 


அதாவது N- ல் A- ன் விகிதசமமும் , B- ல் A- ன் விகித சமமும் 
சமம் . 

அதாவது B தன்மை இருப்பதனால் AA தன்மை 
கொண்டோர்களின் எண்ணிக்கை கூடவோ, அன்றிக் குறையவோ 


செய்யாது . 


( A ) ( B ) 

( AB ) ( A ) ( B ) 
( AB ) = 

அல்லது 
N 

N N.N. 
( A ) 

என்பது ஆய்வுத்தொகையிலுள்ள மொத்த எண்ணிக்கை 
NN 
-N- ல் , 

A பண்பு நிகழ்வதற்கான நிகழ்தகவு . இதேபோன்று 
( B ) 

என்பது N- ல் , B பண்பு நிகழ்வதற்கான நிகழ்தகவு . எனவே , 
N 
A- ம் , B- ம் சார்பற்ற பண்புகளாக இருக்கும்பொழுது A- ம் B- ம் 
சேர்ந்து நிகழ்வதற்குரிய நிகழ்தகவு , [ N- ல் , A பண்பு நிகழ்வதற் 
குரிய நிகழ்தகவு X N- ல் , B பண்பு நிகழ்வதற்குரிய நிகழ்தகவிற்குச் 
சமம் . ] 


132 


கணக்கியல் புள்ளியியல் 


-- 


( AB ) ( AB ) 

( B ) ( B ) 
நிறுவலாம் . 


எனில் கீழ்க்காணும் தொடர்புகளை நாம் எளிதில் 


( B ) _ ( dt ) ; 


( d ) 


( ut ) : ( AB ) 
( 3 ) ( A ) 


( AB ) (HB ) 


( 1B ) : 


. 


( B 


தேற்றம் 

N மொத்த எண்ணிக்கையாக இருக்கும்பொழுது m பண்பு 
களுக்கு ( ABC....... 1 உறுப்புகள் ) - [ ( A ) + ( B ) + ( C ) + 
...... ) - ( m - 1 ) N 


புநிறுவுதல் 

(dB) = 0 [ ஃஎப் பண்பலைவெண்ணும் எதிர்மறையன்று . ) 
அதாவது ( 1 - A ) ( 1 - B ) N > 0 

N ( A ) - ( B ) + ( AB ) 20 
( AB ) 2 ( A ) + ( B ) -N 

( 1 ) 
இதனை முழுமைத் தொகுதி C- க்குப் பொருத்தும்போது , 
( ABC ) > ( AC ) + ( BC ) - ( C ) 

( 2) 
ஆனால் ( AC ) - ( A) + ( C ) --N 

-NJ 
இவற்றைத் தொடர்பு ( 2 ) .ல் பிரதி செய்ய 
{ ABC ) 2 ( A ) + ( B ) + ( C ) -2N 
இதனை m பண்புகளுக்கு விளக்க 
(( ABC ....- ) - ( A ) + ( B ) + ( C ) + ..... ( m - 1 ) N 


எடுத்துக்காட்டுக் கணக்கு : 

ஒரு தேர்வில் 70 % மாணவர்கள் கணிதத்திலும் , 95 % 
தமிழிலும் , 60 % ஆங்கிலத்திலும் தேர்ச்சி பெறுகின்றனர் . 
குறந்ைதது எவ்வளவு பேர் அத் தேர்வில் தேர்ச்சி பெறுகின் றனர் ? 

ஆங்கிலத்தில் தேர்ச்சியை A என்க . 
தமிழில் தேர்ச்சியை 

B என்க . 
கணிதத்தில் தேர்ச்சியை C என்க . 
( ABC ) - ( A ) + ( B ) + ( C ) - 2N 
அதாவது ( ABC ) 2 60 + 95 + 70 - 200 


( ABC ) > 25 


பண்புகளின் உறவு 


133 


குறைந்தது 25 % மாணவர்கள் எல்லாப்பாடங்களிலும் தேர்ச்சி 
பெற்றிருக்க வேண்டும் 
பண்புகளின் உறவு ( Association of Attributes ) 

இரு பண்புகள் தொடர்பிலாப் பண்புகளாக இல்லாமல் 
இருந்தால் , அந்த இரு பண்புகளுக்கிடையே உறவு உண்டு 
என்பதாகும் . அச்சமயத்தில் 
( AB ) ( AB ) 

( AB ) 
( B ) 

+ 
அல்லது 
( B ) 

N 


( AB ) 

( B ) 
வேண்டும் . 


( A ) 

( AB ) 
(i ) அல்லது . 
N 

( B ) 


( A ) 
N 


இருக்க 


( i ) முதல் கட்டுப்பாட்டில் N- ல் , A- ன் விகித சமம் , 
B- ல் A- ன் விகித சமத்தைவிடக் குறைவானது . 

B இருப் 
பதனால் 

A ன் எண்ணிக்கை கூடுகிறது . A- க்கும் B-க்கும் . 
நேரிடைத் தொடர்பு உண்டு . 

( ii ) ஆவதில் N- ல் , A- யின் விகித சமம் , B- யில் A- யின் விகித 
சமத்தைவிட அதிகமானது . B இருப்பதனால் A யின் எண்ணிக்கை. 
குறைகிறது . A- க்கும் B- க்கும் எதிரிடைத் தொடர்பு உண்டு . 


( AB) - 


( A ) ( B ) 

எனக் குறித்தால் , 
N 


A , B தொடர்பிலாப் பண்புகள் எனில் = 0 
A , B நேரிடைத் தொடர்புள்ள பண்புகள் எனில் > 0 
A , B எதிரிடைத் தொடர்புள்ள பண்புகள் எனில் < 0 


இடை 


டையே 


எடுத்துக்காட்டுக் கணக்கு : 

பின்வரும் விவரங்களில் A- க்கும் , ந - க்கும் 
எத்தகையை தொடர்பு உள்ளது எனக் காண்க . 
( A ) = 120 , ( B ) 150 , ( AB ) = 40 

N = 

400 


( A ) ( B ) 

N 


120 X 15 

40 


- 


45 ; ( AB ) 


= 49 


... ( AB ) < 

( A ) ( B) 

N 


( 


134 


கணக்கியல் புள்ளியியல் 


- 


எனவே A- ம் B. ம் எதிர்மறைத் தொடர்புடையன . 

a . 150 , ( b) = 210 , ( ab ) = 70 , N ! 500 
a- க்கும் , b- க்கும் உள்ள தொடர்பைக் காண் . 


( ab 


( a ) ( b ) 

N 


50 x 210 

50 ) 


63 . 


( ab ) < (a) b). எனவே 2 - ம் , b- ம் நேர்மறைத் தொடர்புடையன . 


N 


பண்புறவுக் கெழுக்கள் 
( 1 ) யூல் ( Yule ) பண்பு உறவுக்கெழு : 

( AB ) ( B ) - ( A3 ) ( B ) 

( AB ) { dB ) + ( A ) ( B ) 
இங்கு 2 ஆனது , கீழ்க்கண்ட இருவழிப் பட்டியலில் குறுக்கே 
பெருக்கிக் கண்ட இரு உறுப்புகளின் வேறுபாடு தொகுதியாகவும் , 
அவற்றின் கூடுதல் பகுதியாகவும் கொண்டுள்ளது . 
பண்பு A 

மொத்தம் 
B ( AB ) ( B ) 

( B ) 
B 

( B ) 
மொத்தம் ( A ) 

N 


N ( AB ) - ( A ) ( B ) 

N 


- 


d == (AB ) – ( 4 (B ) 


[ AB + AB + ( B ) + B ] ( AB ) _ [ ( AB ] [ ( AB) (JB ) ] 

N 


- 


[ ( AB ) (JB ) - ( A3 ) ( B ) ] 


. - ன் தொகுதியும் , 3 - ன் தொகுதியும் ஒன்றே . இவற்றின் 
பகுதிகள் நேராக இருப்பதனால் , இவற்றின் குறி தொகுதியைப் 
பொறுத்தது . எனவே , இரு பண்புகளும் , எதிரிடைத் தொடர்பு 
தொடர்பிலா , நேரிடைப் பண்புகளாக முறையே 0 5 0 ஆக 
இருக்கும் பொழுது இருக்கும் . 

இருக்கும் . இக் கெழு - | < QS என்ற 
டைவெளியில் இருக்கும் . 


பண்புகளின் உறவு 


135 


ம 


Q = 0 


== 


. -1 எனில் A , B முழு எதிர் உறவுடையன - | < Q < 0 
எனில் , A, B எதிர்மறை உறவுடையன. 0 < 0 < 1 யெனில் , 
A , B நேர்மறை உறவுடையன . 

யெனில் , 

B 
உறவற்றவை . Q 1 எனில் A , B முழுவுறவுடையன . 

ஒவ்வொரு A- ம் , B ஆக இருக்கும் பொழுது A , B பண்புகள் 
முழுமையானத் தொடர்புடைய பண்புகள் என்று கூறப்படும் . 
( AB ) = 0 

( AB ) ( UG ) - ( AB ) ( B) 
இந் நிலையில் . 

( AB ) ( Us) + ( A3) ( AB ) 

( AB ) ( JB ) 

( AB )(JB ) 
ஒவ்வொரு A-ம் B எனில் , ( AB ) 0.12) . 1 
பிறிதொரு கெழு R 

V ( AB ( JB) - I ( AB ) (JB) 
V ( AB ) ( AB ) + V (A3 ) ( 33 ) 

2R 
. 

என நிறுவலாம் . 

1+ R2 
யூவைப் போன்றே , R- ன் மதிப்பிலிருந்தும் A , B- ன் உறவைக் 
காணலாம் . 


+1 


- 


- 


. 0 எனில் R : 0 
Q < 0 எனில் R < 0 
Q > 0 எனில் R > 0 
. 1 எனில் R 1 
-1 எனில் R 

-1 ஆகும் . 


- 


எடுத்துக்காட்டு 


கீழக்கண்ட பட்டியலில் காட்டப்பட்டுள்ள இரு பண்புகளில் 
Q , R கெழுக்களைக் கணக்கிடுக . 
பண்புகள் 
B 

16 
B 12 

8 


10 


* 


- 


- 


( AB ) ( { B ) - ( AB) ( LB ) 
( AB ) (JB) + ( AI ) ( AB ) 


128 - 120 
128 + 120 
1 

.032255 
31 


1 


136 


கணக்கியல் புள்ளியியல் 


- 


R 


V 64 - 60 
M 64 + 1/60 


8 7.746 
8 +7.746 


- 


.254 
15.746 


எடுத்துக்காட்டு : 

கீழ்க்காணும் பட்டியலினின்று தந்தையின் புத்திகூர்மைக்கும் , 
மகனின் புத்தி கூர்மைக்கும் உள்ள கெழுவினைக் காண்க . ( அ.ப ) 

புத்திக் கூர்மை உள்ள தந்தையும் மகனும் 248 . 
புத்தி கூர்மை உள்ள தந்தையும் , புத்தி கூர்மையற்ற மகனும் 
புத்திக் கூர்மையற்ற தந்தையும் , புத்தி கூர்மையுள்ள மகனும் 

= 92 . 


81 . 


= 


புத்திக் கூர்மையற்ற தந்தையும் மகனும் = 579 .. 

புத்திக் கூர்மையுள்ள தந்தையை A எனவும் , மகனை B 
எனவும் கொள்வோம் . புத்திக்கூர்மையற்ற தந்தையை எனவும் , 
மகனை நீ எனவும் கொள்வோம் . 

( AB ) = 248 ; ( AI ) == 81 ; ( AB ) = 92 ; ( US ) = 579 


பண்பு உறவுக் கெழு Q. 


( AB ) ( B ) - ( AB ) ( B ) 
( AB ) (up) -- ( AB ) d B ) 


248 X 579 - 81 X 92 
248 X 579+ 81X 92 


0.9 


- 


A- க்கும் , B- க்குமிடையே உயர்ந்த நேர் மறைத் தொடர்பு 
உள்ளது . 


பண்புகளின் பகுதித் தொடர்பு ( Partial Association of Attributes ) 

C என்ற ஒரு பண்போடு இணைத்து A- ம் , B- ம் , உறவு 
பெற்றால் A , B ஆகியன பகுதித் தொடர்பு உடையன 
கூறுகிறோம் . 


எனக் 


( ABC ) > ( AC ) ( BC ) 

எனில் A , B ஆகியன நேர்த் தொடர் 

N 
புடையன என்றும் , 

( 
( 

எனில் , அவை 
N 

எதிர்த் தொடர் 
புடையன என்றும் கூறுகிறோம் . 


பண்புகளின் உறவு 


137 


Q AB.C = 

( ABC ) ( ABC ) - ( ABC ) ( ABC ) 

( ABC ) ( BC) + ( A C ) ( C BC ) 
உ - ன் , ஒவ்வொரு அடைப்புக் குறியினுள்ளும் , C ஐச் 
சேர்த்தால் N = 200 பகுதித் தொடர்புக் கெழுகிடைக்கும் . 


எடுத்துக்காட்டு : 

( A ) = 76. (B ) = 170 , ( C ) = 96. ( AB) = 59 , ( BC ) = 70. 
( CA ) = 39 , ( ABC ) = எனில் , 

ஐக் காண் . 


25 


LAB -C 


- 


-- 


- 


- 


TH 


எல்லா மூவினப் பண்பலை வெண்களையும் காண்க . 
விடை 

( ABY ) ( AB ) - ( ABC ) 59 25 34 
( ABC ) = ( AC ) - ( ABC) = 39 25 = 14 
( 3 BC ) = ( BC ) - ( ABC ) = 70 - 25 = 45 
( Asy ) = ( AS ) - ( ApC ) = [ ( A ) ( AB ) ] ( ABC ) 

76 59 

- 14 

3 
( AB7 ) = ( B ) - ( d BC ) = [ [ B ) ( AB ) ] ( BC ) 

170 - 59 45 66 
( UPC ) = ( AC ) - ( BC ) = [ ( C ) ( AC) ] ( BC ) 

96 39 45 

12 . 
( Br ) = N - ( A ) - ( B ) - ( C ) + ( AB ) + ( AC ) + ( BC ) 

( ABC ) 
200 76 17 ) 96 + 59 + 70 + 39 
368 367 
1 . 


- 


- 


LABC 


- 


( ABC ) ( U / C ) - ( A3C ) ( BC) 
( ABC ) ( AFC) + ( A.C ) ( BC ) 
25 X 12 - 14 x 45 
25 x 12 + 14 X 45 


-- 


300 

63 ) 
300 + 630 


330 
930 


* 3548 


- 


எனவே C யுடன் இணைந்து , A- ம் B- ம் எதிர்மறைப் பகுதித் 
தொடர்புடையன . 


1 


138 


கணக்கியல் புள்ளியியல் 


-நேர்வுப் பட்டியல் ( Contingency Table ) : 

முழுமைத் தொகுதியில் உள்ள மொத்த நபர்களை A பண்பு 
உடையவர்கள் , A பண்பு அற்றவர்கள் என்று இரண்டு வகை 
-களாக மட்டும் பிரிக்கப்படாமல் A1 , A ,. As ............ என்ற பல 

ராகவும் , அவற்றில் ஒவ்வொன்றும் B1 , B , .. என்ற 
" வகையாகவும் பிரிக்கப்பட்டால் , அத் தொகுதி நேர்வுப் பட்டியல் 
எனப்படும் . 


வகைளா 


பல 


துணைப் 


21 ......... எனக் 


A என்ற பண்பு A1 , A ,, A .......... என்ற 
பண்புகளை உடையதாக இருக்கலாம் . A என்பதைக் கல்வி நிலை 
எனக் கொண்டால் , எழுதப் படிக்கத் தெரியாதவர் பள்ளி இறுதி 
வகுப்புத் தேறியவர் , புகுமுக வகுப்புத் தேறியவர் , பட்டப்படிப்புப் 
படித்தவர் என்பதை A1 , A ,, A , என்று குறிப்பிடலாம் . இதே 
போன்று ேபண்புகளின் துணைப் பண்புகள் B1 , B , .. 
கொள்வோம் . இவ்விரு , தலைப் பண்புகளை அவற்றோடு இணைந்த 
துணைப் பண்புகளோடு கொண்டு அமைக்கப்படும் பட்டியலுக்கு 
நேர்வுப் பட்டியல் என்று பெயர் , எடுத்துக்காட்டாக , ஆய்வுத் 
தொகையில் உள்ள மொத்த எண்ணிக்கையை சமயவாரியாக 
நான்கு பிரிவுகளாகவும் , அவற்றுள் கல்வி வாயிலாக மூன்று 
பிரிவுகளாகவும் பிரித்தால் , 4 x 3 = 

12 வகையான கூட்டுத் 
தொகுதிகள் நமக்குக் கிடைக்கின் 

றன . 


A 


A , 


A. 


மொத்தம் 


B. 


( A , B , ) 


( B1 ) 


B , 


- 


- 


( B ) 


( A , B , ) 


B , 


--- 


/ 


( B ) 


| ( A , B , ) 


மொத்தம் 


( A. ) 


| 


N 


( 4 ) ( 4 ) 


இதற்குப் பதிலாக A என்னும் பண்பை A , A , , ........ Am 
என்ற பிரிவுகளாகவும் , என்னும் பண்பை ,, B ,..........B... 
என் n பிரிவுகளாகவும் பிரித்து ஒரு தேர்வுப் பட்டியலை அமைக் 
கலாம் . அப்போது 

mn சிற்றறைகளைக் கொண்ட பட்டியல் 


139 


பண்புகளின் உறவு 


கிடைக்கிறது 


கிடை நிலை வரிசைகளில் வரும் அலை வெண்கள் 
எல்லாம் 

ஒரு படியுள்ளதாகவும் , அட்டவணையின் கடைக் 
கோடியில் மொத்த மதிப்பாகவும் வருகின்றன . 


தேர்வுப் பட்டியல் கெழு அல்லது இணைப்புக் கெழு ( Co - eficient of 

Contingency ) 


r, s . ன் எல்லா மதிப்புகளுக்கும் 


( Ar Bs ) == ( A ) (B.) என்று அமையுமானால் A , B பண்புகள் 

N 
உறவற்றன எனக் கொள்கிறோம் . A , B , என்பன உறவற்றி 
ருக்கும்போது , அவை இயல்பாகச் 

சேர்ந்து 

வரக்கூடிய 
( Ar ) ( BS ) 
எண்ணிக்கை , 

N 

என்பதை ( A , B, ) எனக் கொள்வோம் 
ஆக , உண்மையாக ஏற்படக்கூடிய எண்ணிக்கை ( Ar Bs ) .க்கும் 
( Ar Bs) °-க்கும் உள்ள வேற்றுமை ... என்று குறிக்கப்படும் . 

எனவே , 8rs = ( A , B , ) - ( A , B , ) . 


( A ) ( B ) 
= { A , B. ) - 

N 


( f . - 1 ) 
X2 = 1 

f 


( A , B ,) 
Σ Σ 

( A , B ) 


என 


வரையறுக்கிறோம் . 


இங்கு f என்பது நேரில் காணும் நிகழ்வெண் ; f எதிர்பார்க்கப் 
படும் நிகழ்வெண் . 


42 


- 


கணக்கில் 


N 2 - ன் கூட்டுச் சராசரி ," சராசரி வர்க்க இணைப்பு " 
எனப்படும் . 

நிகழ்வெண்ணும் நேரில் காணும் 
நிகழ்வெண்ணும் ஒன்றாகவே இருந்தால் , X2- ம் 2 - ம் பூச்சியம் 
ஆகிவிடும் . X2- ம் , 2 - ம் வரும் போதும் எதிர் எண்ணாக இருக்க 
முடியாது . இச் சராசரி 

வர்க்க இணைப்பை 
கார்ல்டியர்ஸன் சராசரி வர்க்க இணைப்புக் கெழு C ஐ அமைத் 
துள்ளார் . 


அளக்கக் 


X2 


C = 


- 


N2 
N + N 2 


NN 


Ni 


2 
1+ 2 


* 


N + x= = VAN 


140 


கணக்கியல் புள்ளியியல் 


எடுத்துக்காட்டு : 

‘ Y / 2 நேர்வுப் பட்டியலில் இருமடி நிகழ்வெண்களை a ,b, c, d 
எனக்கொண்டால் 


x * = ) 


( a + b + c + d ) ( ad - bc ) ? 

என்று நிறுவுக . 
( a + b ) ( a + c) (b + d )( c + dj 


A 


dd 


மொத்தம் 


Ba 


b 


( a + b) 


B 


C 


d 


( c + d ) 


மொத்தம் ( a + c ) 


( b + d ) 


( a + b + c + d ) 


தீர்வு : 


(AB ) = a ; ( AB ) = c ; ( B. ) = b ; ( us ) = d 


A , B பண்புகள் உறவற்றன எனக் கொண்டால் , அவை 
இயல்பாகச் சேர்ந்துண்டாகும் எண்ணிக்கை 


( AB ) , = (4 ) 


8 = ( AB ) - (A) (B) 


N 


( a + c ) ( a + b ) 
a + b + c + d 


a ? + ab + ac + ad - a - cb - ab - ac 

a + b + c + d 


ad bc 

N 


+ 


x = (d ) + ( is ) + * , + . 

= > [ ckby + + ) 


141 


பண்புகளின் உறவு 


N 


N 


- 


(க 


N 

N 
+ 
B ) ( A ) ( 3 ) 


- 


N 82 


( C ) ( B ) + (d ) (3 ) 
( 25 ) 3 ) 
( இத ) 


{ 3 ) + ( B ) 
( A ) ( B ) ( 5 ) 


- 


( b ) + ( B 
( A ) ( B) (P ) 


= N8 


- 


- 


N82 . Na 

N • ( NS ) 
( A ) ( B ) ( ) ) ( A ) ( B ) ( A ) ( B ) 

N ( ad - bc ) 
( a + b ) b + c ) (b + a ) ( c + d ) 


( a + b + c + d ) ( ad - bc ) 
( a + b ) (6Fc) ( b + d ) ( c + d ) 


எடுத்துக்காட்டு : 

B பண்பு காணாத இடங்களை விட , B பண்பு காணுமிடங்களில் 
A பண்பு மிகுந்த விகிதாசாரத்தில் நிகழ்கிறது எனில் , பண்பு A 
காணாத இடங்களை விட , A காணுமிடங்களில் 

B மிகுந்த 
விகிதாசாரத்தில் நிகழும் எனக் காட்டுக . 

( செ.ப. ) 
தீர்வு : 
( AB ) ( AB ) 

( கொடுக்கப்பட்டுள்ளது ) . 
( B ) 

( B ) 


( 8 ) 
( B ) 


( AB) 
> 

( AB ) 


( B ) ( A3 ) 
1 + > 1 + 
( B ) 

( AB ) 


( B ) + ( B ) 

( B ) 


( AB ) + ( AB ) 

( AB) 


அதாவது , 


( N ) 


( B ) 


( AB ) 


142 


கணக்கியல் புள்ளியியல் 


N 


( B ) 
( AB ) 


N 


- 


( B ) 
( AB ) 


.. 


1 > 


1 


அதாவது , 


N - ( A ) 

( A ) 


( B ) - ( AB ) 

( AB ) 


( B ) 
( AB ) 


( A ) 


இ 


( AB ) 7 


(JB ) 

dd 


இதுவே நிறுவவேண்டியதாகும் . 


( A ) 


எடுத்துக்காட்டுக் கணக்குகள் : 


இரு நகரங்களில் காபி குடிக்கும் பழக்கத்தைக் கூறு முறைப் 
படி ஆராய்ந்ததில் பின்வரும் விவரங்கள் கிடைத்தன . 


நகரம் - : 


ஆண்கள் 50 % ; காபி குடிப்பவர்கள் 30 % ; 
காபி குடிப்பவர்களில் ஆண்கள் 18 % . 
ஆண்கள் 45 % ; காபி குடிப்பவர்கள் 25 % ; 
காபி குடிப்பவர்களில் ஆண்கள் 16 % 


நகரம் y : 


இனத்திற்கும் காபி குடிப்பதற்கும் ஏதேனும் உறவு உண்டா ? 
அப்படியிருந்தால் எந்த நகரத்தில் காபி குடிப்பவர்கள் அதிகம் ? 


கொடுக்கப்பட்ட விவரங்களைக் கூறு முறைப்படி ஆராய் 
வதால் , உறவினைக் கண்டுபிடிக்க, X ? சோதனையைப்பயன்படுத்த 
வேண்டும் . மேற்கண்ட விபரத்திற்கேற்ற இரு நேர்வுப்பட்டியல் 
களும் ஒரே மாதிரியான வரிசையிலமைந்திருப்பதால் , பண்புகளின் 
உறவினை ஒப்பிட, இணைப்புக் கெழு C சிறந்தது . ( A ) ஆண் 
களையும் ( B ) காபி குடிப்பவர்களையும் குறிக்கட்டும் . 


கொடுக்கப்பட்ட விபரத்திற்கு தேர்வுப்பட்டியலை அமைத்துத் 
தெரியாத அவ்வெண்களைக் கூட்டல் , கழித்தல் முறையில் கணக் 
கிட்டால் , நமக்குப் பின் வருவன கிடைக்கும் : 


பண்புகளின் உறவு 


143 . 


நகரம் A 
ஆண் பெண் 
கள் கள் 
( A ) ( d ) 


மொத்தம் 


ஆண் 


தகரம் B 

பெண் 
கள் 

கள் 
( d ) 


மொத்தம் 


காபி குடிப் 
பவர்கள் 
( B ) 


18 


12 


30 


16 


9 


25 . 


காபி குடிக்கா 
தவர்கள் 


32 


38 


70 


29 


46 


75 


( B ) 


மொத்தம் 


50 


50 


100 


45 


55 


100 


காபி குடிப்பதற்கும் , இனத்திற்கும் எந்த வித உறவுமில்லை 
யென வைத்துக் கொள்வோம் . இதன்படி எதிர்பார்க்கும் அலை 
வெண்களின் மதிப்புகளைப் பின் வருமாறு கணக்கிடலாம் . 


நகரம் X 


நகரம் Y 


E2 


எதிர்ப் 
பார்த்த ( 0 


. 


நேரில் 

எதிர்ப் 
கண்ட 

பார்த்த ( 0 E. } 
மதிப்பு மதிப்பு E 
( 0 ) 

( E ) 


-- 


நேரில் 
கண்ட 
மதிப்பு 
( 0 ) 


மதிப்பு 


( E ) 


AB 


18 


15 


0.60 


16 


11.25 


2 : 005 


48 


32 


35 


0.257 


29 


33.75 


0-669 


dB 


12 


15 


0-600 


9 


13.75 


1.641 


ap 


38 


35 


0-257 


46 


41-25 


0.547 


மொத்தம் 


100 


100 


1.714 


100 


100 


4.862 


1144 


கணக்கியல் புள்ளியியல் 


- 


நகரம் A- க்கு 2 


X ( 0 - E ) 

E 


= 1.714 . 


நகரம் B- க்கு X 


2 (0 - E )" 


E 


4 • 862 


வரையற்ற பாகைகள் = ( 2-1 ) (2-1 ) = 1 . 
பட்டியலில் 5 % நிகழ்தகவுக்கேற்ற X- ன் மதிப்பு = 3-84 

( 1 ) நகரம் X- க்கு , X2- ன் கணக்கியல் மதிப்பு பட்டியல் 
மதிப்பை விடக் குறைவு . எனவே , எடுகோளை ஏற்றுக் கொள்ள 
"லாம் . அதாவது எந்த வித உறவும் கிடையாது . ( 2 ) நகரம் 
Y. க்கு , கணக்கியல் மதிப்பு , பட்டியல் மதிப்பைவிட அதிகம் . 
எனவே உறவே இல்லையெனும் எடுகோளை நிராகரித்து விடலாம் . 
அதாவது இனத்திற்கும் காபி குடிப்பதற்கும் உறவு உண்டு . 


இணைப்புக் கெழு C = 


N 


X2 
N + XT ) 


நகரம் X- க்கு , 


1-714 
100 + 1-7141 


= 


M 


M 


1.774 
101-714 


= 0-13 


நகரம் Y- க்கு , 


4-862 


NM 


4.862 
100 + 4 • 862 


N 104.86 


= 0-22 


104.86 : 


நகரம் Y- க்கு இணைப்புக் கெழு அதிகமாக இருப்பதால் , நகரம் 
Y- ல் இனத்திற்கும் காபி குடிப்பதற்கும் அதிக அளவு உறவு 
உண்டு . 


எடுத்துக்காட்டு : 

பின்வரும் விபரங்களுக்கு , ( 1 ) LAB - C, ( 2 ) LAB , ( 3 ) LAB 


1-4 ) 2 AC 


காண்க . 


145 


பண்புகளின் உறவு 


( ABC ) = 100 , ( ABY) = 110 , ( ABC ) = 105 , ( ABY) = 95 , 
( LBC ) = 107, ( dBy ) = 55 , ( dBC ) = 86 , ( dBY ) = 89 . 


1) 


( ABC ) ( LBC ) - ( ABC ) ( LBC ) 
(ABC ) (ABC ) 

+ ( ABC ) (CBC ) 


100 x 86 - 105 x 107 
100 x 86 + 105 X 107 


2635 
19835 


-0.1328 . 


( ABY ) ( LBY ) – ( ABY ) (dBy ) 
( ABY) ( By ) + ( ABY ) ( dBY ) 


110 X 89 - 95 X 55 
110 X 89 + 95 x 55 


4565 


15015 
0.3040 


200 


QuGurg , 
( AB) 

( ABC ) + ( ABY ) = 100 + 110 = 210 
( 26 ) = (dBC ) + ( LBY ) = 86 + 89 = 175 
( AB ) = ( ABC ) + ( ABY ) = 105 + 95 
( dB ) = (dBC ) + ( dBY ) = 107 + 55 162 
( AC ) = ( ABC ) + ( ABC ) = 100 + 105 = 205 
( dy ) = (dBY ) + ( LBY ) = 55 + 89 144 
( Ay ) = ( ABY ) + ( ABY ) = 110 + 95 = 205 
(DC ) = ( BC ) + ( LBC ) = 107 + 86 193 


Q 
AB 


( AB ) ( LB ) - (AB ) (dB) 
( AB ) ( B ) + (Ap ) (GB) 
210 x 175 - 200 x 162 
210 X 175 + 200x 162 


5.4 . - 10 


146 


கணக்கியல் புள்ளியியல் 


4350 
69150 


- 


0.0629 


ead 


( AC ) ( alr ) - ( 4y ) ( C ) 
( AC ) (dr ) + ( AN) ( C ) 
205 X 144 - 205 X 193 
205 X 144 + 205 X 193 


- 


10045 
69085 


- 0.1454 


எடுத்துக்காட்டு : 

ஒரு கடும் போரில் போருக்குப்பின் வீரர்களில் 70 % பேர் 
குறைந்தபட்சம் ஒரு கண்ணேயிழந்தவர்களாகவும் , 75 % பேர் 
குறைந்தபட்சம் ஒரு காதையிழந்தவர்களாகவும் , 80 % பேர் 
குறைந்தபட்சம் ஒரு காலையிழந்தவர்களாகவும் , 85 % பேர் குறைந்த 
பட்சம் ஒரு கையையிழந்தவர்களாகவும் இருந்தனர் . குறைந்த 
பட்சம் எத்தனை சதவீதம் பேர் நான்கையும் இழந்தவர்களாக 
இருப்பர் ? 


கண் , 


காபாது , 

கால் கை யிழந்தவர்களை முறையே ( A ) , (B ) , 
( C ) , ( D ) எனக் குறித்தால் , 


( A ) > • 7 N 
( B ) 2 • 75 N 
( C ) - 8 NA 
( D ) 2 +85 N 


( A B C D ) - ன் 
வேண்டும் . 


குறைந்தபட்ச 


மதிப்பை 


நாம் 


காண 


கொடுத்துள்ள மதிப்புகளை ஈடு செய்தால் , 

( ABCD ) > • 7N + .75N + •8N + • 85N. - 3N 
( ABCD ) > 3-1N- 3N 
அதாவது , ( ABCD ) > ( 1 N 


பண்புகளின் உறவு 


147 


எனவே கண் , காது , கால் , கை நான்கையும் இழந்தவர்கள் 
குறைந்தபட்சம் 10 % பேர் இருப்பர் . 


- 


எடுத்துக்காட்டு : 

( AB ) + (as ) 2 ( B ) 2 ( AS) 2 

= [ ( A ) - ( d ) ] [ ( B ) - ( 8 ) ] + 2N8 எனக் காட்டு . 
வலக்கைப்பக்கம் 

( A ) ( B ) ) 
= { ( A ) - ( d ) { ( B ) - ( B ) } - + 2N 

NS 


{(4B) - ( 4 ) 


{ [[ AB) + ( AB )] - [ ( B ) + ( as ) ] } { [ ( AB ) + ( B ] 

- [ ( AB ) + ( p ) ] } + - 2N ( AB ) -2 ( A ) ( B ) 
= { ( AB ) - ( 48 ) } 3 - { ( As ) - ( JB ) } + 

+ 2 [ ( A ) + ( a ) ] ( AB) - 2 ( A ) ( B) 
= - = { ( AB ) - ( Bal ) } 2 - { { A9 ) - ( B ) } 

+ 2 ( A ) [ ( AB ) - ( B ] ] = 2 ( d ) ( AB ) 
= { ( AB - ( US ) } - { { As ) - ( dB } } 

- 2 { ( AB } + ( As ) } ( • B ) +2 { ( aB ) + ( us ) } ( AB ) 
= { AB ) + + ( p ) 1 - { AS ) - ( dp , 2 


எடுத்துக்காட்டு : 

கீழ்க்கண்ட விவரத்திலிருந்து அம்மைகுத்துவது , அம்மை : 
நோயிலிருந்து தடுக்கும் என்பதைக் கூறமுடியுமா ? 

அம்மை பரவிய சூழ்நிலையிலுள்ள 1482 பேரில் , 368 பேர் 
அம்மையால் தாக்கப்பட்டனர் ; 1482 பேரில் , 343 பேர் அம்மை 
தடுக்கும் ஊசி போட்டுக் கொண்டவர்கள் . இவர்களில் 35 பேர் 
மட்டும்தாம் அம்மையால் தாக்கப்பட்டனர் . [ 1.AS. 1967 ] 


விடை 


( A ) , ( B ) என்பன : முறையே அம்மை குத்தியவர்களையும் 
அம்மையால் தாக்கப்பட்டவர்களையும் குறிக்கட்டும் . 


N = 1482 ; ( AB ) = 35 ; ( A) = 343 ; ( B ) 


368 


( AB) 


( A) ( B) 

N 


343 X 368 

1482 


85.2 


- 


148 


கணக்கியல் புள்ளியியல் 


. 


( AB) < ( AB ) , உறவு எதிர்மறையானது . 
மேற்கண்ட விவரத்திலிருந்து , அம்மை குத்துவது , அம்மை 
நோய் வருவதைத் தடுக்கும் எனக் கூறலாம் . 


எடுத்துக்காட்டு : 


( B ) 
: N 


( C ) ( AB ) 

-ம் , 
3N N 


* 


( AC ) 
N 


= 


(BC ) 

= y- ம் 
N 


-- 


- 


N 


ஆனால் , x- ன் மதிப்போ ) -ன் மதிப்போ --க்கு அதிகமாகாது 


என நிறுவுக . 


தீர்வு : 

( BC ) 2 { B ) + ( C ) - N 


( 
1 
) 


.. 


எனவே , y = 5x - 1 
மேலும் ( AB) < A 


( 2) 


( 1 ) , ( 2 ,-லிருந்து , x > y > 5x - 1 
* > 5x -1 


s 


1 
4 


ystis - 


எடுத்துக்காட்டு : 

N 
( A) = ( B) = ( C ) = 

2 

எனக் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 
A- ல் 80 % பேர் B- க்கள் . A. ல் 75 % பேர் C- க்கள் . B- லுள்ள 
C- க்களின் சதவீத எல்லைகளைக் காண்க . 


விடை 

( AB ) == ( 0-8 ) ( A ) = (0 • 4N 
( AC ) = 0-7 > ( A ) + 375 N எனக் கொடுக்கப்பட்டுள்ளது . 


பண்புகளின் உறவு 


149 


( BC ) - ன் எல்லைகளைப் பெறவேண்டும் . 

( AB) + { AC ) - ( BC ) < ( A ) 
( BC ) - ( AB ) + ( AC ) - ( A ) 

0.4 N + 0-375 N 10.5 N • 275 N 


. 


= 


( BC ) > 0 • 275 N 


0.55 ( B ) 


-- 


மலும் , 


( BC ) < ( B ) - ( AB ) + ( AC ) 

0.5 N - 0.4 N + 0.375 N 


- 


= 


10.475 N 


. 


( BC ) < 0-475 N 


- 


( 0.95 ) ( B ) 


ஃ ( BC ) 5 95 ! B ) 


எனவே , 


0.55 < 


( BC ) 
( B ) 


< 0.95 


எனவே B- ல் , C- க்களின் சதவீத எல்லைகள் 55 % -ம் , 95 % -ம் 
ஆகும் . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு தேர்வில் போட்டியிட்ட 600 பட்டதாரிகளுள் , 
மாணவர்கள் மாணவிகளைவிட 96 பேர் அதிகம் . நேர்முகத் 
தேர்விற்குத் தகுதி பெற்றவர்கள் , நேர்முகத்தேர்விற்குத் தகுதி 
பெறாதவர்களைவிட 310 பேர் 

அதிகம் . நேர்முகத் தேர்வில் 
கலந்துகொண்ட அறிவியல் பட்டதாரிகள் 300 பேர் . கலைத்துறைப் 
பட்டதாரி 

மாணவிகளில் 25 பேர் நேர்முகத் தேர்விற்குத் 
தகுதி பெறாதவர்கள் . கலைத்துறைப் பட்டதாரிகள் மொத்தம் 
135. அவர்களுள் தகுதி பெறாதவர்கள் 33 பேர்கள் மட்டுமே . 
நேர்முகத் தேர்விற்குத் 
தேர்விற்குத் தகுதி பெறாத 

மாணவர்களின் 
எண்ணிக்கை 18 . 


( i ) நேர்முகத் தேர்விற்குத் தகுதி பெற்ற மாணவர்களின் 

எண்ணிக்கை . 
( ii ) போட்டித் தேர்வில் கலந்துகொண்ட அறிவியல் , 

மாணவர்களின் எண்ணிக்கை . 


150 


கணக்கியல் புள்ளியியல் 


( iii ) நேர்முகத் தேர்விற்குத் தகுதி பெற்ற அறிவியல் பட்ட 

தாரி மாணவிகளின் எண்ணிக்கை ஆகியவற்றைக் 
காண்க . 

[I.A.S.53] 


A , B , C என்பன முறையே மாணவர் , நேர்முகத் தேர்விற்குத் 
தகுதி பெற்றவர் , அறிவியல் மாணவ , மாணவிகள் ஆகியவர்களைக் 
குறிக்கட்டும் . 


N = 600 ; ( A ) - ( d ) = 96 ; ( B ) - ( B ) = 310 

( ABC ) = 300 ; (dry ) = 25 
( 7 ) 

135 ; ( py ) = 33 ; ( AB ) = 18 . 


N = ( A ) + ( d ) = 600 = ( B ) + ( B ) = ( C ) + ( 7 ) என்பதால் , 
( A ) = 348 ; ( x ) == 252 ; ( B ) = 455 ; ( p ) = 145 ; ( C ; == 465 . 
( i ) ( AB ) = ( A ) - ( AB ) = 348-18 = 330 
( ii ) ( AC ) = ABC ) + ( ABC ) = (ABC ) + ( AP ) - ( A.By ) 

==: { ABC ) + (As ) - ( BP ) = (ary ) 

= 300.F18-33 --25 = 310 
( iii ) ( UBC ) - ( BC ) - ( ABC ) = { 1 - s } { 1-7 } N- ( ABC ) 

--N- ( 2 ) - ( B ) + ( Br ) -- ( ABC ) 
== 600-135-145 + 33-300 =153 


பயிற்சி 


1 . 

a ) மது அருந்துபவர்களில் 99% இளமையில் இறந்து 
விடுகின்றனர் . எனவே , வாழ்விற்கு மது தீங்கானது ; இக் கூற்றினை 
ஆய்க . 

( செ.ப. ) 
(b) 1948 - ல் ஏற்பட்ட சாலை விபத்துகளில் 4513 பேர் 
மாண்டனர் . 
1957 - ல் நடந்த 

விபத்துகளில் 5250 பேர் 
மாண்டனர் . 


சாலை 


இந்தக் கால இடைவெளிகளில் பெண் காரோட்டிகள் அதி 
கரித்தனர் . எனவே , பெண்கள் மோசமான காரோட்டிகள் . 
- இக் கூற்றினை ஆய்க . 

( M. A. டெல்லி ,1954 ) 


151 


பண்புகளின் உறவு 


- 


2. ( AB) = 733 ; ( AB) 840 

( B ) = 699 ; ( B ) = 783 


மொத்த 


எண்ணிக்கை N ஐயும் , நேர்மறை , எதிர்மறைப் 
பண்பலைவெண்களையும் காண்க . 


( ! ) 


= 


1482 ; 


( B ) = 1432 ; 


( விடை : (A ) = 1573 ; 
( R) 

N == 3055 ] 


1623 ; 


3. கீழ்க்கண்ட பண்பலைவெண்களைக் கொண்டு , இரண் 
டாம் பண்பலை வெண்களைக் காண்க . 


( Apr ) = 45 ; ( BC ) = 37 ; ( { B ? ) = 28 ; ( ABC ) = 20 ; 
( AB ? ) 27 ; ( ABC ) = 39 ; ( Ap ? ) 46 ; ( A C ) = 33 


- 


( விடை : ( AB ) = 47 ; ( AB ) = 85 ; ( dB ) = 65 ; ( JB ) = 78 ; 
AC ) = 59 ; ( A7 ) 73 ; ( C ) 70 ; ( dr ) = 73 ; ( BC ) = 57 ; 
( B ? ) = 55 ; ( BC ) = 72 ; ( Br ) == 91 ]. 
4. N 1000 ; 

( A ) = 525 ; ( B ) 312 ; ( C ) = 470 ; 
( AB ) = 483 ; ( AC ) == 378 ; ( BC ) = 226 ; ( ABC ) = 25 . 
கொடுக்கப்பட்ட புள்ளிவிவரம் 

மெய்யானதா என்று ஆய்க . 
( விடை : ( pr = - 109 ) மெய்யானதன்று . ] 


- 


- 


5 . ஒரு புள்ளியியல் ஆய்வாளர் 1000 நபர்களை ஆராய்ந்த 
தில் ‘ ‘ 811 பேர் சாக்லேட்டை விரும்புகின்றனர் ; 725 பேர் 
மிட்டாய்களை விரும்புகின்றனர் ; 418 பேர் வேகவைத்த இனிப்புப் 
பண்டங்களை விரும்புகின்றனர் ; 348 பேர் மிட்டாயுடன் 
வேகவைத்த இனிப்புப் பண்டங்களை விரும்புகின்றனர் ; 297 
பேர் மூன்றையும் விரும்புகின்றனர் , ” என்று முடிவு செய்தார் .. 
இக் கூற்று தவறானது என்று காட்டுக . 


6. ஒரு சோதனையில் கீழ்க்கண்ட விவரங்கள் பெறப்படு 
கின்றன : 

N == 400 ; ( B ) 300 ; ( AB) 216 ; ( AP) = 25 . 
A- க்கும் B- க்கும் உள்ள உறவினைக் காண்க . 

( விடை : நேர் உறவு] 


- 


7. அடுத்த பக்கத்திலுள்ள பட்டியலிலிருந்து மருந்திற்கும் 
நோய்த் தடுப்பிற்கும் உள்ள தொடர்பினைக் காண்க . 


152 


கணக்கியல் புள்ளியியல் 


துன்புற்றோர் 


துன்புறாதோர் 


தடுப்பு ஊசி போட்டுக் 
கொண்டவர்கள் 


12 


26 


போட்டுக் கொள்ளாத 

வர்கள் 


16 


6 


( I.A.S. ) 


( விடை : ( தடுப்பு ஊசி நோயைத் தடுப்பதில் சக்திவாய்ந்தது . ) ] 


8. கீழ்க்கண்ட பட்டியலில் தந்தை , மகன் கண்களின் நிற 
உறவினைக் காண்க . 


மகன் கண் நிறம் 


கருமை 


சாம்பல் நிறம் 


230 


150 


கருமை 
தந்தை கண் 
நிறம 

சாம்பல் நிறம் 


150 


470 


( அல.ப. ) 


9. கீழ்க்கண்ட பட்டியலில் தந்தை , மகன் கண்களின் நிற 
றவினைக் காண்க . 


மகன் கண் நிறம் 


1 


சாம்பல் 


கருமை 


சாம்பல் 


471 


151 


தந்தை கண் 

நிறம் 


கருமை 


148 


230 


மகனின் கண் நிறத்திற்கும் , தந்தையின் கண் நிறத்திற்கும் 
உள்ள தொடர்பைக் காண்க . 


153 . 


பண்புகளின் உறவு 


10. கீழ்க்கண்ட பட்டியலுக்குப் பண்புறவுக் கெழுவினைக் 
கணக்கிடுக . 


சகோதரர்கள் 


மோசம் 


நல்ல 
தன்மையினர் 


நல்ல 


1230 


530 


தன்மையினர் 


சகோதரிகள் 


மோசம் 


850 


980 


11. கீழ்க்கண்ட அட்டவணையினின்று , தரப்படும் பயிற் 
சிக்கும் தேர்ச்சிக்கும் உள்ள பண்புறவுக் கெழுவினைக் காண்க . 


வெற்றி 


தோல்வி 


மொத்தம் 


42 


58 


100 


ஆசிரியர் கல்லூரி 


49 


பல்கலைக் கழகம் 


100 


51 


மொத்தம் 


107 


93 


200 


( அல...) 


N 
21 


12. ( A ) = ( B ) = ( C ) 


- 


50 


--- 


30 ; ( AC ) - 


25 . 


BC 


( AB ) 
விழும் ? 


எந்த எல்லைகளுக்குள் 

( செ.ப. ) 


60 ; 


- 


- 


13. ( A ) = 55 ; ( B ) 
என்று கொடுக்கப்பட்டுள்ளது . 
பட்டியலை அமை . 


( AB ) 30 ; N 100 
இவ் விவரங்களினின்று 2 x 2 . 


154 


கணக்கியல் புள்ளியியல் 


14. இலைகளின் தன்மையையும் , பூக்களின் நிறத்தையும் 
கொண்டு 160 செடிகள் கீழ்க்கண்டவாறு பிரிக்கப்பட்டுள்ளன : 


சீரான இலைகள் 


வளைந்த இலைகள் 


வெண்மையான 


99 


36 


பூக்கள் 


சிவந்த பூக்கள் 


20 


5 


பூக்களின் நிறம் சீரான இலைகளுடன் சார்பற்றது என்பதை 
ய்க . 


15. ஒரு 


பல்கலைக் கழகத் தேர்வில் ஆங்கிலத்தில் 72 % 
-- தேர்ச்சி பெறுகின்றனர் . இரண்டாம் மொழிப் பாட 

டத்தில் 89 % 
தேறுகின்றனர் . 67 % விருப்பப் பாடங்களில் தேறுகின்றனர் . 
-அத் தேர்வில் குறைந்தது எவ்வளவு சதவிகிதம் தேறுவர் எனக் 
காண்க . 

( செ.ப. ) 


5 


ப 


16. கூட்டுறவு , ஒட்டுறவு என்னும் கருத்துகளை 
விளக்குக . அவை - வ்வாறு மதிப்பிடப்படுகின்றன ? பொருள் 
படுத்தப்படுகின்றன ? கீழ்க்கண்ட விவரங்களிலிருந்து உரோமத் 
தின் நிறத்திற்கும் கண்ணின் நிறத்திற்கும் ஏதாவது கூட்டுறவு 
உள்ளதா 

உன ஆராய்க . 


கண் நிறம் 


கறுப்பு 


தவிட்டு 
நிறம் 


கறுப்பு 


25 


10 


உரோமத்தின் நிறம் 


சிவப்பு 


12 


38 


( ஏப்ரல் 1974 , செ.ப.க. ) 


4. இடைச்செருகல் 

(Interpolation ) 


Xo , x1 , x2 x ,, என்ற ஒரு குறிப்பிட்ட மாறி x- ன் மதிப்பு 
களுக்குகேற்ப மற்றொரு மாறி y- ன் மதிப்புகள் yo , y1 , .......... y . 
என இருக்கட்டும் . மேலும் x , y-க்கிடையே y = f ( x) எனும் 
முறையில் ஒரு தொடர்பு இருப்பதாகக் கொள்வோம் . இப்போது 
x , ) இவற்றின் ( n + 1 ) ஜதை மதிப்புகளே கொடுக்கப்பட்டிருப் 
பதால் , f ( x ) - ன் அமைப்பு நமக்குத் தெரியாது . இடைச்செருகல் 
முறையில் , கொடுக்கப்பட்டுள்ள ( n + 1 ) ஜதை மதிப்புகள் 
கொண்டு ஒரு மாறியின் இம் மதிப்புகளுக்கு இடைப்பட்ட ஒரு 
மதிப்பிற்கு ஏற்பச் சார்பின் மதிப்பைக் காண்கிறோம் . 
இடைச்செருகலில் , 

வரைபடம் மூலம் இடைமதிப்பைக் காணுதல் . 
( ii ) விகிதங்களைக் கொண்டு இடையில் வரும் மதிப்புகளைக் 

காணுதல் . 


( iii ) நியூட்டன் இடைச் செருகல் முறை . 

( iv ) லெக்ராஞ்ஜ் இடைச்செருகல் முறை . 
இவைபோன்ற பல முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன . 
வரைபடம் மூலம் இடையில் வரும் மதிப்புகளைக் காணுதல் 

( x1 | y1 ) , ( x ,, y , ) , ....... xn . ya என்ற n ஜதை மதிப்புகள் 
( x , y ) மாறிகளுக்குக் கொடுக்கப்பட்டுள்ளதாகக் கொள்வோம் . 
தகுந்த நிலை , கிடை அச்சுகளை வரையறுத்து , x , y ) மாறிகளின் 
மதிப்புகளை ஒரு வரைபடத்தாளில் குறிக்கலாம் . இப் புள்ளிகளின் 
போக்கைக்கொண்டு , x- ன் இருமதிப்புகளுக்கிடையில்உள்ள மதிப் 
பிற்குகந்த மதிப்பை ஏறக்குறைய வரைபடத்திலிருந்து அறியலாம் . 
இதுவே வரைபடம் மூலம் இடைமதிப்புகளைக் காணும் முறை . 


156 


கணக்கியல் புள்ளியியல் 


விகிதங்களைக் கொண்டு இடைமதிப்புக் காணுதல் 

நேர்கோட்டின் துணைகொண்டு , வரைபடம் மூலம் இடை 
மதிப்பை அறிதலே , நேர்கோட்டு இடைச்செருகல் எனப்படும் . 
எடுத்துக்காட்டாக , இரண்டு குறிப்பிட்ட மதிப்பீடுகளை எடுத்துக் 
கொண்டால் அவற்றிற்கிடையில் உள்ள ஏற்றம் நிலையானதாக 
இருக்கும் எனக் கொள்கிறோம் . அதனை நாம் ஒரு நேர்கோட்டு 
வரையின் மூலம் குறிக்கிறோம் . ( x1,51 ) , ( x ,ye ) என்பனவற்றைக் 
கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை அறிவிக்கும் இரு புள்ளிகளாகக் 
கொள்கிறோம் . இதிலிருந்து நாம் எளிதாக x , x , -க்கிடையில் 
உள்ள x. ன் மதிப்பிற்குகந்த y- ன் மதிப்பைக் காணலாம் . 


P ( xy , y1 ) , Q ( x ,, ye ) என்ற இரு புள்ளிகளை இணைக்கும் 


- 


X 


y 11 
கோட்டின் சமன்பாட்டை 

y , - 11 


31 

என எழுதலாம் . 


X 


இதனால் y = y + 

( y , - y ) என்னும் சமன்பாடு 

8, * 
இடைக்கிறது . 

இச் சமன்பாட்டிலிருந்து x- ன் எல்லா மதிப்புகளுக்குமுகந்த 
y- ன் மதிப்பைக் கணக்கிடலாம் . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு தேர்வில் 300 பேர் 30 % -க்கு அதிகமாகவும் , 200 பேர் 
40 % -க்கு அதிகமாகவும் மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர் . 
எத்தனை பேர் 50 % -க்குமேல் மதிப்பெண்கள் பெற்றனர் 

எனக் 
காண்க . 


30 ; y1 


300 ; 32 


40 ; 


--- 


200 ; x = 

50 


= 


y2 


- 


இங்கு X1 

( 50 - 30 ) 
300 + 

( 200 - 300 ) 
( 40 - 30 ) 


y 


300 


200 


- 


- 


100 


100 பேர் 50 % -க்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர் . 
அடுத்து , பரவளையத்தைப் பொருத்துவதன் மூலமும் , 1 - படி 
பல்லுறுப்புக் கோவையைப் பொருத்துவதன் மூலமும் 

டை 
மதிப்புகளைக் கணக்கிடலாம் . 


இடைச்செருகல் 


157 


A , E -- செயலிகள் ( Operators ) 
X- ஒரு 

சார்பிலா மாறியாகவும் , y , .xஐச் சார்ந்த 
சார்பலனாகவும் இருந்து y = f (x) என வரையறுக்கப்படுவதாகக் 
கொள்வோம் . x- ன் அடுத்தடுத்த மதிப்புகள் (a ) , ( a + h ) , 
எனவும் , அவற்றிற்குகந்த y- ன் மதிப்புகள் f ( a ) , f ( a + h) , ... 
எனவும் கொடுக்கப்பட்டுள்ளதாகக் கொள்வோம் . 


. 


இவ்வாறெனில் , f ( a + h ) - f ( a ) , f ( a + 2h ) -- f ( a + h ) , 
முதலியன f ( x ) - ன் முதல் நிலை வேறுபாடுகள் ஆகும் . 
பொதுவாக , A f ( x ) = f ( x + h ) -f ( x ) எனக் குறிக்கப்படும் . 
அடுத்தடுத்த முதல் வேறுபாடுகளுக்கு இடையே உள்ள 
வேறுபாடுகள் , இரண்டாம் நிலை வேறுபாடுகள் ஆகும் . 


சங்கேதக் குறியீட்டில் இது A2 f ( x ) = [lf ( x ) ] என 
எழுதப்படும் . 
மேலும் A2 f ( x ) = A f ( x + h ) - a f ( x ) 

= f ( x + 2h ) -f ( x + h ) -f ( x + h) -+ f ( x ) 

= f (x + 2h ) - 2f (x + h ) + f ( x ) 
இதேபோன்று A2 f ( x + h) = a f( x + 2h ) - f (x + h) 

= f ( x + 3h) - 2f (x + 2h ) + f ( x + h ) 


இதேபோன்று மூன்றாம் , நான்காம் நிலை வேறுபாடுகளையும் 
அறியலாம் . இவை , முறையே * f ( x ), 44f ( x ) என எழுதப் 
படும் . எனவே , வேறுபாடுகளை வரையறுக்கும் வாய்பாடு 

Ak f ( x) = 1 [ A - 1 f ( x) ] . 
இப்போது இரண்டாம் நிலை 

இரண்டாம் நிலை வேறுபாடுகளை எவ்வாறு 
சார்பின் வெவ்வேறு மதிப்பு மூலம் குறிப்பிடலாம் என மேலே 
பார்த்தோம் . இதேமுறையில் குறிப்பிட்ட எந்நிலை வேறுபாடு 
களையும் முழுவதுமாகச் சார்பின் மதிப்புகள் மூலம் எழுதலாம் . 


f ( x ) = x2 + x + 1 என இருந்தால் , 
A f (x ) = f ( x + h) - f (x) - 

= [ { x + h ) 2 + ( x + h ) + 1 ] - ( x2 + x +1 ) 

2 xh + + + h . 
L2 f ( x ) = A [ a f ( x ) ] = A ( 2xh + h ? + h ) 

= 2h ( x + h ) + ha + h - ( 2xh + h2 + h ) 

2h2 


-- 


- 


158 


கணக்கியல் புள்ளியியல் 


- செயலி நிறைவேற்றும் நியதிகள் 

( 1 ) A [f ( x) + 8 [ x ) ] = Af ( x ) + A8 ( x ). 


நிருபணம் 

A [ f ( x ) + 8 ( x ) ] == f ( x + h )+8 ( x + h ) - [ f ( x ) +8 ( x ) ) 

( இங்கு h . என்பது x- ன் அடுத்தடுத்த இரு மதிப்புகளுக் 
கிடையே உள்ள சீரான இடைவெளியைக் குறிக்கும் . ] 

= [f ( x + h ) -f ( x ) ] + [8 x + h ) - 8 ( x ) ] 
= af ( x ) + 48 ( x ) 


( 2 ) A [ Cf ( x ] ] = Cof ( x ). { c- மாறிலி } 
நிரூபணம் 
A [ Cf ( x ) ] = Cf ( x + h ) --Cf ( x ) 

= C [ f ( x + h ) -f ( x ) ] 
= CAf ( x ) 


( குறிப்பு : A [ 8 ( x ) • f ( x ) ] # g ( x ) A f ( x ) ] 


( 3 ) . A.A f ( x ) = Am + rf ( x ) 


-- 


ரிரூபணம் 
A.Af ( x ) = ( A ........ n தடவைகள் ) f ( x ) 
( 1.... 

..... 1 தடவைகள் ) ( A ...... ... தடவைகள் ) f ( x ) 
= Ar + f ( x ) 
E என்ற செயலி பின்வருமாறு வரையறுக்கப்படும் : 
Ef ( x ) = f ( x + h ) 


அதாவது வரிசையாகப் பல மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ள 
சார்பின் மதிப்பிற்கு E ஐப் பயன்படுத்த , அதன் அடுத்த மதிப்பு 
வரும் . 

E ஐ மறுமுறை பயன்படுத்த E [ E f( x )] = E2 f ( x ). இவ்வாறே 
E- ன் மற்ற படிகளையும் வரையறுக்கலாம் . f (a), f (a + h ] , ...... 
என்பன அடுத்தடுத்து வரும் f ( x ) - ன் மதிப்புகளைக் குறித்தால் , 


இடைச்செருகல் 


159 


Ef ( a ) = f (a + h ) 
Ef ( a + h ) = ( a + 2h) 


............. 


ஓ .. 


பொதுவாக Ef (a + kh) = f ( a + k + 1 h) 
E2 f ( x ) = f ( x + 2h) 
E * f ( x ) == f ( x + 3h ) 


*. 


........................ 


( Enf ( x ) = f (x + nh ) 
E என்னும் செயலி நிறைவேற்றும் நியதிகள் 

E [ f ( x ) + g ( x ) ] = E f ( x ) + Eg ( x ) 


நிரூபணம் 
E [ f ( x ) + g ( x ] ] == f ( x + h ) + g ( x + hy , 

= Ef ( x ) + Eg ( x ) 
( 4) E [ C ] ( x ) ] = C • E f( x ) 


நிரூபணம் 

ECf ( x ) = Cf ( x -| - h ) = C • Ef ( x ) 
( 5 ) E • En f ( x ) = Er + n f ( x ) 


நிரூபணம் 
E Er f ( x ) == Er f { x + nh ) 

= f ( x + mh + nh ) 
= f [ x + ( n + n ] h ]] 

= Er + f f ( x ) 
A , E இயக்கிகளுக்குள்ள தொடர்பு 
/ f (x) = f ( x + h) - f ( x ) 

= Ef ( x ) - f ( x ) 
: A f ( x ) = ( E - 1 ) f ( x ) 
/ = E - 1 அல்லது E = 1 + 1 ஆகும் .. 


160 


கணக்கியல் புள்ளியியல் 


f ( x ) என்பது x . ன் • n படி பல்லுறுப்புக் கோவையைக் 
குறிக்குமானால் , f ( x ) - ன் + n ஆவது நிலை வேறுபாடுகள் மாறிலி 
யாகும் . 


நிரூபணம் 
f ( x ) 

கொள் 
arox ? + a ] xn- 1 + azxt - 1 + 
வோம் . ( இங்கு ao , 11 , a . இவை x சாராத மாறிலிகள் ) 


ay எனக் 


= 


- 


h வேறுபாட்டு இடைவெளி எனில் , 
A f ( x ) = f ( x + h ) - f ( x ) 
[ a ( x + h ) r + a ) ( x + h ) -1 + ...... a . ) 

[ aaxr + alxn - 1 + ...... a . ] 
a . [ xn + nC.xn- 1h + h ?] + ai [ x - 1 + 1-1 C.x1-2h 

-- hr - 1 ] + a , ( ...... ) + ...... a . 
- ( anxn + auxn - 1 + a ) - 
aanhxn - 1 + b , wh - 2 + b.xn - 5 + ......b , 

b ,, b ,, ...... b . என்பன மாறிலிகளாகும் . 
எனவே , f ( x ) , R- படி பல்லுறுப்புக் கோவை எனில் , 

Af ( x ) - ன் படி ( n - 1 ) ஆகிறது . 
மேலும் , 4 = f ( x ) = A [af(x ]] 
= [ ay n ( x + h ) -1 + b , ( x + h ) 1-2 + ... b . ] 
[ as n hx7-1 + b , xn - 2 + 

b.. ] 
a n ( n - 1 ) h2 xn - 3 + C xn - s + + C .. 
C ,, C , ... C , என்பன மாறிலிகளாகும் . 
ஃ . A f ( x)- ன் படி ( n - 2 ) ஆகிறது . 


- 


இவ்வாறே A " f ( x ) - ன் படி ( n - n ) . அதாவது பூச்சியம் 


ஆகும் . 





Arf ( x ) = a n ( n -- 1 ) ( n - 2 ) ... 2 • 1 - ha 


= a n ! he 


. 


An + 1 f ( x ) = A [ f ( x )] 


= A [ a , nl h ] = 0 ஆகும் . 


இடைச் செருகல் 


161 


12 , 


-- 


- 


100 , 


க 


எடுத்துக்காட்டு : 
( 1 ) uo = 3 , us 

18 , u . 

200 , 14 
Us 8. எனக் கொடுக்கப்பட்டுள்ளது . இதிலிருந்து -ன் 
மதிப்பைக் காண்க . 


- 


- 


Au = ( E - 1 ) 1. 
ஆனால் ( E - 1 ) u . ( E - 5E + 10 E - 10 E 

+ 5E - 1 ) u , 
W 

5u . + 10 us | 

--- 54 -us 
8 500 + 2000 180 + 60 - 3 


10ta 


- 


- 


* 


1385 


- 


( 2 ) Aabe- ன் மதிப்புக் காண்க . 
பிரிவு இடை வெளியை 1 எனக் கொள்வோம் . 


A abcx 


abcx + h 


abcx . 


- 


aba [ bah = 1 ] 


( 3 ) பிரிவு இடைவெளி ஒன்று ஆக இருக்கும் பொழுது 
22 x " - ன் மதிப்பு காண்க . 


/ 2x8 


- 


-- 


A ( Ax ) 
= 1 [ ( x + 1 ) * - ** ] 

/ [ 3x " + 3x + 1 ] 

3 / x2 + 3 Ax +0 
= 3 [ [ x + 1 ) - x ] + 3 [ x - | - 1 - x ] 
= 6x + 3 + 3 6 ( x + 1 ) 


- 


- 


( 4 ) பின்வரும் பட்டியலிலிருந்து விட்டுப்போன உறுப்பைக் 
காண்க . 

0 1 2 3 4 5 


X 


1 


3 


9 


Xx | 


81 


243 


y 
க . பு . - 11 


162 


கணக்கியல் புள்ளியியல் 


ஐந்து மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பதனால் * y . ஒரு 
மாறிலி , 


[ a y . ] = A y = 0 
A y . = E - 1 ) * y , = ( E -5 E + 10 E " -10E++ 5E - 1 ) y , 


0 


y : - 5y , + 10y - 10y + 5y , -y . = 0 
243 - 4 5 +1 y -9 : + 15-1 = 0 


10 y . 


= 238 


y = 23.8 


பல 


வேறுபாடுகளை அறிவிக்கும் பட்டியல் ( Difference Table ) 
பொதுவாக சார்பலனின் 

மதிப்புகள் வரிசையாகக் 
கொடுக்கப்பட்டிருந்தால் , அவற்றைப் பயன்படுத்தி 
பாகடுளைக் கணக்கிடலாம் . பட்டியல் வருமாறு : 


வேறு 


1 


Au 


Ап 


Aiu 


A4u 


дби 


1 . 


Alo 


11 


A 


Au1 


Aus 


ue 


Aus 


A4u . 


Aua 


Aus 


дби , 


us 


A s 


Als 


Δfu , 


Alus 


Aus 


น 6 


இங்கு 4 , என்பது முதன்மைக் 

கோவையைக் குறிக்கும் . 
Au . Augo - என்பன முதன்மை வேறுபாடுகளைக்குறிக்கும் . இவ் 
வேறுபாடுகள் முன்னோக்கு வேறுபாடுகள் , பின்னோக்கு வேறு 
பாடுகள் என்று இருவகைப்படும் . இவ்வேறுபாடுகளைக் கொண்டு 


163 


டைச் செருகல் 


நியூட்டன் இரண்டு இடைச் செருகல் வாய்பாடுகளை வரையறு 
துள்ளார் . 


-- 


முன்னோக்கு வேறுபாடுகளால் வரையறுக்கப்பட்ட 
நியூட்டனின் இடைச் செருகல் வாய்பாடு , 

( x ... y ) , ( x + h, yr ) (x . + 2h , y , )... (x . + nh , y ) 

( n + 1 ) ஜதை மதிப்புகளாக இருக்கட்டும் . இவை ( x , y ) 
மாறிகளின் ஜதை மதிப்புகள் . 

இதில் y : == f ( x ) , y = f ( x ) = f ( x , + h ) 
y , = f ( x , + 2 h ) ... எனப் பிரதிசெய்தால் 
1 10 

y1 -y , எனக் கிடைக்கும் . 
அதாவது 1 = yo + Ay . ( 1 + 1 ) . 
f ( x , + h ) = ( 1 + A ) f ( x . ) 
இதேபோன்று A y = } , -2y1 + -FY . 

y , = APy , + 2 ( 1 + A ] y -y . 

( 1 + 21 + 1 ) yo 

( 1 + A ) y . 
பொதுவாக f ( x + nh ) = ( 1 + Amrf ( x . ) 
= f (x ) + Haf(s ):+ " } , 1) A f (x ) + ...... 
இதனை நாம் மற்றொரு முறையிலும் நிரூபிக்கலாம் . 
E = 1 + A 
En f ( x ) = ( 1+ Arf ( x . ) 
f (x) = f (x + nh = f ( x ) + " Afx,) 


+ 


n ( x -- 1 ) 

2 ! 


Af ( x ) + ... Af ( x . ) 


இச் சமன்பாட்டை , 7 - ன் எந்த மதிப்பிற்கும் , முழு எண் 
ஆகவோ , பின்னமாகவோ இருந்தாலும்கூடப் பயன்படுத்தலாம் . 
n- ன் மதிப்பு பூச்சியத்திற்கு அதிகமாக இருக்கும் பொழுது இவ் 
வாய்பாடு சரியாகப் பொருந்துகிறது . 7 - ன் மதிப்பு பூச்சியத்திற்குக் 


164 


கணக்கியல் புள்ளியியல் 


குறைவாகவோ , அல்லது பின்ன எண்ணாகவோ இருக்குமானால் , 
வாய்பாட்டின் வலது புறத்தில் வரும் உறுப்புகளின் எண்ணிக்கை 
வரையற்றதாகும் . அப்பொழுது இவ் வாய்பாடு ஏறக்குறைய 
உண்மையானதாகும் . ஆனால் , உறுப்புகளின் எண்ணிக்கை 
வரையற்றதாகும்பொழுது , சில உறுப்புகள் மிகவும் சிறிய 
தாகின்றன . அவற்றின் நீக்கத்தை நாம் பொருட்படுத்துவதில்லை . 


x . சீரான இடைவெளிகளைக் கொண்ட a , a + h , a + 2h 
...... a + mh என்ற மதிப்புகளை ஏற்கும் பொழுது அவற்றிற்குகந்த 
y- ன் மதிப்புகளை f ( a ), f ( a + h) .... f ( a + nh ) எனக்கொள்வோம் . 
3 இங்குச் சார்பிலா மாறியாகவும் , y , x ஐச் சார்ந்த y = f ( x) 
என்று வரையறுக்கப்பட்ட சார்பலனாகவும் இருக்கட்டும் . 


P. ( x ) = A. + A1 ( x - a ) -- A , ( x - a ) ( x - a + h ) 


-- A , ( x - a ) ( x - a + h ) ( x - a + 2h ) + .... + 


A , ( x - a ) , .. ( x - a + n - 1h ) 


.... 


பல்லுறுப்புக் 


கோவையை 


என்ற 1 படி 
கொள்வோம் . 


எடுத்துக் 


........ 


இங்கு P. ( a ) = f (a ) , P. ( a + ) = f (a + n) , 

Pa ( a + mh ) == f ( a --- xh ) 


இதன்மூலம் - A. , A. , A. , ...... A ,, என்ற மாறிலிகளின் 
மதிப்புகளைக் காண்கிறோம் . 


சமன்பாடு ( 1 )-ல் x = a என்று பிரதி செய்தால் 
Po ( a ) = fa) = A. எனக் கிடைக்கும் . 

A. = f (a ) , 
சமன்பாடு ( 1 )-ல் x == a + h என்று பிரதிசெய்தால் , 
P. ( a + h ) = f ( a + h) = A + A எனக் கிடைக்கும் . 

f (a + h )-f(a ) Af ( a) 
AA 

h 


* 


சமன்பாடு ( 1)-ல் , x = a + 2h என்று பிரதி செய்தால் 
P. ( a + 2h ) = f ( a + 2h ) = A , + 2A , • h + 2A , .ha எனக் 
கிடைக்கும் . 


இடைச் செருகல் 


165 


A , 


f a + 2h ) - 2f ( a + h ) + f ( a ) 

2h2 


Afta) 
2 


t.. 


மேற்கண்டவாறே சமன்பாடு (1 ) -ல் x = a + 3 h என்று 

A1 ( a ) Afla ) 
பிரதி செய்தால் A , = 

) 

3 ! 

என வரும் . 


Arf ( a ) 


பொதுவாக A , 


- 


... P. (x) = f ( a ) + af ( a ) 


+ 


( x - a ) x-- + h } 

21 . 


f ( a ) 


+ ( x - a )(x - 


a + h ) 


a + - 1 ) 


Af. () 


n ! hn 


--- 14 என்று மேற்கண்ட சமன்பாட்டில் பிரதியிட 


h 


u 
f ( a + hu ) = f ( a ) + uaf ( a ) + 

2 ! 


- 


4 (4-1) = ( 4 
+ 


+ 1 ) Atf ( a ) . எனக் கிடைக்கும் . 

a 


நியூட்டன் முன்னோக்கு இடைச் செருகல் சூத்திரம் 


இதுவே 
ஆகும் . 


[ குறிப்பு : இவ்வாய்பாட்டின் உதவியால் asxs a + nk 
என்றமையுமாறு உள்ள x மதிப்பிற்கேற்ப இடைச்செருகல் 
காணப் பயன்படுத்தலாம் . ஆனால் , பொதுவாக இவ் வாய்பாட்டை 
a sx s a + h , மேலும் a - hs xs a என்ற இடைவெளிகளுக் 
கிடையே அமைந்த -மதிப்புக்கு ஏற்பரி( x ) மதிப்பைக் காணப் 
பயன் படுத்துகிறோம் . மேலும் , வேறுபாட்டு அட்டவணையில் ஒரு 
குறிப்பிட்ட பத்தியில் உள்ள வேறுபாடுகள் மாறிலி எனில் 
அட்டவணைப்படுத்தப்பட்ட சார்பு ஒரு பல்லுறுப்புக் கோவை 
யாகும் . இந்நிலையில் சார்பின் சரியான அமைப்பைக் காண 
இயலும் . ) 


166 


கணக்கியல் புள்ளியியல் . 


நியூட்டன் இடைச் செருகல் வாய்பாட்டைப் பயன் படுத்தி 
* = 1 : 5 என் இருக்கும்போது y- ன் மதிப்பைப் பின்வரும் விவரங் 
களைக் கொண்டு காண் . 


0 


1 


2 


3 


4 





y 


858-3 


869.6 880.9 892-3 903.6 


இங்கு 5 ஜதை மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன . எனவே 
y ஐ , x- ன் 4 ஆம் படி பல்லுறுப்புக் கோவையால் வரையறுக்கலாம் 


வேறுபாடுகளை அறிவிக்கும் பட்டியல் : 


f ( x ) 


Ay 


Ay 


0 


858-3 


11.3 


1 


869-6 


1.3 


1 


2 


880-9 


1 


-.3 


11-4 


3 


892.3 


- 


-2 


11.3 


- 


4 , 


903-6 


இங்கு ! = 


** = 15-0 = 1.5 


நியூட்டன் இடைச் செருகல் வாய்பாட்டைப் பயன்படுத்தினால் 

4 ( u - 1 ) 
Acy = y + uAy . + 

21 

Ay, + 


... 


--3 = 858-3 + (1-5 ) (11-3) + (133) 20 

+ 11:5] (195) x -1 
+ (15 ) ( 3 ) ( - ( - 15) ( - .3) 


. 


- 


- 


-- 


எனப் பிரதி செய்தால் 
டைச் செருகல் 

167 
858.3 + 16.95 - 17625- 100703125 

875 2367 1875 875.24 ( தோராயமாக ) 
கீழ் நோக்கிய வேறுபாடுகள் பயன்படுத்தப்பட்டு ( 1 + 1 ) 
ஜதை மதிப்புகளுக்கு ஏற்றவாறு இடைச் செருகல் வாய்பாட்டை 
வரையறுத்தல் . 

x சீரான இடைவெளிகளைக் கொண்ட a , a + h , a + 2h .......... 
G + nh என்ற மதிப்புகளை ஏற்கும் பொழுது அவற்றிற்குகந்த -ன் 
மதிப்புகளை f ( a ) ; f ( a + h ) f (a + nh ) எனக் கொள்வோம் . 
P ,. ( x ) என்ற படி பல்லுறுப்புக் கோவையைக் கீழ்க்கண்ட வாறு 
வறையறுப்போம் . 
P.( x ) = A , + A , ( x - a + h ) 

+ A , ( x - a + n h ) ( x - a + n = 1h ) 

+ A ( x -a + nh ) ( x - a + -1h) 
+ A , ( x - a + 

nh) ( x - a + n- 1 h ) ( x - a + x – 2h) 
+ + + A ( x - a + nh ) [ x - ( a + n - n = 1 h ] ..( 1 ) 

இங்கு P , ( a + rh ) = f { s + rh ) ( r = 0,1 , ... n ) 
சமன்பாடு 1 ல் x = 

எனப் பிரதிசெய்தால் , 
Pa ( a - | - nh ) = f ( a + xh ) = A , 
சமன்பாடு 1 ல் x = a Fn = 1h எனப் பிரதிசெய்தால் , 

Pa (a + n - A1 ) = f ( a + n = 1h ) = A , + A , ( -k } 

hA , = f ( a + sh ) f ( a + n - 1 h) = af ( a + n - Th ) 
P , ( a + n - 2 h ) = f ( a + n - 2 h ) == A , + A1 ( - 2h ) + A. 
( -h) ( - 2h ) . 
24 - As . = f (a + n = 2 h ) +2 f (a + nh ) 

- 2f a + n = 1h ) f ( a + nh ) 


a + 2h 


--- 


- Atif ( a + n - 2h ) 
A.f ( a + n = 2h ) 

2h 


A , 


168 


கணக்கியல் புள்ளியியல் 


இதேபோன்று A 


A f ( a + n - 3 h ) 

31h 


பொதுவாக - A 


- 


Af ( a + H - rh) 

r ! hr 


P. ( x ) = f ( a + n h ) 
Af ( a + w = 1h ) 
h 

( - + mh ) 


+ 


+ 


Af( a + - 2h) 

2H 


... [ x 


x ( x - a + nh ) ( x - a + n - 1h ) + - 
Arf ( a + - 1h ) 
+ 

( x + mil ) 
nl hn 

[ x - ( a + - - 11)] 
+ nh 
* 

= 0 என்று பிரதி செய்ய 
. , ( x ) = f { a + nh ) + uAf ( a + n - 1h) + 
+ ( u + 1 ) 

Arf ( a + n = 2h) 
2 ! 


* 


+ 


14 (4 + 1)... + - 1) 

(u + / - 1) A fa + n- Th) 
+ ... + A f (a) . 4 (u + 1) ... ( 4 + 1 - 1) 


எடுத்துக்காட்டு : 

தேர்வு ஒன்றில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் 
விவரம் பின்வருமாறு : 


மதிப்பெண்கள் 0 - 19 20 - 39 40 - 59 60 - 79 80 - 99 


மாணவர்களின் 
எண்ணிக்கை 


62 


65 


50 


17 


இடைச் செருகல் 


169 


70 - க்கும் குறைவாக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் 
எண்ணிக்கையைக் காண்க . 

மேற்கண்ட 5. ஜதை மதிப்புகளைப் பட்டியலில் அமைத்துக் 
காட்டவும் . 

f ( x) Af ( x ) Af ( x ) Af ( x ) Af ( x ) 


X 


41 


103 


62 


3 


20 - க்குக் கீழ் 
40 -க்குக் கீழ் 
60 - க்குக் கீழ் 
30 - க்குக் கீழ் 
100 - க்குக் கீழ் 


168 


65 


18 


218 


50 


--15 


- 


-18 


235 


17 


-33 


- 


235 


25.5- 12.375+ 1.101 


198 


- a + h 


70- 100 

20 


1.5 . 


h 


-- 


Px ( x ) = f ( a + nh ) + Af ( a + x - 1 h ) 

4 ( u -- 1 ) 
+ 

A1 f ( a - |- R - 2h ) + ... 

2! 
= 235 + ( - 1-5 ) 17 + 

( -- 1-5) ( -15) ( - 33) 

2 ! 
( 15 ( - .5 ) ( 5 ) 

18 
3 ! 1 

= 235 25.5 12.375 + 1.101 198 ( தோராயமாக ) 
லெக்ரான்சு இடைச் செருகல் வாய்பாடு ( Lagrange s Formula 

for Interpolation ) 

(3.y ) , ( 1. y1 ) , ( x , , y ) -... ( xn . y ) என்பன 
x , y- மாறிகளின் ( n + 1 ) ஜதை மதிப்புகளைக் குறிக்கட்டும் . 
* மாறியைச் சார்பிலா மாறியாகவும் , y- மாறியை X- ல் சார்புடையதா 
கவும் கொள்ளவும் . 3 - ன் 36. x1 , 32 , ........ மதிப்புகளுக்குகந்த 
y- ன் மதிப்பை f ( x ) . f ( x-1 ) , 

......... எனக் 

கொள்வோம் . 
இங்கு 30 , 31 ,.............. மதிப்புகள் ஒரே சீரான இடைவெளிகளைப் 
பெற்றிருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு இல்லை . ( n + 1 ) ஜதை 
மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பதால் , சார்பலனை x- மாறியின் + n . 
படி பல்லுறுப்புக் கோவையாகக் கொள்வோம் . 


170 


கணக்கியல் புள்ளியியல் 


f ( x ) = A , ( x - x ; ) ( x - x2 ) ......... { x - x ) 

+ A , ( x - x ) ( x - x , ) 
+ A , ( x - 3. ) ( x - 38 ) .......... 

( x - 3 ) 
An ( x 

X. ) ( x - x ) (3 
மேலே கண்ட சமன்பாட்டில் 3 = x என்றி பிரதி செய்ய 
f ( x ) = A. ( x - 31 ) ( x . x2 ) 


+ 


- 


X 


- 


- 


f ( x . ) 
A. - 

( x . - x ) ( x. - 3 ,)........ ( x . 
x = 31 என்று பிரதி செய்ய 
f ( x ) = A1 ( 31 R ) (x1 

f ( x ) 
A , 

-x ) ( x | x2 ) ..... ( 31 


- 


-- 


- 


- 


( 31 


- 


பொதுவாக , 


AL 


f ( x ) 

3 )........ ( 


(3 - X. ) ( 3 . 


- x - 1 ) 


A.A . , .... ன் மதிப்புகளைச் சமன்பாட்டில் பயன்படுத்தும் 


போது 


n)f ( x . ) 


+ 


+ (* = ** = % ).... (* - * 3/(+ ) 


+ 


if ( x ) = - * ( , - * 

( x -- x ) ( x -- x , ) ....... ( x 
( x 

-x, 
( x - x ) ( x - x ) ( x - x . ) ...... ( x _x. ) 

f ( x . ) 
( x, - x . ) ( x - x ) ( x , - x ) ...... ( xp - x ) 
( x - x ) ( x - X1 ) ...... ( x - x ; -1) 
x . ) ( x . 

) 
இதுவே லெக்ரான்சு இடைச் செருகல் வாய்பாடு ஆகும் . 

சார்பிலா மாறி சீரற்ற பிரிவு இடைவெளிகளைப் பெற்றிருத் . 
தாலும் கொடுக்கப் பட்டுள்ள விவரங்களுக்கு வாய்பாட்டைப் பயன் 
படுத்தலாம் . வாய்பாட்டை வரையறுப்பதில் , இரு மாறிகளில் , 
எதையேனும் சார்பிலா 

மாறியாகக் கொள்ளலாம் . எடுத்துக் 
காட்டாக y மாறியைச் சார்பிலா மாறியாகக் கொண்டு X மாறியை 


இடைச் செருகல் 


171 


ஐச் சார்ந்த சார்பலனாகக் கொண்டு y- ல் படிகளைக் கொண்ட 
பல்லுறுப்புக் கோவைகளால் வரையறுத்தால் , 


- 


P ( y ) - 


( y . 


- 


y . ) 


...... 


+ 


( y - y ) ( y 

} 2 ) .... ( ) 
( y . - y ) ( y . 2 ) 
( y - y ) ( y - 2 ) 

3. ) ( yA y2 ) 
(y - y . ) ( y y1 ) 
. ) ( பா 

y ) 


..... 


y ) 
y . ) 


( y 


31 + 


- 


-- 


- 


. 


In - 1 ) 
y , -1 ) 


( y 


- 


-- 


ஆகும் . 


நியூட்டன் இடைச் செருகல் வாய்பாட்டைப் போல வேறு 
வாய்பாடுகளை அறிவிக்கும் பட்டியல் இங்குத் தேவைப்படுவதில்லை 


எடுத்துக்காட்டு : 
y . , 1 , 3 , y ?, 14 , ys , ys என்பன 

ஒரு கோவையின் 
அடுத்தடுத்த உறுப்புகளாக இருக்குமேயானால் , 

y , = • 05 ( y . + y ) - - 3 ( 1 | - ys ) + - 75 ( y2 + y . ) 
என நிறுவுக . 


- 


( 3 - 1 ) ( 3 - 2) ( 3 - 4 ) ( 3 - 5 ) ( 3 - 6 ).y 
( 0 - 1 ) (0-2) (0 - 4) ( 0 - 5 ) ( -6 ) 
( 3 

( ) 3 
) )6 ) 
+ 

( 1 -- (0) (1-2) ( 1 - 4) ( 1 - 5 ) 1-6, 

(3-0) ( 3 -- 1 ) (3-4, ( 3 - 5 ) ( 3-6 ) y : 
+ 

( 2 - 0 ) (2-1) ^ 2 - 4 ) (2-5 ) 2-6 

3-0 ) ( 3 - 1 ) ( 3 - 2 ) ( 3 - 5 ) ( 3 - 6 ).y , 
+ ( 4 - 0 ) (4- 1 ) ( 4-- 2 ) (4- 5 ) 

(4-6) 
( 3- ( ) ( 3 - 1 ) ( 3 - 2 ) ( 3 - 4 ) ( 3 - 6 ) ys . 
+ 

( 0 – 0) (5 - 1 ) (5 - 2 )( 5- 4 ) ( 5 - 6 ) 

( 3 - 0 ) ( 3 - 1 ) ( 3 - 2 ) ( 3 - 4 ) ( 3 - 5 ] y ; 
+ 

(6-0) (5-1) (6 - 2 ) ( 6 - 4 ) ( 6-5 ) 


2-1-1.- 2.- 3 
2 

-6 


--- 


1172 


கணக்கியல் புள்ளியியல் 


- 


3. 1 2 -3 3.2. 

2 - 3 
1 . - . - .- 4. - SY1 + 2.1-2-3 - Y , 

3.2.1 2 3 
+11.. - .- 2 Y4 


- 


3.2.1. -1, -3 32.1 . - 2 / 
+ 5.4.3-1 - ys 

+.4.2.17 
20 (% + 3s) - 10 , +30 + ( y , + y ) 


= .5 ( y + ys ) - . 3 ( y1 + ys ) +.75 ( y , + y , ) 


வகுத்த வேறுபாடுகள் ( Divided Differences ) 

x ஒரு மார்பிலா மாறியாகவும் , y, x ஐச் சார்ந்த மாறியாகவும் 
இருக்கட்டும் . சார்பலன் y = f ( x) என்று வரையறுக்கப் 
பட்டிருப்பதாகக் கொள்வோம் . சார்பலனின் மதிப்பு , சீரான 
இடை வெளியைக் கொண்ட சார்பின் மாறிக்குக் கொடுக்கப் 
படாமல் இருக்கும் பொழுது நியூட்டன் இடைச் செருகல் சூத்தி 
ரத்தை நாம் கையாள முடியாது . இந்நிலையில் நாம் வகுத்தல் 
வேறுபாடுகளைச் செயற்படுத்தலாம் . y = f ( x ) என்ற சார்பலனைக் 
கருதுவோம் . 


+ 


x = x . , 31 , 32 ,........ என்ற இடத்தில் f ( x )- ன் மதிப்புகள் 
கொடுக்கப்பட்டிருப்பதாகக் கொள்வோம் . இங்குப் பிரிவு இடை 
வெளிகள் , அதாவது 31 30. x2 -31, 3-3-1 முதலியன 
சீராக இருக்க வேண்டும் என்ற நியதி இல்லை . 


f ( x ) • ன் x ) , x , என்ற சார்பில் மாறியின் மதிப்புகளுக்கான 
முதல் நிலை வகுத்த வேறுபாடுகளை 


- f ( xo , x ) = 


f ( x ) - f ( 1 ) 

30 - x1 


என வரையறுக்கிறோம் 


இதேபோன்று f ( x , 3 ) 


f (x ) - f ( x, ) 

X - X , 


f ( x ) ன் மதிப்பு x , . * 1 , x , என்ற இடங்களில் கொடுத்துள்ள 
போது இரண்டாவது நிலை வகுத்த வேறுபாடுகள் , 


இடைச் செருகல் 


173 


என 


f ( xo , x , x, ) = f (xo, 1) - f (x) ,3 ) 


வரையறுக் . 


* 2 


கிறோம் . 


மூன்றாவது நிலை வகுத்த வேறுபாடுகள் 
f ( x ) , x , x ,, x8,) 

f ( x ) , x , x , ) - f ( xy , xg , x ) 

o 
சமன்பாட்டிலிருந்து கொடுக்கப்படுகின்றது . 


என்ற 


பொதுவாக ,f ( x ) - ன் 7 ஆவது நிலை வகுத்த வேறுபாடுகள் 
f ( xay * , v w x ) 

f ( x . , x , ... -X ..- 1 ) - f ( x1 , x,, - •xx ) 

Xo 
என்று வரையறுக்கப் படுகின்றது . 
நியூட்டனின் வகுத்த வேறுபாடு வாய்பாடு 

f ( x ) - f ( x . ) 
f ( x , x . ) = 


x = 0 


( 1 ) 


f ( x ) = f ( x ) + ( x - x ) f ( x , x ) 

f ( x , x ) -f ( x .. 
f ( x , x , x , ) - 


-I . 


எனவே , f ( x , x ) , x ) == f ( x ) , x ; ) + ( x - x ) f ( x,xox. ) 

( 2 ) 
f ( x , xo , x 1 ) = f (xo , 31 , x2 ) 

+ ( x - x , ) f ( x , Xo , 31 , x , ) ( 3 ) 
f ( x, 30 , 31 

-1 ) = f ( xo , 31 xn ) 

+ ( x - x ) f ( x , x . , ... x , - n + 1 ) 
( 2 ) ஆவது சமன்பாட்டிலிருந்து அடுத்தடுத்த சமன்பாடுகளை 
முறையே (x -- x ) ; ( x - xo ) ( x --- x1 ) , ( x - x ) ( x - x ) 
( * - 32 ) , ( x - x ) ( x X ) ... ( x -- x - 1 ) ஆல் பெருக்கி 
( n + 1 ) சமன்பாடுகளையும் கூட்டினால் கிடைப்பது 

f ( x ) == f ( x . ) + ( x -x ) f ( x .; xj ) + ...... 
+ ( x - x ) ( x - x . ) + ... ( x - x ) f ( x , x ) , ...... ...- ). 
+ ( x - x . ) ( x - x ) ...... ( x - x , ) f ( x ) , x ,, ... x ) ; 


1174 


கணக்கியல் புள்ளியியல் 


-- 


இங்கு f ( x ) ஒரு 7 - ம் படிப் பல்லுறுப்புக் கோவை எனக் 
கொண்டால் f ( x ) - ன் n- ம் நிலை வகுத்த வேறுபாடுகள் மாறிலி 
-ஆதலால் , இதன் ( n + 1 ) ஆம் நிலை வகுத்த வேறுபாடுகள் 
பூச்சியமாகும் . எனவே , மேற்குறித்த சமன்பாட்டில் 
f ( xo x1 ..... 

xn ) 

0 
: f ( x ) = f ( x . ) + ( x x ) f ( s ; xy ) 

+ ( x -- x . ) ( x - x ; ) f ( x ., x1 , x , ) + 

( x - x . ) ( x -- x ) ....... ( x - xn ) 
+ ( x - x . ) ( x - x ) ( x - x ) f ( x . x - .x -1 ) 


இதுவே 


நியூட்டனின் 
வாய்பாடு ஆகும் . 


வகுத்த 


வேறுபாடுகளுக்கான 


எடுத்துக்காட்டு : 


a, b , c , d ஐ மாறியாகக்கொண்ட சார்பலன் 


( 1 ) 


என்ற 


* வாறு வரையறுக்கப்பட்டிருந்தால் அச் சார்பலனின் மூன்றாவது 


- 


1 
நிலை வகுத்த வேறுபாடுகள் எனக் காட்டுக . 

abcd 


-தீர்வு : 


1 


1 


( a, b ) = 


4 
a - b 


b = a 
ab (a - b ) 


1 
ab 


-1 


f ( ab )- f ( bc ) 
.f (a, b , c ) = 


1 
ab 


- 


- 


ac 


a - C 


1 
bc 


1 
ab 


= 


- 


- 


ab bc 
ab c 

( a - c 


= {b { a - c ) 
( a - cabec 


1 
abc 


a - c 


if ( a , b , c, d ) 


f ( a b c ) f ( b c d ) 

d 


a 


இடைச் செருகல் 


175 


1 
abc 


1 
b c d 


bc ( d - a ) 
abaca d (a - a ) 


a 


- 


1 
abcd 


எடுத்துக்காட்டு : 


Y 85 


1175, y s55 


1280 , y89.5 


2180, y 40 5 


- 


2420 
என்று 

கொடுக்கப்பட்டிருக்கும்போது y 40 - ன் மதிப்பைக் 
காண்க . 


தீர்வு : 


முதல் நிலை 
வகுத்த 
வேறுபாடு 


2 ஆவது நிலை 3 ஆவது நிலை 
வகுத்த வகுத்த 
வேறுபாடு வேறுபாடு 


y85 


1175 


210 


y s5-5 


1280 


3.33 


225 


--06 


3 


y 89.5 


2180 


240 


2420 


நியூட்டனின் வகுத்த வேறுபாடு வாய்பாடு 
f ( x ) = f ( xo ) + ( x - xo ) f ( xo , 31 ) + 
y40-5 

1175 + ( 40-35 ) 210 + ( 40-35 , ( 40 - 35.5 ) 3.33 . 
+ ( 40-35 ) ( 40--35.5 ) ( 40-39.5 ) ( --06 ) 

1175 + 1050 + 74-925 -675 
2299 : 25. 


- 


எடுத்துக்காட்டு : 
us + 1g x , uy + u , = y. U. + us 

Z , us + us 

t 
எனக் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது 4 - ன் மதிப்பினைக் காண்க . 


- 


- 


176 


கணக்கியல் புள்ளியியல் 


தீர்வு : 
u -ன் 

8 மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பதால் u , x . ல் 
அமைந்த 7.ம் படிப் பல்லுறுப்புக் கோவையாகக் கொள்ளலாம் . 


= 


0 . 


-- 


அதாவது ( E - 1 ) u . 0 . 
us - 8c tr + 8c , & , - Bes us + 8c , 4 - 8c , 4 , 

+ 8c : 42 8crui + us 


-- 


0 . 


us - 8u , + 28w , -- 56 us -- 70u - 56u , + 28 us 

- 8us + W. 


= 


0 .. 


( us + ug ) - 8 ( u1 + - ur ) + 28 ( v2 + 4 ) - 56 ( us + u ) 

+ 70 u = 0 . 


x - 8y - | - 28 Z - 56t + 70u ; = (0 


[ x - 8y - 28 2 - 51 ) 


எடுத்துக்காட்டு : 

C ஒரு மாறிலியாக இருக்கும் பொழுது ! === sin x என்றால் , 
Aum 

CEux எனக் காட்டுக . 


- 


தீர்வு : 


= 


sin x . , 


Aus 


sin ( x + h ) - sin x 


2 sin 


h 

* Cos 


= 


(x + ) 
- 2 in sin ( + = + 1 ) 


இதேபோன்று , 


A*4,= 2 ம் aia (x + = + ) 


இடைச் செருகல் 


177 


= 2 in [( ninx + * ** ++ ) 

- ( sin x + " + " ) ] 
= 2 &in } (2in "cos x + * * " ) 

, ( * ,"") 

51a ( cx + 2,++ ) 
= 

A sin ( x + h ) 


= 4 sing 


sin 


+ x + 


2 


h 
4 sina 

2 


= 


h 
4 sin " sin ( 1 + x + h ) 

2 
-4 sina 
= C sin ( x + h) என்க . 
= C E sin x 
= C Eu .. 


எடுத்துக்காட்டு : 
f ( 32 ) ஐ கீழ்க்காணும் விவரங்களிலிருந்து கணக்கிடுக . 

20 25 

35 
152 --84 

65 

72 


30 


40 


- 


-47 


X 152 


தீர்வு : 
f ( 32) = 

( 32 - 25 ) ( 32- 30 ) ( 32 – 35 ) ( 32 - 40 ) 

( 20 - 25 ) ( 20 - 30) ( 20 - 35 ) ( 20 - 40 ) 
( 32 - 20 ) ( 32 - 30) ( 32 - 35 ) ( 32 - 40) 
( 25 - 20 ) ( 25 - 30) ( 25 - 35 ) ( 25 - 40 ) 

( 32 - 20 ) ( 32 - 25 ) ( 32 - 35 ) ( 32 - 40 ) 
( 30 - 20 ) ( 30 - 25 ) ( 30 - 35 ) ( 30 - 40 ) 


+ 


84 


+ 


X 65 . 


+ 


( 32 - 20 ) ( 32 - 25 ) ( 32 - 30 ) ( 32 - 40 ) 
( 35 - 20 ) ( 35 - 25 ) ( 35 – 30 ) ( 35 - 40 ) 


X 72 


க . பு . - 12 


152 + .- 5 . 10.- 15 ( 84 ) 
178 

கணக்கியல் புள்ளியியல் 
| 32 - 20 ) ( 32 - 25 ) ( 32 - 30 ) ( 32 - 35 ) 
( 40 - 20) ( 40 - 25 ) (40 - 30 ) ( 40 - 35 ) 

X -- 47 

) 
7.2 3 . 8 

12.2 , -3.-- 8 
5 . 10 . 15 . 20 


+ 


11 


12.7 . - 3 . 
+ 

10.5 . 5 . 


8 
1 


65 + 


12.7.2 
15.10.5 . 


8 
5 


.72 


- 


+ 


12.7.2. 3 
20. 15.11.5 


( -47 ) 


3. 40 48 + 12.9024 + 52.3800 + 258048 

+ 1.5792 
96.0712 . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு சார்பற்ற மாறி 3 , 7 , 9 , 10 என்ற 4 மதிப்புகளை ஏற்கும் 
போது ஒரு சார்பின் நேரில் காணப்பட்ட மதிப்புகள் முறையே 
168 , 120 , 72 , 63. சார்பற்ற மாறியின் மதிப்பு 6 ஆக இருக்கும் 
போது , சார்பின் சிறந்த மதிப்பீடு என்ன ? 

( I. A. S. ) 


தீர்வு : 


3 


6 


7 


9 


10 


Y 


168 


? 


120 


72 


63 


3 , 31 


- 


- 


7 , x , = 9 , 


38 


லெக்ராஞ்சின் வாய்பாட்டில் , . 
10 , x = 6 எனப் பிரதியிட்டால் , 

( x - x , ) ( * - x ) ( x - x; ) 
Y, X 

( x - x )( x - x2 ) ( x - xs ) 


y 


+ 


Y , X 


( x , - x ; ) ( x - x , ) ( x - x , ) 
( x , - x ) ( x - x ) ( x -x, ) 


+ 


Y , x 


( x - x . ) ( x - x )x - xs ) 
( x , - x.) ( x, - x ) ( x , - x ) 

( x - xx ) (x- x , ) ( x - x , ) 
( x, - x ,) ( x , - x ) ( x , -x,) . 


1. * ( MS 


இடைச் செருகல் - 


179 


( 6 
168 

7 ) ( 6 - 9) ( 6 - 10 ) 
(3-7 ) (3-9) (3 - 10 ) 

( 6 - 3 ) ( 6 - 9 ) (6- 10 ).. 

1-3 ) ( 7 -- 9 ) ( 7 - 10 ) . 


+ 12006 


+ 72 


( 6 - 3 ) ( 6 - 7 ) ( 6 - 10 ) 
( 9 + 3 )( 9 - 7) ( 9 

- 10 ) 
( 6 - 3 ) ( 6 - 7 ) ( 6- 9 ) 
+ 73 

( 10 - 3 ) ( 10 - 7 ) ( 10 -9) 
-1 x - 3 x - 4 | 

3x - 3x - 4 

4 . 
6X 

4 x -2 x - 3 


Y = 168 


7 + 120 


3X 


- 


-1 
2X 


+ 72 


4 
4 


3 x -1x - 3 
63 X 

7x3x1. 


6X 


- 


147. 


எனவே , சார்பற்ற மாறியின் மதிப்பு 6 ஆக இருக்கும்போது , 
சார்பின் மதிப்பீடு 147 ஆகும் . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு சோப்புத் தொழிற்சாலையில் 460 ஊழியர்களுக்குக் 
கொடுக்கப்படும் வார ஊழியங்களின் விவரம் வருமாறு : 


ரூபாய் 


ஊழியர்கள் 

212 


40- க்கு 


மேற்படாத 


45. " 


. 


. 


50 


296 
368 
429 


55 


. 


60 - 


460 


65 


21 


481 


> 


70 13 


490 
492 


75 - 


நியூட்டன் முறையைப் பின்பற்றி 42 ரூபாய்க்கு அதிகமாக 
ஆனால் , 45 ரூபாய்க்கு மேற்படாத தொழிலாளர்களின் 
எண்ணிக்கையை இடைச் செருகல் மூலம் காண்க . 


180 


ஊதியம்(கொடுக்கப் 

ஊழியர்கள் பட்டுள்ளவரம்பிற்கு 

மேற்படாத) 


Af(x)Af(x)|Aif(x)|A*f(x)|A f(x)A•f(x)/4 f(x) 


40 


212 


84 


45 


296 


-12 


72 


1 


50 


368 


-11 


--20 


61 


-19 


59 


55 


429 


-30 


39 


- 


-120 


31 


+20 


210 


60 


460 


-10 


--22 


+90 


21 


-2 


29 


65 


481 


-12 


7 


9 


5 


70 


490 


2 


கணக்கியல் புள்ளியியல் 


75 


492 


இடைச் செருகல் 


181 


! 


. 


42 . 


40 


2 
5 


( -1 ) 
u . + * / + 

Au + 


x ( x - 1) ( - 2 ) 

31 


2! 


+ 


x ( x - 1) ( x - 2 ) ( x - 3 ) 

-- 
4! 
x ( x - 1 ) ( x - 2 ) ( x - 3 ) ( x - 4 ) 


+ ( 


-- 


+ 


x ( x - 1 ) ( x - 2 ) ( x - 3 ) ( x - 4 } * -5 ) 

6 ! 


X ( x - 1 ) ( x - 2 ) ( x -3) ( x - 4 ) ( x 5 ) ( x - 6 ) 
+ 


A 


- ( x ( 
= 212 + 0.4 x 84 + ° 4 , ; - 1) (-12 ) 

+ ) 
+ 4 ( 4-14-2)(5-11 -20 ) 


+ 


X 1 


4 ( 4-1) ( 4-2) ( 4 -3) ( 4-4 ) 59 


+ 


51 


. 


+ 4 ( 4-1)( 4-1) ( 3) 

( 4-4 ) (41-5) ( -120 ) 
-4 ( -4-1) (-4_21( 4-3)( 4-4)("4-5)( 4-9) 210 


+ 


7 ! 


- 


212 + 33.6 + 1.44 + 0-06 + 0.83 + 1.83 + 1.77 

+ 2.75+ 3• 85 


256.30 


- 


= 256 . 


எனவே , ரூ . 42 - க்கு மேற்படாமல் ஊதியம் வாங்குவோரின் 
எண்ணிக்கை 256 . 


-- 


கணக்கியல் புள்ளியியல் 


ஆனால், ரூ 45 - க்கு மேற்படாமல் ஊதியம் வாங்குவோரின் 
எண்ணிக்கை 296 . 


எனவே ரூ 52 - க்கும் மேல் ரூ 42 - க்கும் இடையே ஊதியம் 
பெறுவோரின் எண்ணிக்கை . 


296 


156 = 40 . 


எடுத்துக்காட்டு : 

( i ) ux = x " என இருந்தால் [ x , y , z ] = x - + y + z எனவும் , 


1 


என இருந்தால் ( x , y, z , ) 


- 


1 
xyz 


எனவும் 


காட்டுக . 


தீர்வு : 

(1 ) ur 


. ( x , y ) = 


M 


-- 

1. 


= x + xy + y 


* ( 4, ) , 2 ) = C ) = 1,2) 


[ [ x " + xy + y ) - ( vt -F yz - + z ) ) 


- 


* , [ ( x - 2 ) (x + y +2 ] ] 


= x + y + z . 


1 


( li ) . 


( x , y ) 


1 
xy 


( 4 , 
* ( 43-2 ) - (3 2 - 1320 - = [ - + ) 


xyz 


-- 


இடைச் செருகல் 


183 


எடுத்துக்காட்டு : 
uz = 15 , us 

= 287 இதிலிருந்து -ன் 
மதிப்பையும் பாத-ன் மதிப்பையும் காண்க . 


72 , us 


103 , 110 


- 


தீர்வு : 

வேறுபாடுகளின் பட்டியலிலிருந்து 


2 . 


15 


57 


- 


19 


3 


5 


72 


12 
3 


== 


4 


- 


31 
1 


31 


15 


1-11 


6 


103 


|| 


3. 


5 


184 
4 


46 


10 


287 


: 4 , = 15 + ( x - 2 ) . 19 + ( x - 2 ) ( x - 5 ) .3 


= 3x2 


--- 


2 * + 7 


u 


15+ ( 15 - 2) .19 + ( 15 - 2 ) ( 15 - 5 ) .3 


= 


652 . 


15 + 13 X 19 + 13 X 10 X 3 


- 


-- 


எடுத்துக்காட்டு 
urs = 21.3 , 

37.8 , ne 

42-7 , ur = 50-1 , 
uy : = 51-6 , என்று கொடுக்கப்பட்டுள்ளது . இதிலிருந்து 4 - ன் 
மதிப்பைக் காண்க . 


1.5 


4.2 


5 


6 


7-5 


8 


t : 21.3 


37.8 


42.7 


50-1 51-6 


தீர்வு : 
லெக்ராஞ்சின் வாய்பாட்டைப் பயன்படுத்தி 

( 5- 4-2 ) { 5- 6 ) (5-7.5 ) 5- 8 ) 
(1.5 - 4-2) (1-5-6) (1,5 - 7.5 , (1-5-8) 


( 21.3 


184 


கணக்கியல் புள்ளியியல் 


(5-1-5 ) (5 - 6) (5-7-5 ) (5 - F ) 
+ 

( 4-2-15 ) (4-2 - 6 ) (4-2-7-5 ) (4-2-8) 


( 37 • 8 ) 


+ 


(5-1-5 ) (5 - 4.2 ) (5-7.5 ) (5- 8) 
( 6-1-5) ( 6 - 4-2) (6-7-5 )(6-8 ) 


[ 42-7 ) 


15-1-5 ) (5- 4-2 ) ( 5-7-6 ) ( 5- 8 ) 

50-1 
+ (7.5 - 15) ( 7-5 - 4-2) ( 7-5 - 6) (7.5 - 8) 

( 5 - 1.5) (5 - 4-2) ( 5 - 7.5 ) (5- 6 ) 
+ 

(51-6) 
( 8-1-5 ) ( 8 - 4-2) (8-15) ( 8 - 6 ) 


• 2698 + 16.29 + 369 - 28 • 3 + 14.62 


= 39.2402 ) 


எடுத்துக்காட்டு : 

கீழ்க்கண்ட அட்டவணையில் இருந்து விடுபட்ட உறுப்பினைக் 
காண்க 


வருடம் : 


1950 


1955 


1960 


1965 


1970 


துணியின் விற்பனை 
கஜ கணக்கில் 
( லட்சத்தில் ) 


250 


285 


324 


444 


[ வேறுபாட்டு அட்டவணையை அடுத்த பக்கத்திற் காண்க . ) 

4 ஆவது வேறுபாடு மாறிலியாதலால் , மூன்றாவது படி 
பல்லுறுப்புக் கோவையாக இருக்கும் . 


ஃ Af( x ) = 0 


ஃ 1522 - 4 f ( 1965 ) = 0 . 

4f (1965 ) = 1522 . 
f ( 1965) . = 380-5 
1965 ஆம் ஆண்டு விற்பனை 380.5 இலட்சங்கள் . 


தீர்வு 
: 


வேறுபாட்டுஅட்டவணை! 


af(x)| 


Af(x) 


A f(n) 


1950 


150 


35 


1955 


00 


f(1965)-379 


1522-4f(1965) 


285 


43 


1960 


328 


f(1965)-371 


f(1965)-328 


1143-3f(1965) 


1965 


f(1965) 


772-f(1965) 


444-f(1965) 


1970 


444 


186 


கணக்கியல் புள்ளியியல் 


எடுத்துக்காட்டு : 
லெக்ராஞ்சின் சூத்திரத்தைப் 

சூத்திரத்தைப் பயன்படுத்தி , கீழ்க்கண்ட . 
அட்டவணையிலிருந்து ! 

= 120 , us 

63. 
எனும் போது us , ug- ன் மதிப்புகளைக் காண் . 


168 , 11 


- 


72 , 10 


- 


- 


-- 


தீர்வு : 


3 


7 


9 


10 . 


us 


168 


120 


72 


= 


63 . 


லெக்ராஞ்சின் சூத்திரத்தின் படி 

( x - x , ) ( x - x , ) ... ... ( x - * ) 
us = 

xf ( x . ) 
( x , - x . ) ( x , - x, ).......( x , -- x .) 


-- 


+ 


...... ( x 


( x - x . ) ( x X1 ) 

1 ) 

x f ( x . ) 
( x - x ) ( x - x ; } ...... (x -3, -1 ) 


- 


( 6-7 ) ( 6-9 (6-10 ) 
( 3-7 ) ( 3-9) (3-10 ) 


168 + 


(6-3 ) (6-8 )(6-10 ) 

1200 
( 7-3) (7-9) (7-10 ) 


( 6-3) (6-1 ) (6-10 } 72 
( 9-3) (9-7) (9-10 ) 

( 6-3 ) (6-7 ) ( 6-9 ) 
+ 

( 63 ) 
( 10-3) ( 10 - 7 ) 10-9 ) 


12. + 180 - 72 + 27 = 147 


. 


us 


- 


147 . 


us 


-- 


[ 8-7,18-9 ) (8-10 ) 

168 
( 3-7) (3-9) ( 3-10) 
(8-3 ) (8-9) ( 8-10 ) 

( 120 ) 
( 7 3 ] [7-9) (7-10 ) 


+ 


(8-3 ) 18-7 ) ( 8-10 ) 
( 9-3 ) ( 9-1) (9-10 ) 

(72 ) 

(8-3 (8-1) (8-9) 
+ 

( 10 3 ) ( 10-1) ( 10.9 


( 63 ) 


- 12 +50+ 60 


us 


15 = 


63 . 


து 


187 


இடைச் செருகல் 


எடுத்துக்காட்டு : 

பின்வரும் அட்டவணையிலிருந்து விடுபட்ட உறுப்புகளைக்.. 
கண்டுபிடி . 

2 10 12 15 23 


y : 15.7 


14.2 


13-5 130 


- 


தீர்வு ! 
லெக்ரான்ஜின் வாய்பாட்டைப் பயன்படுத்தி , 

( 12-10 ) (12-15 , ( 12-23 ) 
f ( 12 ) 

( 15.7 ) 
( 2-10 ) ( 2-15 ) ( 2 23 

( 12 2 ( 12-15 ) ( 12 -23 ) 
+ 

( 14-3 } 
( 10-2 ) ( 10-15 ) ( 10 - 23 ) 
( 12 - 2 ) ( 12 - 10) ( 12 - 23 ) 
+ 

13.5 ) 
( 15-10 ) ( 15.2) ( 15-23 ) 

{12-2)(12-19 ) 12-15 )(13) 

21.13.18 


5 


172-7 471-9 

+ 
364 52 

+ 


148.5 

26 


14 


- 


• 36 = 13.93 . 


• 51 +9.1+ 5-7 


- y12 


13.93 


- 


பயிற்சி 


கீழ்க்கண்ட விவரங்களிலிருந்து 22 வயதில் எதிர்பார்க்கும் 
ஆயுளைக் காண்க . இதற்கான வாய்பாட்டைப் பயன்படுத்தும் 

மேற்கொள்ளவேண்டிய தற்கோள்களை விவரமாகக் 
கூறுக. 


போது 


10 


15 


வயது 


20 


25 


30 


35 . 


) 


34.4 


32.2 


29.1 


26-0 


எதிர்பார்க்கும் 

ஆயுள் 
( ஆண்டில் ) 


23.1 


20.4 


22 


( I.A.S. 1965 ) 
இருக்கும் போது எதிர்பார்க்கும் 

ஆயுள் 27-85 ஆண்டுகள் . ) 


( விடை : 


வயதாக 


188 


கணக்கியல் புள்ளியியல் 


( 2 ) இரு இடங்களுக்கு இடையே பயணம் செய்யும் நபர் 
களின் எண்ணிக்கையும் , அதற்குரிய கட்டணமும் கீழே தரப் 
பட்டுள்ளன : 


கட்டணம் ( பைசாவில் ) : 


5 


6 


7 


10 11 12 


எண்ணிக்கை ( ஆயிரத்தில் ) : 


30 


40 


30 


30 20 20 


8 பைசா என கட்டணம் இருக்கும் போது , பயணம் செய் 
வோரின் எண்ணிக்கையை மதிப்பிடுக . வரைபடத்தின் மூலமும் 
மதிப்பைக் காண்க . 


தகரத்தின் 


மக்கள் 


( 3 ) கீழ்க்கண்ட பட்டியல் 
தொகையைத் தருகிறது : 


ஆண்டுகள் 


1911 


1921 


1931 


1941 


1951 


மக்கள் தொகை 
( 1000 - த்தில் ) 


115 


125 


140 


170 


225 


வரைபடத்தின் உதவியால் 1924 ஆம் ஆண்டுக்குரிய மக்கள் 
தொகையை மதிப்பிடுக . 
( விடை : 1924 - ல் மதிப்பிடப் பட்ட மக்கள் தொகை 130 

ஆயிரங்கள் . ) 


( 4 ) கீழே கொடுக்கப்பட்டுள்ள log Y- ன் மதிப்புகளில் 
இருந்து log 557-4 - ன் மதிப்பைக் காண்க . 

X 555 556 357 558 


log x 


2.7404 


2.7482 


2-7559 


2.7634 


( விடை : 2-75891 


( 5 ) இடைச் செருகல் மூலம் , 1950 - க்குரிய குறியீட்டு 
எண்ணைக் காண்க . 


ஆண்டு : 


1948 


1949 


19511 


1952 


குறியீட்டெண் : 100 107 157 212 

( சென்னை B. Com : , AP 1961 ] [ விடை : 124 ] 


இடைச் செருகல் 


189 : 7 


உடைய 


(( 6 ) கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து , 30 
வயதுக்குக் 

நபர்களின் எண்ணிக்கையை ... 
லெக்ராஞ்சின் வாய்பாட்டைப் பயன்படுத்தி இடைச் செருகல் 
மூலம் கணக்கிடுக . 
நபர்களின் எண்ணிக்கை 193.5 : 880 933 1636 221 8301 

( சென்னை B. Com . 1965 ] 


வயது 


( 7 ) 35 ஆண்டுகளுக்கு கீழே உள்ள குற்றவாளிகளின் சத .. 
வீதத்தைக் காண்க 

குற்றவாளிகளின் சதவீத , எண்ணிக்கை.. 
25 ஆண்டுகளுக்கு கீழ் 

52.0 
30 

67.3 
40 

84.1 
50 

94.4 
( விடை : 77-4 % ] 


3 , 


13 


( 8 ) முதல் பன்னிரண்டு மாதங்களில் குழந்தைகளின் இயல் 
பான எடையைக் கீழேயுள்ள பட்டியல் தருகிறது : 


0 


2 


5 8 


10 


வயது ( மாதங்களில் ) 


12 


7 , 10- 15 


16 


எடை ( பவுண்டு ) 


18 


21 


7 மாதக் குழந்தையின் எடையைக் காண்க . 

( விடை : 15 • 7 பவுண்டு) 


( 9 ) கீழ்க்கண்ட பட்டியலிலிருந்து விடுபட்ட உறுப்பைக் 
காண்க . 


X 


1 . 2 


3 


4 


Y 1 3 9 


81 [ I. A. S. 1952 ] [ விடை = 31 ] 





( 10 ) இடைச் செருகலின் வாய்பாடுகளில் ஏதேனும் ஒன்றைப் 
பயன்படுத்தி , sin 52 °-ன் மதிப்பைக் கீழேயுள்ள விவரங்களைப் 
பயன்படுத்திக் காண்க . 

sin 45 ° 0-70 711 Sin 550 08192 


- 


- 


sin 50° 


= 0-76601 


sin 600 


0-8660 
( விடை 0.7880] 


190 


கணக்கியல் புள்ளியியல் 


( 11 ) கீழ்க்கண்ட பட்டியலிலிருந்து , சார்பின் அமைப்பு f ( x) 
ஐக் காண்க 

0 1 2 5 
f ( x ) : 2 3 12 147 [ விடை f ( x) X + Y 

- X + 2 ] 


( 12 ) பின்வரும் விவரங்களைக் 

கொண்டு 

1960 ஆம் 
ஆண்டிற்கான விற்பனையைக் கணக்கிடுக . 
ஆண்டு : 

1957 1958 1959 1961 1962 
நடந்த விற்பனை : 150 235 368 525 

780 
( செ . ப . க . B. Com , 1964 ) 

( விடை : 450 ] 


( 13 ) கீழ்க்கண்ட விவரங்களிலிருந்து , ரூ 20 - லிருந்து ரூ . 
" 25 - க்குள் உள்ள வருவாய்க் குழுக்குள் ( income group ) 
அடங்குபவர்களின் எண்ணிக்கையைக் கணக்கிடுக . 


வருவாய் : 


ரூ . 10 - க்குக் ரூ .20 -க்குக் ரூ . 30 க்குக் ரூ , 40 - க்குக் ரூ . 50 - க்குக் 
கீழே கீழே கீழே 

கீழே 

கீழே 
45 

115 210 325 


ஆட்களின் 
எண்ணிக்கை 


} 20 


( விடை : 31 ) . 


( 14) கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணை 

1. A. S. 
தேர்விற்குச் சென்ற போட்டியாளர்களின் மதிப்பெண்களின் 
விவரத்தைத் தருகிறது . 60 % -க்கு மேல் வாங்கிய போட்டியாளர் 
எண்ணிக்கையைக் கண்டுபிடிக்கவும் 


போட்டியாளர்களின் 
எண்ணிக்கை . 


மதிப் பெண்கள் 

200 - க்கு 
50- க்கு மேல் 

72 
90 
110 
1140 


130 


126 


80 


36 


14 [ விடை : 24 ) 


1. 


5. கூறுகளின் கொள்கைகள் 

- பெருங் கூறுகள் 
(( Sampling Theories ) 


பெரும்பாலான புள்ளியியல் ஆராய்ச்சிகளில் முழுமைத் 
தொகுதியில் ( Population ) உள்ள எல்லா இராசிகளையும் ஆராய் 
வதற்குப்பதிலாக ஒரு கூறினைத் ( Sample ) தேர்ந்தெடுத்து , அதனை 
ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவது வழக்கில் உள்ளது . அன்றாட 
வாழ்க்கையிலேயே நாம் 

கொள்கையினை 

நம்மை 
அறியாமலேயே கடைப்பிடித்து வருகிறோம் . 


எடுத்துக்காட்டு : 

( 1 ) ஒரு கடையில் அரிசி வாங்கும் போது , ஒரு கை நிறைய 
அரிசி எடுத்துப்பார்த்து அதன் தன்மையை ஆராய்ந்து 
அதிலிருந்து மூட்டை முழுவதிலுமுள்ள அரிசியின் தன்மையைப் 
பற்றிய முடிவுக்கு வருகிறோம் , 


இதுபோன்றே , 

( 2 ) 100 மாம்பழங்கள் நிறைந்த ஒரு கூடையை வாங்கும் 
போது அதில் ஏதேனும் ஒரு பழத்தைச் சுவை பார்த்து அக் கூடை 
மாம்பழங்களுக்கும் அதே சுவைதான் இருக்கும் என்ற முடிவுக்கு 
வருகிறோம் . கூடையில் உள்ள ஒவ்வொரு மாம்பழத்தையும் 
நறுக்கிச் 

சுவைத்துப் பார்த்தால் இறுதியில் கூடையில் 
மாம்பழமே இராது . 


( 3 ) தொழிற்சாலையில் உற்பத்தியான மின் விளக்குகள் 
எரியக்கூடிய நேரத்தினைக் கணக்கிட ஒரு சில விளக்குகளை 
மட்டும் எரியவிட்டுப் பார்க்கமுடியுமே தவிர , எல்லா விளக்கு 
களையும் எரிய விட்டு முடிவிற்கு வருதல் இயலாது . 


192 


கணக்கியல் புள்ளியியல் 


இதுபோன்றே , 
( 4 ) ஒரு மனிதரின் உடலின் 

தன்மையைப்பற்றி 
ஆராயும்போது 

செய்யப்படும் இரத்தப் பரிசோதனைக்கு, 
அவர் உடலில் உள்ள சில துளி இரத்தமே போதுமானது . அம் 
முடிவில் திருப்தி அடையாமல் மேலும் மேலும் உடலிலிருந்து 
இரத்தம் எடுத்து 

முழுமைக் கணிப்பு முறையில் ஆராய 
முற்பட்டால் அம் மனிதரின் உயிர் என்னாவது ? 

எனவே , ஒரே தன்மையுள்ள பல பொருள்களின் இயல்பினை 
அறியவேண்டிவரும்போது அவை அனைத்தையும் ஒன்றாக . 
எடுத்துக்கொள்ளாமல் அனைத்திற்கும் மாதிரியாக சிறு பகுதி 
ஒன்றை எடுத்து ஆராயலாம் . புள்ளி விவரங்களை விரைவில் , 
திருத்தமாக , மலிவான முறையில் பெறுவதற்குக் கூறு முறை 
( sampling) ஒரு பயனுள்ள கருவி ஆகும் . 
முழுலமத் தொகுதி 
புள்ளியியலில் , முழுமைத் தொகுதி என்பது மனிதர்கள் 

தொகுதியை மட்டும் குறிப்பிடுவதல்ல . இஃது 
ஏதேனும் ஒரு பொதுத் தன்மையுள்ள பல்வேறு நபர்கள் அல்லது 
பொருள்கள் அல்லது பண்புகள் இவற்றின் பெரும் தொகுதியே . 
முழுமைத்தொகுதியின் உறுப்பாக ஒரு தனிப்பட்ட நபர் அல்லது 
நபர்களின் தொகுதி அல்லது பண்புகள் கருதப்படுகின்றன . 
எடுத்துக்காட்டு : 


அடங்கிய 


முழுமைத் 
தொகுதி 


சிறு அங்கம் 
( Elementary unit ) 


பொதுப் பண்புகள் 


( 1 ) 


தில் 


| 
ஒரு நகரத் ஒவ்வொரு வீடும் அறைகளின் எண்ணிக்கை , 
உள்ள 

நபர்களின் எண்ணிக்கை , 
வீடுகள் 

சுவர்களில் தீட்டப்பட்ட 
நிறங்கள் , பரப்பளவு 
முதலியன . 


ஆயுட் 


கும் 


( 2 ) மின் விளக்கு ஒவ்வொரு விளக் விளக்குகளின் 
கள் 

காலம் , 

எரியக் In que 
திறன் , ஒளியின் தன்மை , 
பழுதுள்ள விளக்குகளின் 

எண்ணிக்கை முதலியன . 
( 3 ) ஒரு கல்லூரி ஒவ்வொரு மாண அறிவுக் கூர்மை , நிறை , 
மாணவர்கள் வரும் 

உயரம் , தேர்வில் பெற்ற 
மதிப்பெண் , மாதாந்திரச் 
செலவு முதலியன . 


1 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


193 


முழுமைத் தொகுதியின் வகைகள் 

முழுமைத் தொகுதிகள் வரையுற்றதாகவோ , வரையற்ற 
தாகவோ , உண்மையானதாகவோ அல்லது கற்பனையான 
தாகவோ இருக்கலாம் . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு கல்லூரியில் உள்ள மாணவர்கள் , ஒரு தோட்டத்தில் 
உள்ள செடிகள் , ஒரு தெருவில் உள்ள வீடுகளின் எண்ணிக்கை 
என்பவை வரையுற்ற முழுமைத் தொகுதிகள் . ஏனெனில் , 
இவற்றில் உள்ள தனித்தனி உறுப்புகளின் எண்ணிக்கை 
முடிவுற்றதாக இருக்கும் . 


இதற்கு மாறாக , ஒரு குறிப்பிட்ட வினாடியில் உலகின் பலபகுதி 
களில் உள்ள வெப்ப நிலை , ஒரு பெரும் காட்டில் உள்ள மரங்களின் 
இலைகளின் எண்ணிக்கை , சூழ்நிலையில் வெவ்வேறு புள்ளிகளில் 
காணப்படும் அழுத்தங்கள் போன்றவை முடிவற்ற எண்ணிக்கை 
உறுப்புகளைக் 

கொண்டதால் , இவை வரையற்ற 
முழுமைத் தொகுதிகளாகும் . ஒரு முழுமைத் தொகுதியின் 
கணிப்புகள் உண்மையிலேயே நிகழக்கூடிய அல்லது நேரில் 
காணக்கூடியவையாய் இருந்தால் அது மெய்யான முழுமைத் 
தொகுதி ( Real population ) ஆகும் . 


உடைய 


எடுத்துக்காட்டு : 

ஒரு குறிப்பிட்ட நாளில் மெரீனா கடற்கரைக்கு வரும் கார் 
களின் எண்ணிக்கை. 


ஒரு புள்ளியியல் அறிஞர் , சில கொள்கைகளை விளக்குவதற் 
காக , உண்மையிலேயே நிகழாமல் தாளிலே மட்டும் குறித்துக் 
கொள்ளத்தக்க சில எடுத்துக்காட்டுகளைப் போன்று , கற்பனையில் 
நிகழக்கூடிய அல்லது காணக்கூடிய கணிப்புகளின் தொகுதியே 
கற்பனை முழுமைத்தொகுதி ( Hypothetical population ) ஆகும் . 

( எ -டு ) ஒரு பகடையை 7000 முறை வீசும்போது கிடைக்கக் 
கூடிய விளைவுகளின் பெரும் தொகுதி . 


முழுமைத் தொகுதியின் பண்பளவைகள் : ஒரு முழுமைத் 
தொகுதியின் தனி அங்கங்களின் தன்மைகளைக் குறிக்கும் மதிப்பு 
களின் எந்தச் சார்பையும் முழுமைத் தொகுதியின் பண்பளவை 
( parameter ) என்கிறோம் ( எ - டு ) கூட்டுச்சராசரி , திட்ட விலக்கம் 
கால்மக் கோட்டளவை முதலியன . 

க . பு . - 13 


194 


கணக்கியல் புள்ளியியல் 


முழுமைத் தொகுதியிலிருந்து அதன் ஒரு குறிப்பிட்ட தன்மை 
யினைப் பற்றிய முடிவுக்கு வருவதற்குச் சில விதிகள் அல்லது 
திட்டங்களோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறு பகுதியே கூருகும் . 
இது முழுமைத் தொகுதியின் உண்மையான பிரதிநிதியாக 
கருதப்படுகிறது . 
முழுக்கணிப்பு முறையும் , கூறெடுத்தல் முறையும் ( Census Method 

and Sampling Method ) 

முழுக்கணிப்பு முறையில் முழுமைத் தொகுதியில் உள்ள 
ஒவ்வோர் உறுப்பையும் ஆராய்கிறோம் . 


எடுத்துக் காட்டு : 
( 1 ) 10 ஆண்டுகட்கு 

ஒரு 

முறை நடக்கும் மக்கள் 
கணிப்பு . இம் முறையில் நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடி 
மகனையும் கணக்கில் எடுத்துக் கொண்டு அவனது தொழில் , கல்வி 
நிலை , வருவாய் , குடும்பத்தின் அளவு போன்ற பல்வேறு பண்பு 
களை ஆராய்ந்து முடிவுக்கு வருகிறோம் . 
( 2 ) ஒரு கல்லூரியில் மாணவர்களைச் 

சேர்க்கும்போது 
மருத்துவர் ஒவ்வொரு மாணவரது உயரம் , நிறை , உடல் நலம் 
பற்றி ஆராய்கிறோம் . 
முழுமைத் தொகுதியின் 

ஒரு பகுதியை மட்டும் எடுத்து 
அதிலுள்ள உறுப்புகளை மட்டும் ஆராய்ந்து அதன் 

அதன் மூலம் , 
முழுமைத்தொகுதியின் பண்புகளை 

அறிய முயலும் முறை 
கூறெடுத்தல் முறை ( Sampling method ) எனப்படும் . 


முழுக்கணிப்பு முறையில் விவரங்களைச் சேகரிக்க நீண்ட 
நாள்களாகும் . ஆய்வாளர்கள் எண்ணிக்கையும் 

அதிகம் . 
சில வேளைகளில் முழுக்கணிப்பு முறையில் விவரங்களைச் 
சேகரிப்பதற்கு மாதக் கணக்கில் ஆகிவிடுகிறது . நாள் சென்று 
கிடைக்கும் முடிவு பயன் அற்றதாகிவிடலாம் . சில சூழ்நிலைகளில் 
கூறெடுத்தல் முறை ஒன்றைத்தான் பின்பற்றவேண்டி இருக்கும் . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு பாத்திரத்தில் உள்ள அரிசி வெந்துவிட்டதா என்று 
பார்ப்பதற்கு ஒவ்வொரு சோறாக நசுக்கிப் பார்த்தால் , கடைசியில் , 
சாப்பிட சோற்றுக்குப் பதில் கஞ்சிதான் மிஞ்சும் . 

எனவே , 
இத்தகைய அழிவுச் சோதனைகளில் கூறெடுத்தல் முறை ஒன்றே 
ஏற்றதாகும் . 

நாம் எடுக்கும் கூறு எவ்வளவுக்கெவ்வளவு 
முழுமைத்தொகுதியை 

ஒத்துள்ளதோ , அவ்வளவுக்கவ்வளவு 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


195 


அதன் முடிவுகளும் பயன் தரும் . குறிப்பாக , சிறந்ததொரு 
கூறினை ஒரு சிறிய புகைப்படமாகக் கொண்டால் , அதில் பெரிய 
தாக உள்ள முழுமைத்தொகுதியின் ஒவ்வொரு பண்பும் அதே 
விகிதத்தில் பிரதிபலிக்கப்பட்டுக் காணப்படும் . 


கூறு முறையின் நன்மைகள் 

கூறு முறையில் விவரங்களைச் சேகரிப்பதில் கீழ்க்கண்ட 
நன்மைகள் ஏற்படுகின்றன : 


( 1 ) குறைந்த செலவு : கூறில் உள்ள உறுப்புகளின் 
எண்ணிக்கை முழுமைத்தொகுதியில் உள்ள உறுப்புகளின் 
எண்ணிக்கையைவிடக் குறைவாக உள்ளதால் , அவற்றைப் 
பற்றிய விவரங்களை ஆராய்வதற்கான செலவு குறைகிறது . 


( 2 ) சிறந்த முடிவுகள் : விவரங்களைச் சேகரிப்போருக்குத் 
தரும் பயிற்சி , அளவுகளில் ஏற்படும் பிழைகள் , விவரங்களை 
ஆராய்வதில் ஏற்படும் குறைகள் , விளக்கங்களில் போதிய தெளிவு 
இல்லாமலிருத்தல் போன்ற குறைகளைப் பெருமளவு நீக்கிவிட்டு 
நல்ல தேர்ச்சிபெற்ற ஒருசில ஆய்வாளர்கள் பொறுப்பில் , கூறு 
முறையில் விவரங்களைச் சேகரிக்கவிட்டால் 

அவை சிறந்த 
பலன்களைத் தரும் . 


( 3 ) கூறெடுத்தல் முறையில் ஆய்விற்காகச் செலவிடும் 
காலம் குறைகிறது ; முழுமைத் தொகுதியில் ஒரு பகுதியை 
மட்டும் ஆராய்வதால் கூறு முறையில் விவரங்கள் மிக விரைவில் 
கிடைக்கின்றன . 


( 4 ) முடிவுகள் பல சூழ்நிலைகளுக்கும் ஒத்ததாய் இருக்கும் 
பல்வேறு கோணங்களில் ஆராய , ஆய்வாளர்கள் மிகச் சிறந்த 
தேர்ச்சி பெற்றவர்களாயும் , கூறு முறைக்கேற்ற தனிப்பட்ட 
கருவிகளை உடையவராய் இருத்தலே இதன் காரணமாகும் . 


( 5 ) கூறு முறை ஒன்றைத்தான் பின்பற்றக் கூடிய சூழ்நிலை : 
ஒரு பகடை அல்லது நாணயத்தை வீசும் சோதனைகளில் கற்பனை 
முழுமைத் தொகுதியில் உள்ள எல்லா வீச்சுகளையும் நம்மால் 
செய்துபார்க்க முடியாது . எனவே , ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை 
யுடைய சோதனைகளில் நாணயத்தை அல்லது பகடையை வீசி , 
அதிலிருந்து முறையே தலைகளின் எண்ணிக்கையையோ , அல்லது 
ஒற்றைப்படை எண் கிடைப்பதையோ நாம் ஆராய்கிறோம் . 


196 


கணக்கியல் புள்ளியியல் 


( 6 ) முடிவுகளின் நுட்ப அளவு : நன்கு திட்டமிடப்பட்டு 
மேற்கொள்ளும் கூறு முறையில் கூறின் முடிவுகளில் காணப்படும் 
பிழையின் மதிப்பீட்டையும் , நுட்ப அளவின் தன்மையினையும் 
முன்பே தீர்மானித்துவிடலாம் . 


கூறுகளின் வகைகள் 

( 1 ) சமவாய்ப்புக் கூறு ( Random Sample ) : முழுமைத் 
தொகுதியில் உள்ள ஒவ்வோர் உறுப்புக்கும் தேர்ந்தெடுக்கப் 
படுவதற்குரிய வாய்ப்பு முழுமைத் தொகுதியில் உள்ள மற்ற எந்த 
உறுப்புக்கும் உள்ளதுபோல் 

இருந்தால் , அது 
சமவாய்ப்புக் கூறு எனப்படுகிறது . 


சமமாக 


( 2 ) சாதாரண சமவாய்ப்புக் கூறு (Simple Random Sample ) : 
கூறில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் தேர்ந்தெடுக்கப் 
படுவதற்குரிய வாய்ப்பு ஒரே மதிப்புடையதாக இருக்க வேண்டும் . 
இதற்கு முழுமை தொகுதி முடிவற்றதாகவோ அல்லது மிகப் 
பெரும் எண்ணிக்கை உடைய உறுப்புகளைக் கொண்டதாகவோ 
இருக்க வேண்டும் . 


. 


எடுத்துக்காட்டு : 
ஒரு வகுப்பில் 4 மாணவர்கள் இருந்தால் ஒரு மாணவரைச் 

1 
சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு 

4 
தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவரை மறுபடியும் குழுவில் சேர்க்காது 
இரண்டாவதாக ஒரு 

மாணவரை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ் 
1 
தகவு 

இவ்விரு மாணவரும் கொண்ட கூறு ஒரு சமவாய்ப்புக் 
3 
கூறுக்கு எடுத்துக்காட்டு . ஆனால் , இஃது ஒரு சாதாரண சம 
வாய்ப்புக் கூறு ஆகாது . 

ஏனெனில் , மாணவர் தேர்ந்தெடுக்கப் 

1 1 
படுவதற்குரிய வாய்ப்புகள் 

3 

மாறுபடுகிறது . 
இதற்கு மாறாகத் தேர்ந்தெடுக்கப்பட்ட 

மாணவரை மீண்டும் 
குழுவில் சேர்த்துவிட்டால் , 2 ஆவது மாணவரைத் தேர்ந்தெடுக்க 

1 
நிகழ் தகவு 

இப்போது இது ஒரு சாதாரண சம வாய்ப்புக் 

4 . 
கூறாகிறது . வகுப்பில் 4 மாணவருக்குப் பதில் 500 மாணவர்கள் 
இருந்தால் , இவர்களை ஒருவர் பின் ஒருவராகத் தேர்ந்தெடுக்க நிகழ் 

1 1 
தகவுகள் முறையே 

500 499 

இவற்றுக் கிடைப்பட்ட வேறு 
பாடு பொருட்படுத்தத்தக்க அளவு அதிகம் இல்லை . எனவே , 


. 


என 


4 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


191 


இங்குத் தேர்ந்தெடுக்கப்படும் 2 மாணவரையும் ஒரு சாதாரண சம 
வாய்ப்புக் கூறு ( Simple random sample ) எனலாம் . 


சமவாய்ப்பு கூறைத் தேர்ந்தெடுப்பது எப்படி ? 

முழுமைத் தொகுதியிலிருந்து உறுப்புகளை இங்கொன்றும் , 
அங்கொன்றுமாகத் தேர்ந்தெடுத்தால் அது சமவாய்ப்புக் 
கூறாகாது . எவ்வளவு முயன்றாலும் , ஒரு கூறைத் தேர்ந்தெடுக்கும் 
போது , அறிந்தோ அறியாமலோ ஒரு தலைச்சார்பு ஏற்பட்டு 
-விடுகிறது . 


எடுத்துக்காட்டு : 

5 மாணவரிடம் ஒன்றிலிருந்து 100 வரை உள்ள எண்களில் 
ஏதேனும் 10 எண்களை 

எழுதச் சொன்னால் அவர்களது 
ஒவ்வொரு பட்டியலிலும் ஏதேனும் ஓர் எண் மற்ற எண்களைவிட 
அதிகமாக வந்திருப்பதைக் காணலாம் . எனவே , சமவாய்ப்புக் 
கூறுகளைத் தேர்ந்தெடுப்பதற்குப் பல முறைகளை மேற்கொள்ளு 
கிருேம் . 


( 1 ) குலுக்கல் முறை ( Lottery Method ) : ஒரு குறிப்பிட்ட 
தேர்வுக்கு 100 பேரில் எவரேனும் ஐவரைத் தேர்ந்தெடுக்க 
வேண்டுமானால் ஒவ்வொருவருக்கும் ஓர் எண்ணை ஒரு சீட்டில் 
குறிப்பிட்டு அந்தச் சீட்டுகள் யாவற்றையும் ஒரு கலத்தில் இட்டு 
நன்கு குலுக்கிய பின் அதிலிருந்து 5 சீட்டுகளை எடுத்து அவற்றிற் 
குரிய நபர்களைத் தேர்ந்தெடுப்பதே ராண்டம் கூறு ஆகும் . 


எடுத்துக்காட்டு : 

பண்டையக் காலத்தில் குடவோலைத் தேர்தல் முறை இவ்வாறு 
சமவாய்ப்புக் கூறுகளைத் தரவல்லதாக உள்ளது . அதுபோன்றே , 
அரசாங்கத்தாரால் நடத்தப்படும் பரிசுச்சீட்டுக் 

குலுக்கல் 
முறையில் , பரிசுகள் முற்றிலும் வாய்ப்பைப் 

பொறுத்துக் 
கிடைப்பதற்கு இம்முறையே பயன்படுத்தப்படுகிறது . 


( 2 ) ஒழுங்கு நிலைக் கூறு முறையாகக் கூறெடுத்தல் ( Systematic 
Sample ) : முழுமைத் தொகுதியின் உறுப்புகளுக்கு 1 , 2 , 3 , ...... 
என வரிசையாக எண்கள் கொடுத்திடலாம் . பிறகு, அவற்றில் 
ஏதேனும் 

ஓர் 

எண்ணைத் தொடக்கமாகக் கொண்டு கூறின் 
அளவுக்கு ஏற்றவாறு , 7 ஆவது எண்ணை எடுத்தால் கிடைக்கும் 
கூறு ஒழுங்கு கூறு ஆகும் . 


198 


கணக்கியல் புள்ளியியல் 


எடுத்துக்காட்டு : 

( 1 ) ஒரு நகரத்தில் உள்ள 10,000 மக்களில் 150 பேரைத் 
தேர்ந்தெடுக்க வேண்டுமாயின் அந்த நகரமக்களின் விவரங்கள் 
அடங்கிய பட்டியலிலிருந்து ஏதேனும் ஓர் எண்ணைத் துவக்க 
எண்ணாகக் கொள்ளலாம் . எடுத்துக்காட்டாக , 43 ஐ எடுத்துக் 
கொண்டால் அதிலிருந்து ஒவ்வொரு 67 ஆவது எண்ணையும் 
தேர்ந்தெடுக்கலாம் . அதாவது 43 , 110 , 177 ......... என்ற எண்களை 
உடைய மக்கள் அக் கூறில் காணப்படுவார்கள் . இத்தகைய 
கூறுகளில் இடைவெளி 17 ( இங்கு 67 ) எத்தகைய தனித்துவமும் 
பொருந்தியதாக இருக்கக் கூடாது . 

( 2) ஒரு தொழிற்சாலையின் முதலாளி 7 நாள்களுக்கு ஒரு 
முறையே தன் தொழிற்சாலையை மேற்பார்வையிட வந்தால் 
ஒவ்வொரு நாளும் அவரால் குறிப்பிட்ட ஒரு தொழிலாளர் 
தொகுதி வேலை செய்வதைத் தான் மேற்பார்வையிட முடியும் . இது 
சமவாய்ப்புக் கூறு ஆகாது . இதுபோன்றே ஒரு தெருவில் உள்ள 
50 ஆவது வீடுகளை எடுத்துக் கொண்டால் அத்தகைய 50 ஆவது 
வீடுகள் ஓரத்தே அமைந்த நிலப் பகுதிகளில் அவை ஓரளவு வசதி 
படைத்தவர்களுடையதாகத்தான் அமையும் . இந் நிலையில் இது 
சமவாய்ப்புக் கூறாகாது . 

( 3 ) ராண்டம் எண்களின் பட்டியல் ( Table of Random 
Numbers ) : சமவாய்ப்புக் 

கூறுகளைத் தேர்ந்தெப்படுதற்குச் 
சிக்கனமானதும் , எளியதானதும் 

முறை ராண்டம் 
எண்களின் பட்டியலைப் பயன்படுத்தல் ஆகும் . 

டிப்பெட் ராண்டம் எண்களின் பட்டியல் (Tippet table of 
Radom Numbers ) : டிப்பெட் ( Tippet ) என்பவர் மக்கள்கணிப்பு 
அறிக்கைகளிலிருந்து 41600 எண்கள் எடுத்து , அவற்றிலிருந்து 
104000 , ஆயிரமாவது இட எண்களைத் தேர்ந்தெடுத்து அவற்றினை 
ஒரு பட்டியலாக அமைத்துள்ளார் . 

ஃபிஷர் , யேட் தொடர்கள் ( Fisher , Yate s Series ) : இவை 
300 பிரிவுகள் அடங்கிய 15000 பத்தாவது இடமுள்ள எண்களைக் 
கொண்டவை . 


ஆன 


தாம்ஸனின் 20 எண்கள் கொண்ட லாகிருதப் பட்டியலில் 
இருந்து எடுக்கப்பெற்று அவற்றில் எண் 6 அதிகமாக இருந்ததால் 
திருத்தம் செய்யப்பட்டு அமைக்கப்பட்டவை . 
கென்டால் , பேபிங்டன் எண்கள் 1 இவர்களது 

ராண்டம் , 
எண்களின் 

பட்டியல் 2 , 4 , இடமுடைய 100,000 எண்கள் 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


199) 


அடங்கியவை . அவற்றில் ஒவ்வொன்றிலும் 1000 எண்கள் 
அடங்கிய 

தனிப் பகுதி உள்ளன . இவற்றை இதற்காகவே 
தயாரிக்கப்பட்ட ஓர் இயந்திரத்திலிருந்து பெறுகிறோம் . 


கணக்கு : 825 எண்ணிக்கையுடைய 

முழுமைத்தொகுதியி 
லிருந்து திருப்பிப் போடப்படாமல் 7 அளவுடைய ஒரு கூறைத் 
தேர்ந்தெடுக்கவும் . 


முழுமைத் தொகுதியில் உள்ள எண்களை 0 1 , 

825 
எனக் குறிப்போம் . பிறகு ராண்டம் எண்களின் பட்டியலில் 
ருந்து 100 ஆவது 

இடமுள்ள எண்களின் ஏதேனும் 
எண்ணைத் தேர்ந்தெடுத்து அதிலிருந்து இடவலமாக அல்லது 
நெட்டுக் குத்தாக , 825- க்கு மேல் உள்ள எண்களை விட்டு விட்டு 
825 - க்குக்குறைவான , 3 ஸ்தானமுள்ள எண்களைத்தேர்ந்தெடுத்துக் 
கொண்டே செல்ல வேண்டும் . இவ்வாறு 7 எண்கள் கிடைத்த 
நிறுத்திக்கொள்ளவும் . இந்த எண்களுக்கு 

உரிய 
உறுப்புகளைக் கொண்டதே தேவையான சமவாய்ப்பு கூறாகும் . 
ஏற்கெனவே ஒருமுறை வந்த 

எண்களை மறுமுறையும் 
எடுப்பதில்லை . ஃபிஷர் , யேட் - ன் பட்டியலிலிருந்து கீழ்க்காணும் 
25 எண்கள் கிடைத்துள்ளன . 


வுடன் 


04 


28 


50 


13 


92 


31 


94 


20 


96 


86 


23 


36 


82 


58 


79 


24 


68 


66 


86 


45 


13 


42 


65 


29 


042 , 316,792 , 451 , 494 , 468 , 342 . 


7 உறுப்புகளே 


நமக்குத் 


மேற்காணும் எண்களுக்குரிய 
தேவையான கூறாகும் . 


எடுத்துக்காட்டு : 
ஆயிரம் அளவுகள் கொண்ட 

ஒரு தொகுதியிலிருந்து 
ராண்டம் எண்களின் அட்டவணையைக் கொண்டு பதிலமர்த்தாமல் 
( Without replacement ) பத்து அளவுகள் கொண்ட ஒரு மாதிரித் 
தேர்வு எடுக்கும் முறையை விளக்குக , ( செ . ப . க . 1974 ) . 


200 


கணக்கியல் புள்ளியியல் 


தீர்வு : 

1000 அளவுகளிலிருந்து 10 அளவுகளைப் பின்வரும் இருமுறை 
களில் தேர்ந்தெடுக்கலாம் . 


முறை 
ராண்டம் எண்களின் 

அட்டவணையில் ஏதேனும் ஓர் 
எண்ணில் துவங்கி , 1000 - த்திற்கு மேற்பட்ட எண்களை நீக்கி 
விட்டுப் பத்து எண்களை எடுக்கலாம் . ஆனால் , இம் முறையில் 
மிகப் பெருமளவில் ராண்டம் எண்களை ஒதுக்கிவிட வேண்டி 
இருக்கும் . எனவே , பின்வரும் முறையை மேற்கொள்ளலாம் . 
முறை II 


4 இலக்கமுள்ள 10 எண்களை , எதனையும் அதன் மதிப்பைப் 
பொறுத்து ஒதுக்கிவிடாது , சமவாய்ப்பு எண்களின் பட்டியலி 
லிருந்து தேர்ந்தெடுக்கலாம் . அவை 4698 , 4253 , 3290 0503 , 
3162 , 1737 , 7704 , 9810 , 5242 , 4917 என இருக்கட்டும் . நம்மிடம் 
1000 மதிப்புகளே உள்ளதாய் , மேற்கூறிய ஒவ்வொரு 
எண்ணையும் , 1000 ஆல் வகுத்து , மீதம் வரும் எண்ணைத் தேர்த் 
தெடுக்கும் மதிப்புக்குரியதாய்க் கொள்வோம் . எண் 1000 கிடைத் 
தால் , நமது கூறில் 1000 ஆவது உறுப்பை எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . 


இம் முறையில் நமக்கு மேற்கூறிய ராண்டம் எண்களி 
லிருந்து 698 , 253 , 290 , 503 , 162 , 737 , 704 , 810 242 , 917 ஆகிய 
எண்கள் 

கிடைக்கின்றன . இவற்றிற்குரிய 10 உறுப்புகளைக் 
கொண்டதே நமது கூறாகும் . 


நேரடியாகவே 3 இலக்கமுள்ள எண்களைத் தேர்ந்து 
எடுக்காமல் , இவ்வாறு எடுப்பதற்குக் காரணம் என்னவெனில் , 
நமது முழுமைத் தொகுதியில் எண் 1000 - க்கு உரிய உறுப்பும் , 
உள்ளது . 3 இலக்கம் உள்ள எண்களை மட்டும் எடுத்தால் , 
இதனை அறவே ஒதுக்கி விடவேண்டிய நிலை ஏற்படும் . 


நோக்குடைய கூறுகள் ( Purposive Samples ) 

சம வாய்ப்பு முறையினின்று சிறிது மாறுபட்டு , 
குறிப்பிட்ட நோக்கத்துடன் சேகரிக்கப்படும் கூறுகளே நோக்கு 
உடைய கூறுகளாம் . இவற்றில் முக்கியமானவை . ( 1 ) படுகைக் 
கூறுகள் . ( 2) பல நிலைக் கூறுகள் ( 3 ) அளவுடைக் கூறுகள் . 
சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் , சமவாய்ப்புக் கூறுகளைவிட 
இவை அதிகம் பயன் தரவல்லவை . 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


201 


உடைய 


படுகைக் கூறுகள் ( Stratified Samples ) 

முழுமைத் தொகுதி ஒருபடித்தான தன்மையை 
தாயிருந்தால் , அதனின்று நேரடியாகச் சமவாய்ப்புக் கூறு எடுத்தல் 
முழுமைத் தொகுதியைப் பிரதிபலிக்க இயலும் . ஆயின் முழுமைத் 
தொகுதி பலதரப்பட்ட உறுப்புகளைப் பெற்றிருந்தால் , அவ்வுறுப்பு 
களில் ஒத்த பண்புகளுக்கேற்றவாறு , படுகைகளை அமைத்து 
ஒவ்வொரு சமபடித்தான படுகையிலிருந்தும் உறுப்புகளைத் 
தேர்ந்தெடுத்தால் பெறப்படும் கூறு படுகைக் கூறாகும் . எடுத்துக் 
காட்டாக , ஒரு மாவட்டத்திலுள்ள பள்ளிகளின் ஒரு கூறைத் தேர்ந் 
தெடுத்து ஆய்வு நடத்த எண்ணும்போது , பள்ளிகளை உயர் நிலைப் 
பள்ளிகள் , நடுநிலைப் பள்ளிகள் , துவக்கப்பள்ளிகள் எனப் பிரிப்ப 
தோடு , அவற்றையே அரசினர் நடத்தும் பள்ளிகள் , தனியார் 
நிறுவனங்கள் என்ற பிரிவில் கொண்டு ஒவ்வொரு படுகையிலும் 
சமவாய்ப்பு முறையில் பள்ளிகளைத் தேர்ந்தெடுத்தல் வேண்டும் . 
இது படுகைசமவாய்ப்புக்கூறு ( Stratified Random Sample ) ஆகும் . 
இவ்வாறு ஒவ்வொரு படுகையிலிருந்தும் , அப் படுகையின் மொத்த 
பள்ளிகளின் மதிப்பிற்கேற்றவாறு கூறின் உறுப்புகளைப் பங்கிட்டுப் 
பள்ளிகளைச் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுத்தால் அது 
பெரிதும் பயன் தரவல்லது . 

நாட்டின் 

நலன் குறித்து 
மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் , சமூகப் பிரச்சினையில் 
ஏற்படுத்தும் புதுமைகள் போன்றவற்றில் பலதரப்பட்ட மக்களது 
கருத்துகளை அறியப் படுகைக் கூறெடுத்தல் முறை மேற்கொள்ளப் 
படுகிறது . 
பல நிலைக் கூறுகள் ( Multi Stage Samples ) 

மாதிரி அளவெடுப்பின் சோதனைக்களம் மிகப் பெரியதாக 
இருக்கும்போது , கூறெடுத்தலைப் பல நிலைகளில் பிரித்துச் 
செய்தல் , செலவினைப் பெரிதும் குறைக்கிறது . 

இந்தியாவில் விளையும் நெல்லின் அளவினைப் பற்றிய மதிப் 
பீட்டைக் காணக் கீழ்க்காணும் முறையில் கூறு எடுக்கலாம் . 

( 1 ) முதல் நிலை உறுப்புகளாக இந்தியாவினை 40 அல்லது 50 
பகுதிகளாகப் பிரித்து அவற்றிலிருந்து சமவாய்ப்பு முறையில் 10 
பகுதிகளைத் தேர்ந்தெடுத்தல் . 

( 2 ) இரண்டாம் நிலை உறுப்புகளாகக் தேர்ந்தெடுக்கப்பட்ட 
ஒவ்வொரு பகுதியிலும் , ராண்டம் முறையில் மாவட்டங்களை , 
அப்பகுதியின் மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கைக்கேற்ற 
வாறு பங்கிட்டு , தேர்ந்தெடுத்தல் . 

( 3 ) மூன்றாம் நிலை உறுப்புகளாக , தேர்ந்தெடுக்கப்பட்ட 
ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள கிராமங்களைச் சமவாய்ப்பு 


1 


202 


கணக்கியல் புள்ளியியல் 


முறையில் தேர்ந்தெடுத்தல் , எடுத்துக்காட்டாக () பகுதிகளில் 
ஒன்றாகத் தமிழ்நாடு வந்திருந்தால் , அதில் உள்ள மாவட்டங் 
களில் ஏதேனும் ஐந்தைத் தேர்ந்தெடுத்து , அந்த மாவட்டத்தி 
லொன்று திருச்சிராப்பள்ளியாக இருந்தால் , அங்குள்ள கிராமங் 
களில் சமவாய்ப்பு முறையில் வயலூர் , லால்குடி ,திரு ஈங்கோய்மலை 
போன்ற 3 கிராமங்கள் கிடைக்கின்றன எனக் கொள்வோம் . 

( 4 ) தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிராமத்திலும் , நெல் 
விளையும் நிலங்களில் ஐந்தைத் தேர்ந்தெடுத்தல் நான்காம் நிலை 
உறுப்புகள் : 

( 5 ) கிடைத்துள்ள நிலங்களிலும் , ஒவ்வொன்றின் இரு நிலப் 
பகுதிகளைத் தேர்ந்தெடுத்தல் ஐந்தாம் நிலை உறுப்புகள் . 


இவ்வாறு நாட்டின் ஒவ்வொரு பெரும் பகுதியினின்றும் 
இறுதியாகப் பல நிலைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறு நிலப் 
பகுதிகளே நாம் அளவெடுப்பதற்குரிய கூறின் உறுப்புகளாகும் . 

பலநிலைக் கூறுகளில் சிலவற்றை இரு நிலைகளிலேயே நிறுத்தி 
விடலாம் . ஐந்திற்கு மேற்பட்ட நிலைகளையும் எடுத்துக் 
கொள்ளலாம் . 


இவ்வகையில் இந்தியா முழுவதிலுமுள்ள நெல் விளையும் 
நிலப்பகுதிகள் அனைத்தினைப் பற்றிய விவரங்களும் தேவையில்லை , 
முதனிலை உறுப்புகளில் இரண்டாம் நிலையில் தேர்ந்தெடுக்கப் 
பட்டவற்றிற்கு மட்டுமே விவரங்கள் தேவை , இவ்வாறே 
இறுதியில் நமக்குக் கிடைத்துள்ள ஐந்தாம் நிலை உறுப்புகளாகிய 
சிறு நிலப்பகுதிகளைப்பற்றி ஆராய்ந்தால் போதுமானதால் 
அளவெடுப்பு எளியதாகவும் , செலவு குறைந்தும் காணப் 
படுகிறது . 


பல்நிலைக் கூறுகளின் தன்மைகள் : 

இக் கூறுகள் மிகுந்த கட்டுப்பாடுடையவை அல்ல . 


( 2 ) எல்லா உறுப்புகளைப்பற்றிய விவரங்கள் இல்லாமையால் 
ஆய்வில் ஏற்படும் செலவு குறைகிறது . 


( 3 ) ஏதேனும் ஒரு நிலையில் 

ஒரு புறச்சார் பால் பிழை 
ஏற்பட்டால் , அது ஒவ்வொரு நிலையிலும் வளர்ந்து கொண்டே 
சென்று விடுகிறது. எனவே , பல நிலைக்கூறுகள் மற்ற ஒரு நிலைக் 
கூறுகளைப்போல் அத்துணைச் சிறப்புடையவை அல்ல . 


203 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


அளவுடைக் கூறுகள் ( Quota Samples ) - 

நுகர்வோரது கருத்தறியவும் , பொது மக்களது கருத்தரங்கு . 
களிலும் அமெரிக்காவில் பெரிதும் பயன்படுத்தப்படுவன , 
அளவுடைக் கூறுகள் . ராண்டம் படுகைக் கூறிலிருந்து ஒரு . 
சிறிதே மாறுபட்டவை இக் கூறுகள் . படுகைக் கூறில் , முழுமைத் 
தொகுதியை ஒரு படித்தான பல்வேறு படுகைகளாகப் பிரித்து, 
ஒவ்வொரு படுகையிலிருந்தும் ஒரு ராண்டம் கூறு எடுக்கப் 
படுகிறது . கூறிலுள்ள உறுப்புகளின் பட்டியல் ஆய்வாளரிடம் 
தரப்படுகிறது . அளவுடைக் கூறெடுத்தலில் , ஆய்வாளரிடம் 
அதே படுகையிலிருந்து எடுக்கப்பட்ட வேறு சில உறுப்புகளை 
உடைய வேறு ஒரு பட்டியலும் தரப்படுகிறது . தக்க காரணங் 
களால் , முதல் பட்டியலின் உறுப்புகள் அளவெடுக்க இயலாத 
போது தன்னிடமுள்ள இரண்டாவது பட்டியலிலிருந்தும் சில 
உறுப்புகளை எடுத்துக் கொண்டு , ஆய்வாளர் தனக்குக் கொடுக்கப் 
பட்ட மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கையைச் சரியாக்கிக் கொள் 
கிறார் . இம் முறையில் ஆய்வாளர் மிகத்திறனும் , ஒரு புறச்சார் 
பற்றவருமாக இருந்தால்தான் , இரண்டாம் பட்டியலிலிருந்து 
அவர் எண்ணிக்கையை நிரப்புவதற்காக எடுக்கும் ராசிகள் , . 
கூறின் சமவாய்த் தன்மையைப் பாதிக்காது . 


கல்லூரி அறிவியல் முன்னேற்றப் பணிகளின் அடிப்படையில் 
கல்வித்தகுதிக்கும் , புரியும் பணிக்கும் இடையே உள்ள தொடர்பின் 
ஆராயும் மாதிரி அளவெடுப்பு : 

நகர்ப்புறத்தில் கல்வித் தகுதிக்கும் புரியும் பணிக்கும் இடையே 
தொடர்பு என்பது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிரச்சினையாகும் 
இதற்குச் சென்னை நகரம் களமாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டு , சென்னை 
நகரில் உள்ள கல்லூரி ஒன்றின் மாணவரால் , பல் நிலை சம 
வாய்ப்புக்கூறு முறைப்படி அளவெடுப்பு 1971 - ல் நடத்தப்பட்டது . 


சென்னை , நகராட்சி வரையறுத்துள்ள படி , 120 பகுதிகளைக் 
கொண்டுள்ளது . இதிலிருந்து 5 % கூறு , அதாவது 6 பகுதிகள் , 
ராண்டம் எண்களின் பட்டியலைப் பயன்படுத்தி தேர்ந்தெடுக்கப் 
பட்டன . அவற்றின் எண்களாவன 3 , 7 , 32 , 85 , 86 , 108 . 
ஒவ்வொரு வட்டத்திலும் 

வட்டத்திலும் உள்ள தெருக்களில் 10 % சீட்டுக் 
குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டன . ஒவ்வொரு தெரு 
விலும் ஏறக்குறைய 20 % வீடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன , 
( 3 ஆவது வீட்டிலிருந்து துவங்கி , ஒவ்வொரு 5 ஆவது வீடும் தேர்ந் , 
தெடுக்கப்பட்டது ) . தேர்ந்தெடுக்கப்பட்ட வீடுகளிலுள்ள, 21 
வயது , அதற்கு மேற்பட்ட எல்லாக் குடும்ப உறுப்பினர்களிடமும் 


104 


கணக்கியல் புள்ளியியல் 


விவரங்கள் சேகரிக்கப்பட்டன . இவ்வாறு சமவாய்ப்பு எண்கள் 
-குலுக்கல் முறை , முறையாகக் கூறு எடுத்தல் ஆகிய எல்லா முறை 
களும் மேற்கொள்ளப்பட்டன . பின்வரும் வினாப்பட்டியல் 
( 12 வினாக்கள் ) பயன்படுத்தப்பட்டு , சேகரிக்கப்பட்ட விவரங்கள் 
பல பட்டியல்களிலே வகைப்படுத்தப்பட்டு , முடிவுகள் காணப் 
பட்டன 


கல்வித் தகுதிக்கும் புரியும் பணிக்கும் உள்ள தொடர்பை 
அறிவதற்கான கூறு அளவெடுப்பு ( Sample Survey ) 

பட்டியல் -1 . 
மா நகராட்சி கோட்ட எண் 

வீட்டின் எண் 
தெருவின் பெயர் 


( 1 ) குடும்பத் தலைவரின் பெயர் 
( 2 ) ( அ ) குடும்பத்திலுள்ள வயது வந்த 

நபரின் பெயர் 
( ஆ ) அவருக்கும் குடும்பத் 

தலைவருக்கும் உள்ள தொடர்பு 
( 3 ) கல்வித் தகுதிகள் 

( பூர்த்தி செய்த கல்வித் துறை , பெற்ற 

பட்டங்கள் ) 
( 4 ) சிறப்புத் தகுதி பெற்ற துறை 
( 5 ) தற்போது புரியும் பணியும் , அலுவலக 

முகவரியும் 
( 6) தற்போது புரியும் பணிகளும் 

அவற்றிற்குரிய கால அளவைகளும் 
( 7 ) வேறு ஏதேனும் துணைத்தொழில்கள் ( i ) 

( ii) 
( 8 ) தற்போதைய வேலையைச் செய்வதற் . 

கான குறிப்பிட்ட காரணங்கள் 
( 9 ) மேற்குறிப்பிட்ட நபர் தாம் விரும்பும் 

தொழில் புரிவதற்காக . 
(i) உலகில் ( ii ) நாட்டில் , ( iii ) மா நிலத்தில் ( i ) ......... 

வேறு ஏதேனும் பகுதிக்குச் சென்று ( ii ). 
பணிபுரிய விரும்புவாரா ? 

( iii ) ......... 


.......... 


......... 


பட்டியல் 


2. 


தொழில் 


கல்வித்தகுதி 

கள் 


| பெ 


பெ 


பெ 


பெ 


பெ 


பெ 


பெ 


பெ 


ஆ 


பெ 


பெ 


பெ 


பட்டதாரிகள் (தொழில் 

நுட்பம், தொழிற்கல்வி) 


314 


2 


3 


72 


1 


4 


1 


253 


பட்டதாரிகள் (பொதுப்பிரிவு) 


1 


1 


4 


42221 


8 


25 


1 


1 


505 


டிப்ளமாபெற்ற 
வர்கள் (ஆ 

சிரி 
யப்பயிற்சியும் தட்டெழுத்துப் பயிற்சியும் உட்பட) 


1 


5 


5141671 


215 


2121 


தொழில் 


மருத்துவம் 


பொறியியல் 


நிர்வாகம் 


மொத்தம் 


பள்ளியிறுதி வகுப்பை முடித்தவர்கள் 


2 


6 


1 


2193926/1/23 


49/58|46 


2 


124870 


உயர்நிலைப் பள்ளியில் படித்தவர்கள் 


| 15135 


1 


65 111 


291575112 


207161 


ஆரம்பக் 


1114 


16 


6811118 


38/207471 


கல்விபெற்ற 
வர்கள் 


193210 


கல்விஅறிவு 
அற்றோர் 


5 


2)222 


23210156 


84218 


மொத்தம் 


7112 


12 


3. 


1526391649 


3 


1828688 


1821135129321764/51 


12 


176 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 

207 
பட்டியல் -3. 
கல்வியறிவு பெற்ற ஆண்களும் பெண்களும் 
கல்வியறிவு கல்வியறிவு 

மொத்தம் 
பெற்றவர்கள் பெறாதவர்கள் 


ஆண்கள் 


744 


84 


828 


பெண்கள் 


470 


218 


688 


மொத்தம் 


1214 


302 


1516 


பட்டியல் -4 . 
ஆண் , பெண்பாலாரில் வேலையற்றோரின் எண்ணிக்கை 


வேலை செய்வோர் வேலையற்றோர் 


மொத்தம் 


ஆண்கள் 


676 


152 


828 


பெண்கள் 


49 


639 


688 


மொத்தம் 


725 


791 


1516 


பட்டியல் - 5 . 
பட்டதாரிகளில் வேலையற்றோர் 


வேலை செய்வோர் வேலையற்றோர் 


மொத்தம் 


பட்டதாரிகள் 
( தொழில் 
துறை ) 


24 


4 


28 


பட்டதாரிகள் 
( பொதுப் 
பிரிவு ) 


45 * 


10 


55 


மொத்தம் 


69 


14 


83 


5 பேர் சொந்தமாகத் தொழில் புரிவோர் 


208 


கணக்கியல் புள்ளியியல் 


பட்டியல் -6 . 
பட்டதாரிகளில் தொழில் நுட்பக் கல்வித் தகுதியும் , தொழில் 

நுட்ப வேலையும் உடையவர் . 


தனிப்பட்ட 
வேலை 


பொதுவான மொத்தம் 
வேலை 


23 


1 


24 


சிறப்புக் கல்வித் 
தகுதி ( தொழில் 

பட்டம் ) 


14 


26 


பொதுக் கல்வித் 
தகுதி ( பொது 
பட்டம் ) 


40 


37 


மொத்தம் 


27 


64 


பட்டியல் -7 . 
மெட்ரிக் படித்தவர்கள் , டிப்ளமா பெற்றவர்கள் இடையே 
தொழில் நுட்பப் பயிற்சிக்கும் , வேலைக்கும் உள்ள தொடர்பு . 


வேலை 
செய்வோர் 


வேலை 
அற்றோர் 


மொத்தம் 


ஆண்கள் 


பெண்கள் 


ஆண்கள் 


பெண்கள் 


டிப்ளமா பெற்றவர் 
களும் , பயிற்சி 
பெற்றுத் தொழில் 
புரிவோரும் 


19 


16 


2 


5 


42 


மெட்ரிக் படித்த 


199 


12 


49 


58 


318 


மற்றவர்கள் 


மொத்தம் 


218 


28 


51 | 63 


360 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


209 


- 


பட்டியல் -8. 
பள்ளியிறுதி வகுப்புவரை படிக்காதவர்களிடையே வேலைக்குச் 

செல்லும் ஆண்களின் எண்ணிக்கை 


வேலை செய்வோர் வேலையற்றோர் 


மொத்தம் 


பள்ளிக்குச் 
சென்றவர் 


333 


67 


400 


பள்ளிக்குச் 
செல்லாதவர் 


62 


22 


84 


மொத்தம் 


395 


89 


484 


பட்டியல் -9 . 


சொந்தமாகத் தொழில் புரியும் நபர்கள் 


மொத்தம் 


தானே தொழில் 
புரிவோர் 


ஆண்கள் பெண்கள் ஆண்கள் பெண்கள் 


பட்டதாரிகள் 


75 


8 


5 


| 


டிப்ளமா பெற்ற 
வர்கள் , பள்ளி 
யிறுதி வகுப்பு 
முடித்தவர்கள் 


269 


91 


46 


--- 


பள்ளிக்குச் 
சென்றவர்கள் 


400 


371 


98 


3 


கல்வியறிவு 
பெறாதோர் 


84 


218 


15 


6 


மொத்தம் 


828 


688 


| 164 


9 


க.பு. -14 


1 210 


கணக்கியல் புள்ளியியல் 


பட்டியல் - 10 . 
பொழுதுபோக்குகள் 


பொழுதுபோக்கு 


நபர்களின் எண்ணிக்கை 


( 1 ) நுண்கலைகள் 


20 


60 


(2 ) விளையாட்டுகள் 
( 3 ) தோட்டக்கலை 


2 


( 4 ) சித்திரம் வரைதல் 


8 


(5 ) இசை 


9 


( 6 ) நூல்களைப் படித்தல் 


165 


( 7 ) மற்றவை 


57 


மொத்தம் 


3211 


பட்டியல் --11 . 
வேலை செய்யும் இடத்திலிருந்து வசிக்கும் இடத்திற்கு 

உள்ள தூரங்களின் பரவல் 


தூரம் ( கி . மீ.ல் ) 


வேலை செய்வோரின் 
எண்ணிக்கை 


396 


2 5 


183 


5-10 


123 


10-20 


31 


20- 40 


8 


மொத்தம் 


741 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


211 


என 


அளவெடுப்பின் மூலம் கிடைத்த சில முக்கிய விவரங்கள் 

( 1 ) படித்த ஆண்களில் வேலையற்றோர் 18-36 % ; பெண்களில் 
92.88 % 

இருப்பினும் , பெண்களில் பெரும்பாலோர் 
குடும்பப் பொறுப்பில் அமர்ந்து விடுகின்றனர் . 

( 2 ) கல்வி பயின்ற ஆண்களின் விகிதசமத்திற்கும் பெண் 
களின் விகிதசமத்திற்கும் பொருட்படுத்தத்தக்க வேறுபாடுள்ளது . 

( 3 ) தொழில் துறையில் வேலையற்ற பட்டதாரிகள் 14-29 % ; 
பொதுப்பட்ட துறையில் வேலையற்றோர் சதவீதம் 18-18 % இவ் 
வேறுபாடு பொருட்படுத்தத் தக்கதல்ல என மிகைத் தன்மை 
ஆராயும் சோதனைகளிலிருந்து தெரிகிறது . 

( 4) பட்டதாரிகளில் , தொழில் நுட்பக் கல்வித் தகுதிக்கும் , 
தொழில் நுட்பவேலைக்கும் இடையே உள்ள தொடர்புக்கெழு • 86 . 

( 5 ) 7 • 83 - தங்களது முன்னோரது தொழிலைப் புரிகின்றனர் . 
62 6 % தாங்கள் புரியும் பணிக்குத் தற்செயலாகவந்தவர்கள் . 6-35 % 
மட்டுமே தங்கள் 

பணிகளில் உண்மையிலேயே விருப்பம் 
கொண்டவர்கள் . 


( 6) 7.52 % மட்டும்தான் தங்கள் தொழிலுக்கு எங்கு வேண்டு 
மானாலும் செல்லத் தயாராய் உள்ளனர் . 78.87 % நபர்களுக்குக் 
குறிப்பிடத் தக்கதாய் எந்தப் பொழுதுபோக்குமே இல்லை . 


பயிற்சி 


( 1 ) முழுக்கணிப்பு முறைக்கும் , கூறு முறைக்கும் உள்ள 
வேறுபாடுகளைக் கூறி , அவற்றின் இணைத் தராதரங்களை ஆராய்க 

( 2 ) ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள 9 கிராமங்கள் 
முறையே 793 , 170 , 970 , 657 1721 , 1603 864 , 383 826 , 

நிலப் 
பகுதிகள் கொண்டவை . இவற்றிலிருந்து 6 நிலப்பகுதிகளைத் தேர்ந் 
தெடுக்க 7358 , 922 , 4112 , 3596 , 633,3999 என்ற சமவாய்ப்பு 
எண்களை 

எவ்வாறு பயன்படுத்துவாய் எனக் கூறுக . 
( 3 ) N உறுப்புகளை உடைய ஒரு முழுமைத்தொகுதியிலிருந்து 
திருப்பிப் போடப்படா நிலையில் ஒரு சமவாய்ப்புக் கூறு எடுக்கப் 
படுகிறது . 

( a ) K ஆவது முறையில் 1 என்ற குறிப்பிட்ட உறுப்பு 
எடுப்பதற்கான நிகழ்தகவு - (K = 1 m ). 


212 


கணக்கியல் புள்ளியியல் 


( 6) ஒரு குறிப்பிட்ட உறுப்பு , 


கூறில் 


வருவதற்கான 


n 


நிகழ்தகவு 


NP . 


(( c ) வரிசைப்படுத்திய கூறுகளின் எண்ணிக்கை 
எனவும் , வரிசைப்படுத்தாத கூறுகளின் எண்ணிக்கை NC .. 
எனவும் நிறுவுக . 


கூறுப் பரவல்கள் (Sampling Distributions ) கூறின் கூட்டுச் 
சராசரி , திட்டவிலக்கம் , கால்மான விலக்கம் , இடைநிலை போன்ற 
புள்ளியியல் அளவைகள் கூறு பண்பளவைகள் எனப்படுகின்றன . 
1000 மாணவர்களடங்கிய ஒரு கல்லூரியில் 60 மாணவர்களடங்கிய 
ஒரு சமவாய்ப்புக் கூறினைக் எடுத்துக் கொள்வோம் : 

கல்லூரி 
மாணவரது சராசரி உயரம் காண இக் கூறின் கூட்டுச்சராசரியைப் 
பயன்படுத்தலாம் . ஒரு கூறினை மட்டும் எடுத்துக் கொள்வதற்குப் 
பதிலாக , 60 பேர் அடங்கிய பல்வேறு கூறுகளை முழுமைத் தொகுதி 
யிலிருந்து எடுத்து , அவற்றின் கூட்டுச் சராசரிகளைக் கணக்கிட்டு , 
அவற்றிலிருந்து கிடைக்கக் 

கூடிய முழுமைத் தொகுதியின் 
சராசரியின் மதிப்பீடு இன்னும் சிறந்ததாக அமையும் . ஒவ் 
வொன்றிலும் 60 பேர் அடங்கிய 45 கூறுகளை எடுத்துக்கொள்வோம் . 
கூறுகளின் கூட்டுச்சராசரிகள் 11 , ,, 

என இருக் 
கட்டும் . இந்த 45 கூட்டுச்சராசரிகளும் எண்களின் தொகுதியாகும் . 
இதனை ஒரு நிகழ்வெண் பட்டியலில் மாற்றியமைத்தால் கிடைக்கும் 
பரவல் கூட்டுச் சராசரி 7 - ன் கூறுப்பரவல் (Sampling distribut on 
of mean ) எனப்படும் . முழுமைதொகுதியின் பரவல் இயல் நிலையாக 
அமையாவிடினும்கூட , கூறுகளின் கூட்டுச்சராசரியின் பரவல் 
இயல் நிலையாகவே அமையும் . கூறுகளின் கூட்டுச்சராசரிகள் 
முழுமைத் தொகுதியின் கூட்டுச்சராசரிக்கு மிக அண்மையில் 
இருக்கும் ; அதாவது முழுமைத்தொகுதியின் கூட்டுச்சராசரி 
உயரம் 62-4 " அங்குலமானால் , கூறுகளின் சராசரி உயரங்கள் 
62 " , 62-1" , 62-6-62-35 

... என்றவாறு இருக்கும் . 


* 45 


இதுபோலவே எடுக்கப்பட்ட 45 கூறுகளின் மதிப்புகளுக்கும் , 
தனித்தனியே திட்ட விலக்கங்களைக் காணலாம் . 

கூறுகளின் 
திட்டவிலக்கங்களை ஒரு நிகழ்வெண் பரவலாக மாற்றி அமைத்தால் 
நமக்குத் திட்டவிலக்கத்தின் கூறு பரவல் (Sampling distribution of 
Standarddeviation ) கிடைக்கிறது . இதுபோலவே , கூறுகளின் மற்ற 

இடைநிலை , கால்மான விலக்கம் , சராசரி 
விலக்கம் போன்றவற்றை நிகழ்வெண் பரவலாக மாற்றியமைத்தால் 
டைநிலை , கால்மான விலக்கம் , 

சராசரி விலக்கம் 


பண்பளவைகளாகிய 


முறையே 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


213 


இவற்றின் கூறுப் பரவல்கள் கிடைக்கும் . கூறுப் பரவல்கள் 
முழுமைத்தொகுதியின் பண்பளவைச் சுற்றி மிக நெருங்கிப் பரவி 
இருக்கும் . குறைந்தது 30 இராசிகளாவது உடைய கூறுகளின் 
கூறுப் பரவல் இயல் நிலைப் பரவலைத் தோராயமாகவாவது 
தழுவுகின்றன . 


( 2 ) 


( 


M 


படம் 5-1 . 


... எனக் 


திட்டப்பிழை ( Standard Error ) 

ஒவ்வொன்றிலும் 60 மாணவர்கள் கொண்ட கூறுகளின் 
கூட்டுச்சராசரி உயரங்கள் 62 " , 62.1 " , 62 : 6 ” , 62.35 
கொள்வோம் . 

முழுமைத்தொகுதியின் கூட்டுச்சராசரி 62 4 . 
கூறுகளின் 

கூட்டுச்சராசரிக்கும் , உண்மையான கூட்டுச் 
சராசரிக்கும் இடையேயுள்ள வேறுபாடு சமவாய்ப்புக் கூறு முறை 
யினால் ஏற்படும் பிழை அல்லது ராண்டம் பிழை 

பிழை எனப்படும் . 
[ கூறுகளுக்கே இயல்பாக உள்ள ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் 
வாய்ப்புக் காரணமாக ஏற்படும் பிழைகளே ராண்டம் பிழைகள் . ) 


இப் பிழைகளில் சில நேர்ம எண்களாகவும் , சில 
எதிர்மறை எண்களாகவும் இருக்கும் . பிழைகளின் வர்க்கங்களை 
எடுத்துக்கொண்டோமானால் , அவை யாவும் நேர்க்குறி உடையன 
வாகும் . பிழைகளின் வர்க்கங்களின் சராசரி மதிப்பு 
( 1 - x ) + ( x , - } + ... + { x , s - x ) 

இங்கு 
45 

* 
என்பது முதல் கூறின் கூட்டுசராசரி . * என்பது கூட்டுச் 


. 


214 


கணக்கியல் புள்ளியியல் 


x ) 


7 


M அல்லது - 


* 


ச 


சராசரியின் கூறு பரவலின் கூட்டுச் சராசரி . இது முழுமைத் 

2 ( x , 
தொகுதியின் கூட்டுச்சராசரியே . 

எனவே , 
என்பது பிழைகளின் வர்க்கங்களின் சராசரியின் வர்க்கமூலம் 
இங்கு பல்வேறு கூறுகளின் கூட்டுச்சராசரிகளுக்கும் அவற்றின் 
கூறு பரவலின் கூட்டுச்சராசரியிலிருந்து விலக்கங்கள் எடுக்கப் 
படுவதால் இது கூறுப் பரவலின திட்ட விலக்கம் எனப்படுகிறது . 
முழுமைத்தொகுதியின் திட்டவிலக்கம் ஏ - விலிருந்து , இதனை 
வேறுபடுத்திக் காட்டுவதற்காக இது கூட்டுச்சராசரியின் திட்டப் 
பிழை , ஏ 

எனக் குறிக்கப்படுகிறது . இதுபோன்றே 
திட்டவிலக்கத்தின் திட்டப்பிழையாவது , திட்டவிலக்கத்தின் கூறு 
பரவலின் திட்டவிலக்கமாகும் . இதை எனக் குறிக்கிறோம் . 
இவ்வாறே கால்மான விலக்கம் , இடைநிலை , நூற்றுமானங்கள் 
போன்றவற்றின் திட்டப்பிழைகள் அவற்றின் கூறுப் பரவலின் 
திட்டவிலக்கங்களாகும் . எனவே , ஒரு புள்ளியியல் அளவையின் 
கூறுப் பரவலின் திட்டவிலக்கம் அப் புள்ளியியல் அளவையின் 
திட்டப்பிழையாகக் கொள்ளப்படுகிறது . 
கூட்டுச்சராசரியின் திட்டப் பிழை ( Standard Error of the Mean ) 

3 மாறியின் , n ராசிகள் கொண்ட ஒரு கூறினை எடுத்துக் 
கொள்வோம் . கண்டறியப்பட்ட இராசிகளின் மதிப்புகளை 1 தனித் 
தனி அட்டைகளில் x1 , x2 , X -1 , x ,, எனப் பதிவு செய்து 
கொள்வோம் ஒவ்வொன்றும் n அளவு கொண்ட இத்தகைய பல 
பெருங்கூறுகளை ஒவ்வொரு கூறின் முதல் இராசியின் மதிப்பை 
முதல் அட்டையிலும் , 2 ஆம் இராசியின் மதிப்பை 2 ஆம் அட்டை 
யிலும் குறிக்கவேண்டும் . இதுபோன்றே n அட்டைகளுக்குரிய 
கணிப்புகள் குறிக்கப் படுதல் வேண்டும் . முதல் அட்டையில் 
குறிக்கப்பட்ட கணிப்புகளின் திட்ட விலக்கம் ஏ x , என்க . ஒரே 
முழுமைத் தொகுதியிலிருந்து , ஒவ்வொரு அட்டையிலும் பெரிய 
அளவில் கணிப்புகள் சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுவதால் , 
ஒவ்வோர் அட்டையிலும் , குறிக்கப்பட்ட கணிப்புகளின் திட்ட 
விலக்கம் முழுமைத் தொகுதியினுடையதைப் போலவே இருக்கும் . 
முழுமைத் தொகுதியின் திட்டவிலக்கம் ர ஆதலால் , 7.1 = . 
இதுபோலவே 7x2 


... 


ஏ = 0.1 

= 0x2 


... 


Tx 


X = x + x + x . + + x , என இருக்கட்டும் . கூறு 
சாதாரண சமவாய்ப்புக் கூறாக இருப்பதால் x1 , x , 
சார்பற்றவை . எனவே , ஏ = 0z12 + 7222 + 


+ ran 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


215 


= ? + + 

na2 . 


+ a 


- 


எனவே ர , = Tvn . 
X என்பது கூறின் கூட்டுச் சராசரியாக இருக்கும்போது . 
31 + x + x , + 

X 
+ x 


-... 


கூட்டுச் சராசரியின் திட்டப்பிழை . 

• ன் திட்ட விலக்கம் 


X- ன் திட்ட விலக்கம் 


n 


orn 


0 


vin 


இரு கூறுகளின் கூட்டுச் சராசரிகளுக்கிடையே உள்ள வேறு 

பாட்டின் திட்டப்பிழை 

திட்ட விலக்கம் ஏ 1 ஆகவுள்ள ஒரு முழுமைத் தொகுதியி 
-லிருந்து , 71 அளவுடைய கூறின் இராசியை X , என்க . x, என்பது 
" ஏ , வைத் திட்ட விலக்கமாக உடைய வேறொரு 

முழுமைத் 
தொகுதியிலிருந்து எடுக்கப்படும் n , அளவுடைய 

கூறின் 
இராசியைக் குறிப்பதாகக் கொள்வோம் . 


கூறுகளின் கூட்டுச் சாரசரிகள் 31 , 1 , என்க . 

அவை உடன் 
தொடர்பற்ற சமவாய்ப்புக் கூறுகள் ஆதலால் , 


3 


2 


1 


ச 


= 


x / 


7 


ng 


2 


713 


+ 


ni 


12 


M 


+ 


- 


x , 


h1 | 


கிளைத்தேற்றம் 

திட்ட விலக்கம் - வைக் கொண்ட ஒரே முழுமைத் தொகுதி 
யிலிருந்து இரு கூறுகளும் எடுக்கப்பட்டால் , அவை உடன் 
தொடர்பற்றவையாய் இருப்பதால் , 

1 
+ 


ச 


x1 


NA 


ng 


சிலகூறுபரவல்களுக்குரியதிட்டப்பிழைகள் 


216 


கூறுப்பரவல் 


திட்டப்பிழை 


குறிப்புகள் 


கூட்டுச்சராசரிகள் 


NN 


விகிதம் 


ச 


N 


-V 


2 
( 
4 
- 
P 
) "WN 


பெருங்கூறுகளுக்கும்,சிறுகூறுகளுக்கும்இது பொருந்தும்;N-30ஆகஇருக்கும்போது,முழுமைத் தொகுதிஇயல்நிலைப்பரவலில் அமையாதபோதும் கூடசராசரிகளின்கூறுப்பரவல்ஏறக்குறையஇயல் நிலைப்பரவலாகவேஅமையும்.Xடன்கூட்டுச்சராசரி =முழுமைத்தொகுதியின்கூட்டுச்சராசரி. 

கூட்டுச்சராசரியின்கூறுபரவல்போன்றேவிகி தங்களின்கூறுபரவலும்அமையும் கூறுகளின்விகி தங்களின்கூட்டுச்சராசரி=முழுமைத்தொகுதியின் 
விகிதம். 

N>100ஆகஇருக்கும்போது,திட்டவிலக்கத் தின்கூறுபரவல்ஏறக்குறையஇயல்நிலைப்பரவலில் அமைந்திருக்கும்திட்டவிலக்கத்தின்திட்டப்பிழை VN(பரவல்ஏறக்குறையஇயல்நிலைப்பரவலில் 

(பரவல் இயல்நிலைப்பரவலாகஇல்லாதபோது,இயல்நிலை 43ஆதலால்,(2), 

(1)ஆக மாறுகிறது.N>100ஆகஇருக்கும்போது,தி விலக்கங்களின்சராசரி 

முழுமைத் 

தொகுதியின் திட்டவிலக்கம். 


திட்டவிலக்கங்கள் 


(1)rs= 

V2N 


(2); 


V 


2 


4N 


2 


அமைந்திருக்கும்போது)=V4 


4NP,, 


கணக்கியல் புள்ளியியல் 


P. 


- 


இடைநிலைகள் 


இடைநிலை= 


M 


2N 


N>30ஆக 

இருக்கும்போதுஇடைநிலையின் கூறுபரவல்ஏறத்தாழஇயல்நிலைப்பரவலில்அமைந் 
திருக்கும்இடைநிலையின்கூட்டுச்சராசரி=முழுமைத் 
தொகுதியின்இடைநிலை. 


1:2533- 


VN 


முதல்,மூன்றாம் கால்மானங்கள் 


-- 


2,=0. 


1.36267 VN 


கால்மானங்களின்கூறுபரவலும்இடைநிலையைப் போன்றேஅமையும்.கீழ்கால்மானத்தின்கூட்டுச் 
சராசரிமுழுமைத்தொகுதியின்கீழ்கால்மானம் மேல்கால்மானத்தின்கூட்டுச்சராசரி முழுமைத் தொகுதியின்மேல்கால்மானம். 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


- 


பத்துமானங்கள் 


- 


DA 


D 


9 


D. 


D, 


DS 


1.70947 

VN 
1-4288- 

VN 
1.3180- 

VN 1-2680ஏ 


இடைநிலையைப்போன்றேபத்துமானங்களின் கூறுப்பரவல்அமைகிறது.முதல்பத்துமானம்.2 ஆவதுபத்துமானம்,9ஆவதுபத்துமானம்இவற்றின் கூட்டுச்சராசரிமுறையேமுழுமைத்தொகுதியின்முதல் 2ஆம்...9ஆம்பத்துமானங்களுக்குஏறக்குறையசமம். 


= 


- 


D) 


ம. 


ODA 


VN 


அரைக்கால்மானவீச்சு 


0-78677 


Q 


VN 


இடைநிலையைப்போன்றேஇதன்கூறுப்பரவலும் அமையும்.கால்மானவீச்சின்கூட்டுச்சராசரிஏறக் குறையமுழுமைத்தொகுதியின்கால்மானத்திற்குச் சமம், 


21TY 


* 218 


கூறுப்பரவல் 


திட்டப்பிழை 


குறிப்புகள் 


பரவற்படிகள் 


( 
1 
) 
S 
" 


M 


(2)rs =M 


2 NN 

திட்டவிலக்கத்திற்குரியவிளக்கங்களேஇதற்கும் 

பொருந்தும். 4.- 

பரவற்படியின்கூட்டுச்சராசரிஏ (N-1)|N. NN-ன் 

மதிப்புபெரியதாகஇருக்கும்போது,இது 

ஏறக்குறையஎ-க்குசமமாகச்இருக்கும். V1+2V2N-100ஆகஇருக்கும்போதுஇயல்நிலைஅல் 

லதுஏறத்தாழஇயல்நிலைப்பரவலில்அமைந்திருக்கும் பரவல்களுக்கும்,மாறுபாட்டுக்கெழுவின்திட்டப் 

VI 
பிழை- 

xv1+2Va 


மாறுபாட்டுக்செழு 


V v= 

M2N 


v= /2N 


கணக்கியல் புள்ளியியல் 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


219 


எடுத்துக்காட்டு 

ஒரு முழுமைத் தொகுதியில் 2,3,6,8 , 11 என்ற ஐந்து எண்கள் 
உள்ளன . எடுக்கப்படும் எண்கள் 

மீண்டும் 

முழுமைத் 
தொகுதியில் சேர்க்கப்படும் நிலையில் , அளவு 2 ஆக உள்ள 
எல்லாக் கூறுகளையும் எடுத்துக் கொண்டு ( அ ) முழுமைத் 
தொகுதியின் கூட்டுச் சராசரி ( ஆ ) முழுமைத் தொகுதியின் 
திட்ட விலக்கம் (இ ) கூட்டுச் சராசரிகளின் கூறுபரவலின் கூட்டுச் 
சராசரி ( ஈ) கூட்டுச் சராசரிகளின் கூறுபரவலின் திட்ட விலக்கம் 
இவற்றைக் காண்க . 


( அ ) 


2-- 3 + 6 + 8 + 11 

5 


30 
5 


6.0 


( 2-6 ) 2 + (3-6) : + (6-6 ) .-- (8-6 ) + ( 11-6) 2 


( ஆ ) 72 


16 + 9 + 0 -- 4 + 25 

5 


10.8 


- 


3-29 


( இ ) இங்கு 5 ( 5 ) 25 

கூறுகள் , ( ஒவ்வொன்றிலும் 2 
எண்கள் உடையவை ) எடுக்க முடியும் . ஏனெனில் , முதல் 
தடவை எடுக்கப்படும் 5 எண்களில் ஏதேனும் ஒன்று 2 

ஆவது 
தடவை எடுக்கப்படும் 5 எண்களில் ஏதேனும் ஓர் எண்ணுடன் 
பொருத்த இயலும் . 


( 2 , 2 ) 
( 3 , 2 ) 
( 6,2 ) 
( 8 , 2 ) 
( 11 , 2 ) 


( 2 , 3 ) 
( 3 , 3 ) 
( 6 , 3 ) 
( 8,3 ) 
( 11 , 3 } 


( 2 , 6 ) 
( 3 , 6 ) 
( 6 , 6 ) 
( 8 , 6 
( 11 , 3 ) 


( 2 , 8 ) 
( 3 , 8 ) 
( 6 , 8 ) 
( 8 , 8 ) 
( 11 , 8 ) 


( 2,11 ) 
( 3,11 ) 
( 6,11 ) 
( 8 , 11 ) 
( 11 , 11 ) 


இவற்றிற்குரிய கூறுகளின் சராசரிகள் : 
2.0 2.5 

4.0 
2.5 3.0 

4.5 


6.5 


5.0 
5.5 


7.0 


4-0 
5-0 
6.5 


4.5 
5.5 


6.0 
7-0 
8.5 


7.0 
8.0 
95 


8.5 
9.5 
11.0 


7.0 


220 


கணக்கியல் புள்ளியியல் 


= 


சராசரிகளின் கூறுபரவலின் சராசரி 
( 1 )-ல் உள்ள எல்லாக் கூறு சராசரிகளின் கூட்டுத் தொகை 

25 


* 


150 


25 


= 


6.0 . 


இதிலிருந்து - 

* 


- 


- எனத் தெரிகிறது . 


1 


(ஈ ) ( 1 ) -ல் உள்ள ஒவ்வோர் எண்ணிலிருந்தும் சராசரி 
6ஐக் கழித்து , அவற்றின் இருமடியைக் காணவேண்டும் . இவ்வாறு 
கிடைத்த 25 எண்களையும் கூட்டி , அவற்றை 25 ஆல் வகுத்தால் , 
சராசரிகளின் கூறுபரவலின் பரவற்படியான 2 கிடைக்கும் . 

T 


2 


- 


135 
25 ) 


எனவே , 

* 


5-40 


- 


எனவே, 


- 


V5.4 


- 


2.32 . 


னவே , 


என எடுக்கப்படும் கூறு 

திருப்பிப் போடப்படும் 
நிலையிலோ, அல்லது 

முழுமைத்தொகுதி வரையற்றதாக 
இருக்கும்போதோ , 
ஏ ? 10-8 

5-4 
N 

2 


X 


மேற்கண்ட கணக்கில் எடுக்கப்படும் உறுப்பு , திருப்பிப் 
போடா நிலையில் மதிப்பீடுகளைக் கணக்கிடுக . 


தீர்வு : 
முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரி , திட்டவிலக்கம் 

இரண்டும் முன்போலவே , முறையே 6 , 3-29 என 
இருக்கும் . 


வை 


எடுக்கப்படும் எண்கள் திருப்பிப் போடப்படாத நிலையில் 
ஒவ்வொன்றிலும் 2 எண்கள் உடைய 5C, 10 கூறுகளுள்ளன ; 
அவையாவன : 


- 


( 2 3 ) , ( 2 , 6 ) , ( 2 , 8 ) , ( 2 , 11 ) , ( 3 , 6 , ( 3 , 8 ) , ( 3 , 11 ) , ( 6 , 8 ) 
( 6 , 11 ), ( 8 , 11 ) , 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


221 


எடுத்துக்காட்டாக ( 2 , 3 ) என்பது ( 3 , 2 ) ஆகக் கொள்ளப் 
படுகிறது . 


இக் கூறுகளின் கூட்டுச் சராசரிகள் , 
2.5 , 4.0 , 5.0 , 6.5 , 4.5,5.5,17-0 , 7.0 , 8.5 , 9.5 . 


கூட்டுச் சராசரிகளின் கூறு பரவலின் கூட்டுச்சராசரி 

2.5 + 4 + 0 5-0 + 6 • 5--4-5 + 5-5 + 7 • 0 + 7 • 0 + 85 + 9.5 1 
ப 

-6 . 
* 

10 


இதிலிருந்து ux 


-- 


4 எனத் தெரிகிறது . 


கூட்டுச்சராசரிகளின் கூறுப்பரவலின் பரவற்படி = 
( 2.5-6.02 + 4.0 - 6.0 ) 2 + (5.0-6.0) + ... + ( 9.5-6.0 ) 


T 


4.05 


- 


2.01 . இதிலிருந்து 


2 
X 


- 


N 

P 
N 


N 


( 


எனத் 


1 


தெரிகிறது . அதாவது 


10.8 | 

2 


( - ) 


= 4-05 . 


எடுத்துக்காட்டு : 

கீழ்க்காணும் பட்டியலிலிருந்து , ஒவ்வொன்றிலும் 4 மாணவர் 
கள் 

அடங்கிய ( திருப்பிச் சேர்க்கப்படுதல் ) 30 சமவாய்ப்புக் 
கூறுகளை ராண்டம் 

எண்களைப் பயன்படுத்தி எவ்வாறு 
தேர்ந்தெடுப்பாய் ? 


கூட்டுச் சராசரிகளின் கூறுபரவலின் சராசரியையும் திட்ட 
விலக்கத்தையும் கணக்கிடுக . இவற்றை அவற்றின் கணக்கியல் 
மதிப்புகளுடன் ஒப்பிடுக . 


உயரம் 


நிகழ்வெண் 


60 


62 


5 


63 


65 


18 


66 


68 


42 


69 


71 


27 


72 


-- 


- 


74 


8 


222 


கணக்கியல் புள்ளியியல் 


தீர்வு : 

உயரம் 
60 62 
63 65 
66 
69 -71 
72-74 


நிகழ்வெண் 

5 
18 
42 
27 


- 


கூறுகளின் எண் 

00 - 04 
05-22 
13 - 64 
65-91 
92-99 


-68 


8 


100 மாணவர்களில் ஒவ்வொரு மாணவரையும் இரண்டு 
இலக்கமுள்ள எண்களால் குறிப்பிடுவோம் . 00 , 01 , 02 , ...... 99 . 
எனவே 60 - 62 அங்குலங்களுக்கு இடையே உள்ள 5 மாணவர் 
களது எண்கள் 00 , 1 , 02 , 03 , 04 என அமைகின்றன . 63 - 65 
அங்குலங்களுக்கு இடையே உயரங்களைக் கொண்ட மாணவர் 
களின் எண்கள் 05 - 22 என அமைகின்றன . ஒவ்வொரு 
மாணவரது எண்ணும் ஒரு கூறு எண் ஆகிறது . ராண்டம் எண் 
களின் பட்டியலில் இருந்து முதல் வரியில் தொடர்ந்து வரும் 
எண்களாகிய , 51 , 77 , 27 46 , 40 போன்றவற்றை எடுத்துக் கொள் 
வோம் . எனவே , 51 என்பது உயரம் 66 - 68 அங்குலங்களுக்கு 
இடையே உள்ள ஒரு மாணவரைக் குறிக்கிறது . இதனைப் பிரிவின் 
மைய மதிப்பாகிய 67 அங்குலமாகக் கொள்ளலாம் . 


இவ்வாறே 77 , 27 , 46 என்ற எண்கள் முறையே 70 , 67 , 67 
அங்குலங்கள் உயரங்களைத் தருகின்றன . இவ்வாறு பின்வரும் 
பட்டியலில் 30 கூறுகளுக்கும் , உயரங்களும் , சராசரி உயரமும் , 
கணக்கிடப்பட்டுத் தரப்பட்டுள்ளன . 


பட்டியல் -1 . 


எடுக்கப்பட்ட கூறின் 
எண் 

( அ ) 


அவற்றிற்குரிய 
உயரங்கள் ( ஆ ) 


சராசரி 


உயரம் ( இ ) 


67-75 


66.25 


( 1 ) 51 , 77 , 27 , 46 
( 2 ) 40 , 42 33 , 12 
( 3 ) 90 , 44 , 46 , 62 
(4 ) 16 , 28 , 98 , 93 
( 5 ) 58 , 20 , 41 , 86 


67 , 70 , 67 , 67 
67 , 67 , 67 , 64 
70 , 67 , 67 , 67 
64 , 67 , 73 , 73 
67 , 64 ; 67 , 70 


67-75 


69.25 


67.00 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


223 : 


(அ ) 


ெ 


66-25 


65.50 


68.50 


68.50 


1 


67-00 


( 4 , 67 , 64 , 70 
67 , 67 61,67 
67 , 70 , 70 , 67 
70. 70, 70, 64 
73 , 61 , 64. 70 
70 , 64 , 67 , 64 
67 , 73 , 67 , 67 
64 70 , 67 , 73 
73 , 61 , 70 , 67 
64 , 70, 67 , 67 


66-25 


68.50 


68.50 


67.75 . 


6700 


64 , 67 , 67 67 


6625. 


69.25 


( 6 ) 19 , 64 , 08 , 70 
( 7 ) 56 , 24 , 03 , 32 
( 8 ) 34 , 91 , 83 , 58 
( 9 ) 70 , 65 , 68 , 21 
( 10 ) 96 , 02 , 13 , 87 
( 11 ) 76 , 10 , 51. 08 
( 12 ) 63 , 97 , 45 , 39 
( 13 ) 05 , 81 , 45 , 93 
( 14 ) 96 , 01 , 73 , 52 
( 15 ) 07 , 82 , 54 , 24 
( 16) 11 , 64 , 55 , 58 
( 17 ) 70 , 56 , 97 , 43 
( 18 ) 74 28 , 93 , 50 
( 19 ) 79 , 42 , 71 , 30 
( 20 ) 58 , 60 , 21 , 33 
( 21 ) 75 , 79 , 74 , 54 
( 22 ) 06 , 31 , 04 , 18 
( 23 ) 67,07 , 12 , 97 
( 24 ) 31 , 71 , 69 , 88 
( 25 ) 11 , 64 , 21 , 87 
(26 ) 03 , 58 , 57 , 93 
( 27 ) 53 , 81 , 93 , 88 
( 28) 23 , 22 , 96 , 79 
( 29 ) 98 , 56 , 59 , 36 
( 30 ) 08 , 15 , 08 , 84 


69.25 


+ 


70 , 67 , 73 , 67 
70 , 67 , 73 , 67 
70. 67 , 70 , 67 
67 , 67 , 64, 67 
70 , 70 , 70 , 67 


68.50 . 


66-25 


69.25 . 


64 , 67 , 61 , 64 


64.00 


70 , 64 , 64 , 73 


67.75 . 


69.25 


66.25 


67.00 


67 , 70 , 70 , 70 
64 , 67 , 64 , 70 
61 , 67 , 67 , 73 
67 , 70 , 73 , 70 
67,64 , 73 , 70 
73 , 67 , 67 , 67 
64 , 64 , 64 , 70 


70.00 


68.50 


68.50 


2 


65.50 


224 


கணக்கியல் புள்ளியியல் 


பட்டியல்- II. 


--கூறு சராசரி குறியீடு 


f 


d 


fd 


fd2 


( 4 • 00 


1 


1 


T 


4 


16 


64-75 


0 


0 


0 


0 


65-50 


2 


11 : 


- 


- 


- 4 


8 


66-25 


HH 1 


6 


T 


6 


6 


A 67-00 


1111 


4 


0 


0 


0 


67-75 


1111 


4 


1 


4 


4 


-68-50 


# 11 


7 


2 


14 


28 


169.25 


H 


5 


3 


15 


45 


* 70-00 


1 


1 


4 


4 


16 


|pf = N 


Ef = N = 30 ) 


Efda = 23| zfd2 


*-2016 


123 


பட்டியல் 1 கூறுகளின் கூட்டுச்சராசரிகளின் நிகழ்வெண் 
யரவலைத் தருகிறது . இது சராசரிகளின் கூறுப்பரவலாகும் . இக் 
கூறுப்பரவலின் 


Czfd | 


கூட்டுச் சராசரி 


= 


A + 


N 


67.00 + 


( -75 ) ( 23 ) 

30 


67-58 


- 


C 


Efrd r2 

N 


= 


( 


2frdr 

N 


21 


-75 


N 


123 
310 


1.41 " 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


225 


கூறுப்பரவலின் 


கணக்கியல் 


கூட்டுச் 

சராசரிகளின் 
சராசரியைக் கணக்கிடுதல் 


மையமதிப்பு 


நிகழ்வெண் 


d 


fd 


f - d " 


61 


5 


-2 


-10 


20 


64 


18 


-1 


18 


- 


18 


A4- 67 


42 


0 


0 


0 


70 


27 


1 


27 


27 


73 


8 


2 


16 


32 


+ 15 


97 


M 


CEfd 

N 


= 


A + 


3 X 158 


67 + 


9 
20 


67.45 " 


= 


அதாவது 67 + 


123 
fd2 


C2 


Σ 
N 


( - - ( K ) ] 
* [ 233- ( 126 ) ) 


--- 


2.927 


முழுமைத்தொகுதியின் திட்டவிலக்கம் 3 - 110.9475 


கூட்டுச் சராசரியின் கூறுப் பரவலின் திட்டவிலக்கம் 


VN 


2.92 
V4 

1.46 அங் 
கூட்டுச் சராசரிகளின் 

கூறு 

பரவலின் கணக்கிடப்பட்ட 
சராசரி , 67.45 . அதன் கணக்கியல் மதிப்பான எ.58- லிருந்து 
சிறிதளவே மாறுபடுகிறது . இதுபோன்றே கூறுப்பரவலின் 
திட்டவிலக்கம் 1.41 அங் . அதன் கணக்கியல் மதிப்பான 1.46 
லிருந்து சிறிது மாறுபடுகிறது . கூறின் அளவு சிறியதாக இருப்ப 
தாலும் , 30 கூறுகள் மட்டுமே எடுக்கப்படுவதாலும் இவ்வேறு 
பாடுகள் காணப்படுகின்றன . 
க.பு. 

15 


226 


கணக்கியல் புள்ளியியல் 


பமிகைத் தன்மையைச் சோதித்தல் ( Tests of Significance ) 

கூறும் கொள்கையின் முக்கியமான பகுதி - மிகைத் தன்மை 
யைச் சோதித்தல் ஆகும் . இதிலிருந்து , நேரில் கண்ட , கூறினு 
டைய பண்பளவைக்கும் , அப் பண்பளவையின் எதிர்பார்க்கப் 
படும் மதிப்புக்கும் இடையிலுள்ள வேறுபாட்டையோ , அல்லது 
இரு கூறுகளின் 

பண்பளவைகட்கு இடையிலுள்ள வேறு 
பாட்டையோ , மிகைத்தன்மை வாய்ந்தது அல்லது வாய்ப்பு 
- கூறுகளின் ஏற்ற இறக்கப் பிழைகளால் மட்டுமே ஏற்பட்டது 
- எனத் தீர்மானிக்கிறோம் . 


ஆதலால் 


எடுத்துக்காட்டாக , ஒரு நாணயத்தை 150 முறை வீசுவதாகக் 

1 
கொள்வோம் . தலை கிடைப்பதற்கான நிகழ்கதவு 

2 
நாம் எதிர்பார்க்கும் தலைகளின் எண்ணிக்கை 75 . 

ஆனால் , 
ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட சோதனையில் 

சரியாக 75 தலைகள் 
கிடைக்காமல் இருக்கலாம் . நாம் நாணயத்தை 150 முறை வீசும் 
போது 82 தலைகளோ அல்லது 65 தலைகளோ கிடைக்கலாம் . 
இவ்வாறு எதிர்பார்க்கப்படும் மதிப்புக்கும் நேரில் காணும் 
மதிப்புக்கும் இடையிலுள்ள வேறுபாட்டை எந்த அளவுவரை 
மிகைத்தன்மையற்றது என ஒதுக்கி விடலாம் ; எந்த அளவுக்கு 
அதிகமானால் அதனை மிகைத்தன்மையுடையது எனக்கொண்டு 
நாணயத்தின் ஒரு தலைசார்பற்ற தன்மையைக் குறித்து ஐயம் 
கொள்ளலாம் என்று தீர்மானிக்க இம் மிகைத்தன்மைச் சோதனைகள் 
உதவுகின்றன . 

இதுபோலவே, ஒரு கல்லூரியில், பொதுவாக , 
.பல்கலைக் கழகத்தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவோரின் சதவீதம் 90 % 
ஆகவும் , ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் 96 % தேர்ச்சியும் மாணவர்கள் 
பெற்றிருந்தால் அவ்வாண்டு தேர்ச்சியில் ஏற்பட்ட அதிகரிப்பாகிய 
-6 % உண்மையிலேயே மாணவர்கள் அவ்வாண்டு குறிப்பிடும் 
வகையில் 

சிறந்து விளங்கியதைக் குறிக்கின்றதா , அல்லது 
முற்றிலும் வாய்ப்பின் காரணமாக இவ்வதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதா 
எனவும் தீர்மானித்தல் வேண்டும் . 


பெரும்பான்மையான நிலைகளில் , அனுபவத்தின் மூலமாகவோ 
அல்லது கணக்கியல் தேற்றங்களின் முடிவாகவோ x மாறியின் 
--பரவல் இயல்நிலைப் பரவலாக அமைந்துள்ளதை நாம் அறிவோம் . 
எனவே , x என்பது N ( m , 7 ) மாறியானால் இயல் நிலைப் பரவலின் 

- ( x - m ) 

N 
-சமன்பாடு ) 

2 2 

நாம் அறிவோம் . 
எனவே , P [ m - 20 < x < m + 2a ] = 9554. அதாவது , 5 % -க்கும் 


- 


என 


Cv2re 


227 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


குறைவான நிலைகளில்தான் நேரில் காணும் மதிப்புக்கும் ( x ) , 
எதிர் பார்க்கப்படும் மதிப்புக்கும் ( m ) இடைப்பட்ட வேறுபாடு 
2 ஏ ஐவிட அதிகமாக இருக்கும் . எனவே , நாம் நேரில் 
கணிக்கும் ஓர் இராசியின் மதிப்பு அதன் எதிர்பார்க்கப்படும் மதிப் 
பாகிய m ஐவிட 20 - க்கும் அதிகமாக வேறுபாடு உடையதாக இருந் 
தால் , இது அந்த முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட 
கூறாக இருத்தல் மிக அரிது என உணர்கிறோம் . நாணயத்தின் 

1 
எடுத்துக்காட்டில் , தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு 

2 
உள்ள முழுமைத் தொகுதியிலிருந்து இந்த நாணயம் வராதிருந் 
திருக்கலாம் . அதாவது , நாணயம் ஒரு புறச் சாய் 

யதாக 
இருக்கலாம் என்ற முடிவுக்கு வருகிறோம் இவ்வாறே , கல்லூரி 
மாணவரின் 96 தேர்ச்சி மிகைத்தன்மை வாய்ந்ததென நிறுவப் 
படின் , அவ்வாண்டு மாணவருக்கு , இதர ஆண்டுகளில் கல்லூரியி 
-லிருந்து அனுப்பப்பட்டோரைவிடத் தனிச் சிறப்பு உள்ளது என்ற 
முடிவுக்கு வருகிறோம் . இத்தகைய கூறுகளின் ( statements ) நாம் 
ஒரு குறிப்பிட்ட நிகழ்தகவு வரையை ( level of probability ) 
( இங்கு .05 ] அடிப்படையாகக் கொண்டுதான் சொல்கின்றோம் . 
கூறு , கொடுக்கப்பட்டுள்ள முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப் 
பட்டதல்ல என்று ஒரேயடியாகக் கூறாமல் “ 95 % நிலைகளில் 
முழுமைத் தொகுதியின் பண்பளவைக்கும் , கூறின் பண்பளவைக் 
கும் வேறுபாடு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை . எனவே , 5 % ல் 
வரையில் , நாம் நேரில் காணும் மதிப்பு மிகைத்தன்மை வாய்ந்தது ” , 
எனக்கொண்டு அதனை முழுமைத் தொகுதியின் உறுப்பாக 
ஏற்காது தள்ளி விடுகின்றோம் . எனவே , ஓர் இராசியை 
ஏற்றுக்கொள்வதற்கோ , ஏற்காது மறுப்பதற்கோ நாம் பயன் 
படுத்தும் நிகழ்தகவு வரையே , மிகைத்தன்மை 

வரை ( level of 
significance ) எனப்படுகிறது . எனவே 1 = 

> 2 
என இருப்பின் வேறுபாடு 1x -- m | 5 % 

வரையில் மிகைத் 
தன்மை வாய்ந்தது என்கிறோம் . இயல் நிலைப் பரவலின் 
பட்டியலில் இருந்து 5 % வரையைக் காண -ன் மதிப்பு 196 ஆக 
- இருப்பிலும் , கணக்கிடும் 

வசதிக்காக இதனை 2 

எனக் 
கொள்வோம் . 


X - m 


இல் எனும் எடுகோள் ( Null Hypothesis ) 

மிகைத்தன்மை சோதனைகளில் - முதலில் ஓர் எடுகோளை 
எடுத்துக் கொள்கிறோம் . நேரில் காணும் மதிப்புக்கும் , எதிர்பார்க் 
கப்படும் மதிபுக்கும் இடையேயுள்ள உண்மையான வேறுபாடு 


228 


கணக்கியல் புள்ளியியல் 


பூச்சியம் எனவும் , நாம் காணும் வேறுபாடு , ராண்டம் பிழைகளினால் 
ஏற்பட்ட வேறுபாடே என்பதாகும் . இந்த இல் என்னும் 
எடுகோளை [ Ho ] எனக் குறிப்பதுண்டு. 

ஒரு கூறின் 
பண்பளவைக்கும் , முழுமைத் தொகுதியின் பண்பளவைக்கும் 
இடையில் உன்மையில் வேறுபாடில்லை என்றும் , அல்லது இரு 
கூறுகளை எடுத்துக் கொள்ளும்போது 

கூறுகளின் 
பண்பளவைகளுக்கு மிடையேயுள்ள உண்மையான வேறுபாடு 
பூச்சியம் என்றும் கொள்கிறோம் . மிகைத்தன்மை சோதனைகளைப் 
பயன்படுத்தி , ஒரு குறிப்பிட்ட நிகழ்தகவு வரையில் இந்த 
எடுகோளை ஏற்கவோ அல்லது மறுக்கவோ செய்கிறோம் . 


பிழைகளின் இரு வகைகள் ( Two Types of Errors ) 

ஒரு புள்ளியியல் கொள்கையைச் சோதிக்கும்போது இரு 
வகையான பிழைகள் ஏற்படக்கூடும் . ( 1 ) கொள்கை சரியானதாக 
இருக்கும்போது நமது சோதனை அதனை நிராகரித்தல் ; அதனை 
(2 ) கொள்கை தவறானதாக இருக்கும் போது நமது சோதனை அதனை 
ஏற்றுக் கொள்ளுதல் . இவை முறையே முதலாம் வகைப் பிழை 
( Type I error ) , இரண்டாம் வகைப் பிழை ( Type Il error ) எனப் 
படுகின்றன . முதலாம் வகைப் பிழையின் நிகழ்தகவு அதாவது 
ஒரு சரியான கொள்கையைத் தவறானதென - நிராகரிப்பதற்கான 
வாய்ப்பு , சோதனையில் மேற்கொள்ளும் மிகைதன்மைவரை 
d ஆகும் . இவ்வாறு 5 % வரையில் சரியான கொள்கைகளில் 
சரியாக 5 சதவீதத்தை அவை உண்மையானதாக இருப்பினும் 
ஒதுக்கிவிடுகிறோம் . வாய்ப்பின் காரணமாகமட்டும் 100 நிலைகளில் 
5 நிலைகள் t பண்பளவை 1.96 ஐவிட அதிகமாக இருக்கும் . 
இந்த 5 % முதலாம் வகைப் பிழையின் அளவாகக் கொள்ளப் 
படுகிறது . எனவே , 5 சதவீதத்தில் 1 , m - , m + 

V n V n: 
என்ற ஏற்றுக்கொள்ளும் வீச்சில் ( acceptance region ) அமைந்தால் 
m ஐக் கூட்டுச்சராசரியாகவும் ஏ - வைத் திட்டவிலக்கமாகவும் 
கொண்ட இயல் நிலை முழுமைத் தொகுதியிலிருந்து X வந்ததாக , 
ஏற்றுக்கொள்கிறோம் . ஆனால் , x இந்த வீச்சிற்கு வெளியே 
இருந்தால் , கொள்கையினை நிராகரித்து விடுகிறோம் . எனவே 
நிராகரிக்கும் வீச்சு ( rejection range ) x < m - 1-96 

- 1-96 அல்லது 

Vn 
* > m + 1.96 

உண்மையிலேயே பொருட்படுத்தத்தக்க 

Vn 
வேறுபாடு இல்லாதிருக்கும்போது வேறுபாடு மிகைத்தன்மை 
வாய்ந்ததாகக் கொண்டு இல் என்னும் எடுகோளை நாம் 
நிராகரிக்கும்போது முதலாம் வகைப் பிழை ஏற்படுகிறது . 


1-96 - 


1.96 ஏ 


. 


. 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


229 


உண்மையிலேயே பொருட்படுத்தத்தக்க வேறுபாடு இருக்கும் 
போது வேறுபாடு மிகைத்தன்மை வாய்ந்தது அல்ல எனக் 
கொண்டு , இல் எனும் எடுகோளை ஏற்றுக்கொள்ளும்போது 
இரண்டாம் வகைப் பிழை ஏற்படுகிறது 


H ஐ ஏற்பது 


H- ஐ நிராகரிப்பது 


எடுகோள் 
H சரியானது 


வகைப் 


முதலாம் வ 

பிழை 


சரியான முடிவு 


எடுகோள் 
H தவறானது 


இரண்டாம் வகைப் 

பிழை 


சரியான முடிவு 


சோதனையில் நாம் எடுத்துக்கொள்ளும் மிகைத்தன்மை 
வரையினால் முதலாம் வகைப் பிழை முன்கூட்டியே தீர்மானிக்கப் 
படுகிறது : 5 % வரையில் கொள்கைகளைக் கூட 100 - க்கு 5 நிலை 
களில் t > 1.96 ஆக இருப்பின் நிராகரித்து விடுகிறோம் . 
ஏனெனில் உண்மையான கொள்கைகளில் கூட t > 1.96 ஆக 
இருக்க .05 நிகழ்தகவு உள்ளது . எனவே , மிகைத்தன்மை வரை 
யினைக் குறைப்பதன் மூலம் முதலாம் வகைப் பிழையை எவ்வளவு 
சிறிதாக மாற்ற விரும்பினாலும் அவ்வளவு சிறியதாக ஆக்கி 
விடலாம் . 1 % வரையைப் பயன்படுத்தினோமானால் t-ன் மதிப்பு 
1.96 - லிருந்து 2.58 ஆக மாறிவிடுகிறது . ஆனால் , இவ்வாறு செய் 
வதால் ஒரு தவறான கொள்கையை ஏற்பதற்கான வாய்ப்பு அதிகரிக் 
கிறது . எனவே ஒரே சமயத்தில் இரு பிழைகளையும் குறைத்தல் 
இயலாது . 

பொதுவாக , ஆராய்ச்சிக் கொள்கைகளில் இரண்டாம் வகைப் 
பிழையைவிட முதலாம் வகைப் பிழையைக் குறைத்தல் இன்றியமை 
யாதது . 
ஒரு வால்பகுதி , இரு வால்பகுதி சோதனைகள் { One Tailed and 

Two Tailed Tests ) : 
முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரியின் பண்பளவை 

இரு பக்கத்திலும் முறையே பெறக்கூடிய மீப்பெரு , 


- 


m 


in 


230 


கணக்கியல் புள்ளியியல் 


மீச்சிறு மதிப்புகளை அறிய விரும்பும்போது , பரவலின் இரு வால் 
பகுதிகளையும் எடுத்துக் கொள்கிறோம் . எனவே , இவை இரு வால் 
பகுதி சோதனைகள் எனப்படுகின்றன . 


கூட்டுச் சராசரியின் ஒரு பக்கத்திலுள்ள உச்ச மதிப்புகள் 
மட்டும் பெரும்பான்மையான சமயங்களில் அறிய பரவலின் ஒரு . 
வால் பகுதியை மட்டுமே அறிந்துகொள்ளும் தேவை ஏற்படலாம் . 
எடுத்துக்காட்டாக , விதைகளை விதைப்பதில் ஒரு முறை மற்றொரு 
முறையைவிட மேலானதா எனமட்டும் ஆராய முற்படும்போது 
( ஒரு முறை மற்றொரு முறையைவிடத் தரத்தில் சிறந்ததா அல்லது 
குறைந்ததா என ஆராய்வதிலிருந்து இது மாறுபட்டது ) நாம் 
பரவலின் ஒரு வால் பகுதியை மட்டுமே ஆராய்கிறோம் . இவை 
ஒரு வால்பகுதி அல்லது ஒரு பக்க சோதனைகள் ( One tailed test or 
one sided tests ) எனப்படுகின்றன . இந்நிலைகளில் தீர்மானிக்கும் , 
வீச்சு ( Critical region ) பரவலின் ஒரு பக்கத்தில் , மிகைத்தன்மை : 
வரைக்குச் சமமான பரப்பை உடையது . 


- நிராகரிக்கும் 

வீச்சு 


ஏற்கும் வீச்சு 

• 95 


நிராகரிக்கும் 
வீச்சு 


25 


• 25 


படம் 5-2 . 


வலது பக்கத்திலுள்ள பரப்புமட்டுமே 5 % ஆதலால் , மேற் 
காணும் படத்தில் ஏற்றுக் கொள்ளும் வீச்சு 


* < m + 1-645 


ஆகவும் , நிராகரிக்கும் வீச்சு 


* > M + 1-645 


ஆகவும் இருக்கும் . 


. -சோதனைகளில் , 

வால்பகுதிகள் சோதனைகளில் 
தீர்மானிக்கும் மதிப்புகள் ( Critical values ) tat • 05 ஒரு வால்பகுதி 
சோதனையில் t > t- 10 ஆகும் . 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


231 


மிகைத்தன்மை 
வரை 


-10 


• 05 


01 


• 005 


• 002 


--1-28 


ஒரு வால் பகுதிச் 
சோதனைகளில் 
t- ன் தீர்மானிக்கும் 

மதிப்புகள் 


-1-645 -2.33 
( அ ) ( அ ) 
1-645 2.33 


-2-58 
( அ ) 
2.58 


- 2.88 
( அ ) 
2.88 


1 • 28 


இரு வால் பகுதிச் 

சோதனைகளில் 
t- ன் தீர்மானிக்கும் 

மதிப்புகள் 


-1-645 , | -1-96 , 

1.645 1.96 


-2.58 , 

2.58 


--2.81 

2.81 


-3.03 

3-08 


கொள்கைகளைச் சோதித்தல் ( Tests of Hypothesis ) 

கூறுகள் தரும் விவரங்களிலிருந்து , பெரும்பான்மையான 
திலைகளில் முழுமைத் தொகுதியின் தன்மைகள் குறித்து முடிவுக்கு , 
வருகிறோம் . இவை புள்ளியியல் முடிவுகள் ( statistical decisions ) 
எனப்படுகின்றன . எடுத்துக்காட்டாக , கூறுகள் தரும் விவரங் 
களின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட உரம் மற்றோர் உரத்தை 
விடச் சிறந்த விளைச்சலைத் தருகிறதா ? குறிப்பிட்ட ஒரு மருந்து 
உண்மையிலேயே நோயைக் குணப்படுத்துவதில் சிறந்து விளங்கு 
கிறதா ? பகடை சமச்சீராய் உள்ளதா ? இவை போன்ற 
கொள்கைகளை ஆராய்ந்து , முடிவுக்கு வருகிறோம் . 


இத்தகைய முடிவுகளுக்கு வரும்போது , அவை சார்ந்துள்ள 
முழுமைத்தொகுதிகளைப் பற்றிய சில எடுகோள்களை ஏற்கிறோம் . 
அவை பெரும்பாலும் முழுமைத் தொகுதிகள் தழுவுகின்ற நிகழ் 
தகவுப் பரவல்களைப் பற்றிய கூறுகளாக இருக்கும் . இந்தப் 
புள்ளியியல் 

கொள்கைகள் சரியானவையா அல்லது 
தவறானவையா எனச் சோதித்தலே நம் நோக்கமாகும் . 


புள்ளியியல் கொள்கை ( Statistical Hypothesis ) 
ஒரு சமவாய்ப்பு மாறியின் நிகழ்வெண் சார்பைப்பற்றிய ஒரு 

sex 
தற்கோள் , எடுத்துக்காட்டாக f ( x , 6 ) == 0.e என்ற விதியை 
8 = 3 என்ற மதிப்புடன் , X தழுவுகிறது என்பது புள்ளியியல் 
கொள்கை . 


232 


கணக்கியல் புள்ளியியல் 


எளிய , கூட்டுக் கொள்கைகள் (Simple and Composite Hypothesis ) 

எடுத்துக் கொள்ளும் ஒரு கொள்கையின் மூலம் , நிகழ்வெண் 
சார்பின் அமைப்பும் , அதிலுள்ள பண்பளவைகளின் மதிப்புகள் 
யாவும் தெரிந்தால் அது எளிய கொள்கையாகும் . f ( x , m a ) 
1 

2 , 7 = 

1.5 என்பது எளிய 
21 

272 
கொள்கை ஆகும் . ஏ = 1.5 மட்டும் தரப்பட்டிருந்தால் , அது 
கூட்டுக் கொள்கை ஆகும் . 


- ( x - m ) ல் m 


* 


புள்ளியியல் கொள்கையைச் சோதிக்கும்போது , பின்வரும் 
முறையைப் பின்பற்றுகிறோம் . கொள்கையை உண்மையான 
தெனக் கொண்டு , கூறுவெளி S ஐ R , A எனும் இரு நிரப்புப் பகுதி 
களாகப் பிரித்துக்கொண்டு , P [ E ER ] = ! காண்கிறோம் - 
கண்டறிந்த மதிப்பு E, R- ல் காணப்பட்டால் , கொள்கையை 
மறுக்கிறோம் . E , A- ல் காணப்பட்டால் , கொள்கையை ஏற்றுக் 
கொள்கிறோம் . A ஏற்றுக் கொள்ளும் பகுதி , R , நிராகரிக்கும் 
பகுதி எனப்படுகின்றன . 


ஒரு புள்ளியியல் சோதனையில் பின்பற்றும் பல்வேறு நிலைகள் : 
( 1 ) H , ( இல் - எனும் எடுகோளை ) அமைக்கப்படுகிறது . 

( 2 ) முழுமைத்தொகுதியிலிருந்து , ஒரு சமவாய்ப்புக் கூறு 
எடுக்கப்படுகிறது . 

( 3 ) X என்ற , ஏற்றதொரு புள்ளியியல் அளவைத் 
தேர்ந்தெடுக்கப்படுகிறது . 

(4 ) X -ன் கூறுப் பரவலையும் , மிகைத்தன்மை வரை ( U ) 
வையும் பொறுத்து , X.- ன் வீச்சு A , R என இரு பகுதிகளாகப் 
பிரிக்கப்படுகிறது . 

( 5 ) புள்ளியல் அளவை x ,, A. யில் காணப்பட்டால் , H , 
ஏற்றுக்கொள்ளப்படுகிறது . அது R- ல் காணப்பட்டால் , H. 
நிராகரிக்கப்படுகிறது . 


எடுத்துக்காட்டு : 

( i ) H. : a = 60 , H , : a > 60 , di = • 05 ; x = 62 , n = 64 
= 5 எனத் தரப்பட்டுள்ள போது , 

இயல் நிலை முழுமைத் 
தொகுதியின் கூட்டுச்சராசரியைப் பற்றிய கொள்கையைச் 
சோதிக்கவும் : 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


233 


கிலை 


k - ao 


( i) X , 


= 


- 


= 3-2 


62 - 60 

5 
164 


X ; > 1-65 ஆதலால் , X , E R. 


ஃ . H , நிராகரிக்கப்படுகிறது . 


- 


"திறன்சார்பு ( Power Function ) 
P [ EE R / H , ] என்பது , மாற்றுக் 

கொள்கை 

H , ஐப் 
பொறுத்து அமையும் , தீர்மானிக்கும் பகுதியின் திறன் சார்பு 
எனப்படுகிறது . 
திறன் 1 - T இரண்டாம் வகைப் பிழை . 

இரண்டாம் வகைப் பிழை சிறுமமாக இருக்கும்போது , 
திறன் பெருமமாயிருக்கும் . 

ஒரு மாற்றுக் கொள்கை H -க்குப் பதிலாக , மாற்றுக் 
கொள்கைகள் H ,-ன் தொடராகக் கருதலாம் . P [ E € R / H1 ] 
என்பது 

H1 அதாவது H. - லிலுள்ள 6 - ன் சார்பாகக் கருதப் 
படுகிறது . 

P [ E E R / H , ] = P ( t ) 


இது சோதனையின் திறன் சார்பு ஆகும் . 


வேறுபாட்டின் மிகைத் தன்மை காணும் சோதனைகள் : ( பெருங் 

கூறுகள் ) 
1. ஓர் இராசியின் நேரில் கண்ட மதிப்பிற்கும் எதிர்பார்க்கப்படும் 

மதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டின் மிகைத்தன்மையை 
ஆராய்தல் . 

ஓர் அறுமுகப்பகடையை 120 முறை வீசும்பொழுது , புள்ளி 
முகம் “ 5 .26 முறை கிடைக்கிறது . கணக்கியல் மதிப்பின்படி , 

1 
புள்ளிமுகம் 5 கிடைப்பதற்கான நிகழ்தகவு = எனவே , கணக் 

6 
கியல் மதிப்பு ( புள்ளிமுகம் 5 எதிர்பார்க்கப்படும் தடவைகள் ) 

1 
120 X = 20. இதுபோல ஓர் இராசியின் எதிர்பார்க்கப்படும் 

6 


234 


கணக்கியல் புள்ளியியல் 


- 


மதிப்பு , a எனவும் , அதன் 

கணக்கியல் 

மதிப்பு x எனவும் 
இருப்பின் இயல் நிலை விதியின்படி , P ( a - 23 < x < a + 23 ) 
= .9545 , இங்கு ர முழுமைத் தொகுதியின் திட்டவிலக்கமாகும் . 
எனவே 5 % நிலைகளுக்கும் குறைவாகவே , எதிர்ப்பார்க்கப்படும் 
மதிப்பு யிலிருந்து , நேரில் காணும் மதிப்பு கூன் வேறுபாடு 2 ச வை 
விட அதிகமாகவே இருக்கும் . எனவே 

x - a ) 

> 2 
எனில் , வேறுபாடு மிகைத்தன்மை வாய்ந்தது . t < 2 எனில் 
5 % வரையில் வேறுபாடு பொருட்படுத்ததக்கதல்ல என்னும் 
முடிவுக்கு வருகிறோம் . இதுபோன்று P ( a - 30 < x < a + 30 ) 

• 9973 . எனவே , t : 3 எனில் வேறுபாடு 1 % வரையில் கூட 
மிகைத்தன்மை வாய்ந்தது எனவும் , t < 3 எனில் வேறுபாடு 
1 % வரையில் மிகைத்தன்மை அற்றது எனவும் முடிவுக்கு 
வருகிறோம் . 


3 


எடுத்துக்காட்டு 

ஓர் அறுமுகப்பகடை 324 முறை வீசப்படுகிறது . அதில் 181 
முறை ஒற்றைப்படை எண்கள் கிடைக்கிறது . அந்தப் பகடை ஒரு 
புறச் சாய்வற்றது எனக் குறிப்பிடத்தக்கதா ? 


தீர்வு 
பகடையை ஒரு முறை வீசும் போது 1,3,5 என்ற 3 ஒற்றைப் 
எண்களில் ஏதேனும் ஒன்று கிடைக்கும் . இதற்கான 

3 1 
நிகழ்தகவு P = 

6 2 


படை 


. 


எனவே , கணக்கியல் நிகழ்வெண் 


- 324 X 


= 


1 
2 


= 


162 


கண்டறியப்பட்ட மதிப்பு = 181 


t 


181 - 162 

1 1 
324 

2.2 


ஏ = vmpq ஈருறுப்புப் 

பரவலின்படி 


= 


t > 2. எனவே வேறுபாடு 5 % வரையில் பொருட்படுத்தத் 
தக்கது . ஆயின் t - 3 ஆதலால் , 1 % வரையில் வேறுபாடு 
மிகைத்தன்மை அற்றது ; அதாவது 5 % வரையில் , 
ஒரு புறச் சாய்வுற்றது எனவும் , 1 % வரையில் ஒருபுறச் சாய்வற்றது 
எனவும் கூறலாம் . 


பகடையை 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


235 


எடுத்துக்காட்டு : 
ஒரு பள்ளியில் 

உள்ள மாணவரின் எடைகளின் கூட்டுச் 
சராசரி 140 பவுண்டு ; திட்ட விலக்கம் 5 பவுண்டு என கணக்கிடப் 
பட்டது . தற்செயலாக ஒரு மாணவரின் எடையை அளவிட்டதில் 
120 பவுண்டு என வந்தது . எடையில் வேற்றுமை , வாய்ப்புக் 
காரணத்தால் ஏற்பட்டது எனக் கூறமுடியுமா ? 
நீர்வு : 


எடுகோள் : 

எடைகளின் வேற்றுமை மிகைத்தன்மை வாய்ந்தது அல்ல 
என்க . 

கணக்கியலாக எதிர்பார்க்கப்படும் மதிப்பு 140 
நேரிடையாகக் கண்ட மதிப்பு = 120 

| 14 ) 
திட்ட விலக்கம் 5 

4 
5 

5 


120 || 


20 


t 


- 


- 


t > 2 . எனவே எடையில் வேற்றுமை வாய்ப்புக் காரணத்தால் 
ஏற்பட்டது அல்ல எனக் கூறலாம் . 5 % வரையில் எடுகோளை 
ஏற்கிறோம் 
II . கூறின் கூட்டுச் சராசரிக்கும் : முழுமைத் தொகுதியின் கூட்டுச் 
சராசரிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டின் மிகைத் தன்மையை 
ஆராய்தல் . 


ஐக் கூட்டுச் சராசரியாக உடைய கூறின் அளவு n . 
ஐக் கூட்டுச் சராசரியாகவும் , ஏ திட்ட விலக்கமாகவும் கொண்ட 
இயல் நிலை முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது . 
1 அளவுடைய பல்வேறு கூறுகளை இம் முழுமைத் தொகுதியி 
லிருந்து எடுத்துக் கொண்டோமானால் , அவற்றின் கூட்டுச் சராசரி 
களின் X ம் இயல் நிலைப் பரவலை a கூட்டுச் சராசரியாகவும் , 


ச 


திட்ட விலக்கமாகவும் கொண்டு தழுவுகின்றது . 


( x - a) 


இயல் நிலைப் பரவலைக் கூட்டுச் சராசரி 0 , 


vn 


ச 


- 


திட்ட விலக்கம் 

எனக்கொண்டு தழுவுகின்றது . 
vn 


236 


கணக்கியல் புள்ளியியல் 


2 எனில் , 5 % வரையில் வேறுபாடு மிகைத் தன்மை , 
உடையது என்றும் , 1 > 2 எனில் வேறுபாடு மிகைத் தன்மை 
அற்றது என்னும் கொள்ள வேண்டும் . முழுமைத் தொகுதியின் 
திட்ட விலக்கம் - அறியப்படா நிலையில் , கூறின் திட்ட விலக்கம் 
ச - யை அதன் மதிப்பீடாகக் கொள்ள வேண்டும் . 


--எடுத்துக்காட்டு : 

144 அளவு கொண்ட ஒரு சமவாய்ப்பு , கூறின் சராசரி உயரம் 
5 5 " திட்டவிலக்கம் 2.5 " . சராசரி உயரம் 5 6 " கொண்ட ஒரு 
முழுமைத் தொகுதியிலிருந்து , இக் கூறு வந்தது அல்ல எனக் 
காட்டுக . 


தீர்வு : 
திட்ட விலக்கம் 

2.5 " m 56 = a , * = 515 " , n 


144 


- 


| 5 6" - 55 " | 

2.5 


12 " 
2.5 " 


= 12 x 2 = 3 


2.5 
12 


4.144 


--- 


4-8 > 3 


t > 3 ஆதலால் 1 % வரையில்கூட வேறுபாடு பொருட் 
படுத்துமளவு உள்ளது . எனவே , கூறு 56 " சராசரி உயரமாக 
கொண்ட முழுமைத் தொகுதியிலிருந்து வந்தது அல்ல . 


III ( அ ) இரு கூறுகளின் கூட்டுச் சராசரிகளுக்கு இடைப்பட்ட 

வேறுபாட்டின் மிகைத் தன்மையை ஆராய்தல் 

11 , 12 அளவுகளுடைய இரு கூறுகளின் கூட்டுச் சராசரிகள் 
11 , , . இவ்விரு கூறுகளும் கூட்டுச் சராசரி a , திட்ட விலக்கம் - 
எனக் கொண்ட இயல் நிலை முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப் 
பட்டன எனக் கொள்வோம் . 1 , அளவுடைய , முதற் கூறு கூட்டுச் 
சராசரி a- ம் திட்ட விலக்கம் எனக் கொண்டு இயல் நிலை 


MN1 


* விதியைப் பின்பற்றுகிறது . இதேபோன்று 1 , அளவுடைய 
இரண்டாவது கூறு , கூட்டுச் சராசரி 3 ஆகவும் திட்ட விலக்கம் 

உடன் இயல் நிலை விதியைப் பின்பற்றுகிறது . எனவே 
N na 
3y - , , மாறி , 0 கூட்டுச் சராசரியும் , திட்ட விலக்கம் 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


237 


72 


MA 


+ 


எனக் கொண்டு இயல் நிலை விதியைப் பின்பற்று 1 


ne 


ni 
கிறது . 


1 


- 


ஆகவும் 


ச 


MA + 


எனவே 

என்பது சராசரி 0 
1 

11 ne 
திட்ட விலக்கம் 1 ஆகவும் கொண்டு இயல் நிலை விதியைப் பின் 
பற்றுகிறது . எனவே , 5 % மிகைத் தன்மை வரையில் 12 
எனில் , வேறுபாடு - மிகைத் தன்மை உடையது . t < 2 எனில் .. 
வேறுபாடு மிகைத் தன்மையற்றது எனவும் கூறலாம் . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரி 16 , திட்ட 
விலக்கம் 3 . இத் தொகுதியிலிருந்து பிறக்கும் 49 , 64 எண்ணிக் 
கைகள் கொண்ட இரண்டு கூறுகளின் கூட்டு சராசரிகள் முறையே : 
15 , 18 என்றால் இந்தச் கூட்டுச் சராசரிகளின் வேற்றுமை குறிப் 
பிடத் தக்கதா ? 

( 1974 செ.ப.க. ) 


தீர்வு : 
எடுகோள் : 

இரு கூறுகளின் கூட்டுச் சராசரிகளின் இடையே குறிப்பிடத் 
தக்க வேற்றுமை இல்லை எனக் கொள்வோம் . 


15 , x 2 


18 , 11 


49 , 12 


64 0 = 

- 3 


- 


| x1 –2 | 


| 15 


18 | 


MA 


+ 


1 
12 


3 


1 
49 


+ 


1 
64 


04 

MM 


3 

1 

= 5.267 > 3.. 
64 + 49 

133 
3 X 64 x 49 

3136 
நமது எடுகோள் 1 % வரையில் கூட ஏற்றுக் கொள்ளத் . 
தக்கதல்ல . 


- 


M 


எடுத்துக்காட்டு : 

சிறுவர்களின் அறிவுக் கூர்மையையை அறிவதற்காக ஆய்வு 
ஒன்று நடத்தியதல் அறிவுக் 

கூர்மை எண்களின் திட்ட . 
விலக்கம் 35 எனத் தெரிந்தது . 


238 


கணக்கியல் புள்ளியியல் 


120 சிறுவர்களைப் பரிசோதித்ததில் அவர்களுக்குரிய அறிவுக் 
கூர்மை எண்களின் சராசரி 125 எனவும் , 100 சிறுமியர்களைப் 
பரிசோதித்ததில் சராசரி 130 எனவும் வந்தால் இச் சராசரிகளுக் 
குள்ள வேற்றுமையைப் பரிசோதிக்கவும் . 


- 


= 


120 . 


சிறுவர்களின் எண்ணிக்கை 

11 
சிறுமியர்களின் எண்ணிக்கை = 
T1 + 125 , x , 130 


= n , 


100 . 


35 


10 
7 T 


120 


| 25 - 130 || 

1 
35 

120 

+ 


= 


NM 


= 1.055 


M2 


220 


1 
100 


t < 2 எனவே 5 % மிகைத் தன்மை வரையில் சராசரிகளுக்கு 
இடையே உள்ள வேற்றுமை குறிப்பிடத்தக்கதல்ல . 


III ( ஆ ) முழுமைத் தொகுதியின் திட்ட விலக்கம் ஏ அறியப்படா 

நிலையில் இரு கூறுகளின் கூட்டுச் சராசரிகள் ,, இவற்றுக்கு 
இடையேயுள்ள வேறுபாட்டின் மிகைத் தன்மையை ஆராய்தல் 

S1 , S, என்பவை கூறுகளின் திட்ட விலக்கங்களையும் 11 , 1 , 
என்பவை அவற்றின் அளவுகளையும் குறிக்கட்டும் . எனவே , 


MA 


| - || 

ல் , ர - ன் மதிப்பீடான 
1 
+ 

na 


2 


VA 


ni_s1 ) + n , S. 

n1 + n , 


ஐப் பிரதியிட்டால் , 


| x1 ] 


- 


M " 


| 1 $ 1 + nes - 71 
ni + n , 2 

ni 


1 , 


- 


S12 


| - || 

n + n , 
ni + n , 


21 


M (* 


+ 


) ( 


2) 


பெருங் கூறுகளில் _n1 + n , 

41 
n1 + ny 2 


239 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


12 


எனவே , 1 

+ 

11 
இது கூட்டுச் சராசரி 0 , திட்ட விலக்கம் 1 எனக் கொண்ட 
இயல் நிலைப் பரவலைத் தழுவுகிறது . எனவே , | t ] 2 2 ஆனால் 5 % 
வரையில் வேறுபாடு மிகைத் தன்மை வாய்ந்தது என்றும் , 
| < 2 ஆனால் , வேறுபாடு மிகைத் தன்மையற்றது எனவும் 
கூறலாம் . 
இரு கூறுகளும் வெவ்வேறு திட்ட விலக்கங்கள் கொண்ட 

முழுமைத் தொகுதிகளிலிருந்து வந்ததாகக் கொள்வோம் . 
முதல் கூறின் திட்டவிலக்கம் S1 ஐப் பயன்படுத்தி முதல் முழுமைத் 
தொகுதியின் திட்ட விலக்கத்தின் மதிப்பீடு 1. இதே போன்று 
2 ஆவது கூறின் திட்ட விலக்கம் மூலம் இரண்டாவது முழுமைத் 
தொகுதியின் திட்ட விலக்கத்தின் மதிப்பீடு S , 


எனவே 11 - ன் திட்டப் பிழை 


1 
( n ) 


. - ன் திட்டப்பிழை 


எனவே , -- ன் திட்டப் பிழைப் 


2 

2 

S. 
31 

+ 
11 


| - | 


1 


2 


+ 

72 . 
| t | 2 2 ஆனால் 5 % வரையில் வேறுபாடு மிகைத் தன்மை 
என்றும், 1t | < 2 ஆனால் , மிகைத் தன்மையற்றது என்றும் 
தீர்மானிக்கிறோம் . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு சிறப்பு அங்காடியில் பொருள்களை வாங்கும் 490 ஆண் 
களின் வாரச் சராசரி செலவு ரூ 54.3 திட்ட விலக்கம் 

ரூ 17.5 . 
450 பெண்களின் வார சராசரி ரூ . 50-6 ; திட்ட விலக்கம் ரூ .18 . 
அச்சிறப்பு அங்காடியில் பொருள்களை 

வாங்குவதில் ஆண் 
களுக்கும் பெண்களுக்கும் இடையே பொருள் படுத்தத்தக்க 
வேறுபாடு உள்ளதா ? 
தீர்வு : 

பொருள்களை வாங்குவதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 
இடையே பொருள் படுத்தத்தக்க வேறுபாடில்லை எனக் 

கொள் 
வோம் . 


240 


கணக்கியல் புள்ளியியல் 


= 


54-3 ; * 


50-6 , 31 = 17.55 , 


490 


18 , 11 


12 


450 


| x1 - x | 


54.3 


- 


- 


2 


2 


MA 


50-6 

( 18 ) 2 
+ 

490 


+ 


M 43 ); 


n2 


11 


3.7 
M - 68 5+ - 6613 


3.7 
1-15 


- 


3.218 > 3 


1 % வரையில் கூட வேறுபாடு பொருள் படுத்தத் தக்கது . 

எனவே , ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே பொருள் 
கள் வாங்குவதில் வேறுபாடு உள்ளது . 


எடுத்துக்காட்டு : 

21 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களின் இரு சம வாய்ப்புக் 
கூறுகள் இரு நாடுகளில் இருந்து எடுக்கப்பட்டன . அவை தரும் 
விவரங்கள் வருமாறு : 


நாடு A 


நாடு B 


67-25 


சராசரி உயரம் : 

67.42 
திட்ட விலக்கம் : 

2.58 
கணிப்புகளின் எண்ணிக்கை 1000 


2.5 


1200 


சராசரி உயரங்களுக்கிடையே உள்ள வேறுபாடு பொருட் 
படுத்தத் தக்கதா ? 


தீர்வு : 
எடுகோள் : 

இரு கூறுகளின் சராசரி உயரங்களுக்கிடையே பொருள் 
படுத்தத் தக்க வேறுபாடு இல்லை எனக் கொள்வோம் . 


| 31-121 

S12 S22 
ni 


M 


67.42 7 , = 67-25 

1200 
2.58 

2.5 . 


1000. n . 


- 


ni 
1 


+ . 

12 


= 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


241 


( 167.42 - 67-25 ) 

( 2.5 ) 
1000 

1200 


( 2.58 2 


0.17 
0.1089 


0-17 
-011863 


1-561 


- 


- 


2 ; எனவே , 5 % வரையில் வேறுபாடு மிகைத் தன்மை 
வாய்ந்தது அன்று . 

எனவே , இரு நாடுகளிலிருந்தும் எடுக்கப்பட்ட ஆண்களின் 
சமவாய்ப்புக் 

கூறுகளின் சராசரிகளுக்கிடையே வேறுபாடு 
பொருட்படுத்தத்தக்கதல்ல . 


IV . நேரிடையாகக் கண்ட விகிதத்திற்கும் முழுமைத் தொகுதியில் 

வரும் விகிதத்திற்கும் உள்ள வேற்றுமையை ஆராய்தல் 

ஒரு முயற்சியில் குறிப்பிட்ட நிகழ்ச்சி ஏற்படுவதற்குரிய 
நிகழ்தகவு P எனக் கொள்வோம் . n முயற்சிகளில் குறிப்பிட்ட 
நிகழ்ச்சி 0 , 1 , 2 x • n தடவைகள் ஏற்படுவதற்குரிய நிகழ் 
தகவுகளை முறையே ( q + P ) " என்ற பிரிவின் அடுத்தடுத்து வரும் 
உறுப்புகள் வரையறுக்கின்றன . எனவே , ஈருறுப்புப் பரவல் 
அமைப்பைக் கொண்டு குறிப்பிட்ட நிகழ்ச்சி இயல்பாக நிகழ் 
வதற்குரிய எண்ணிக்கையை np எனவும் , திட்ட விலக்கத்தை 

mpq எனவும் அறிவோம் . குறிப்பிட்ட நிகழ்ச்சி x தடவைகள் 
ஏற்பட்டால் அதற்குரிய விகிதம் ஆகும் . அதன் எதிர்ப் 


1 


np 
பார்க்கப்படும் விகிதம் 


- 


p எனவும் , திட்ட விலக்கம் Vnpq 


n 


W Pol 


எனவும் 


அறிதல் 


வேண்டும் . 


| p - P || 

pe 


M 


n 


என்பதில் 1- ன் மதிப்பைக் கொண்டு வேற்றுமையின் மிகைத் 
தன்மையை அறியலாம் 


இரு விகிதங்களில் ஏற்படும் வேற்றுமையை ஆராய்தல் 

முழுமைத் தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பண்புடையவர்களின் 
விகிதம் p எனவும் , இரு கூறுகளில் அவ்விகிதங்கள் P1 , p2 எனவும் 

| P1 - P2_1 
கொண்டால் t = 

இருகூறுகளின் விகிதங்களின் 
Pq | pq 
+ 


M 


P 

1 


N2 


க.பு. 


16 


- 


. 


242 


கணக்கியல் புள்ளியியல் 


வேற்றுமையை ஆராயும்போது முழுமைத் தொகுதியின் விகிதம் 
P அறியப்படா நிலையில் 
| P . -P, | 

எனும் வாய்பாட்டில் p- ன் மதிப்பை 
pq | 
+ 
n 

ne | 
ry P1 + MP3 என்பதன்மூலம் கணக்கிட்டுப் பிரதியிடல் 
P ) 

ni + n , 
வேண்டும் . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு முழுமைத் தொகுதியில் ஆண் , பெண் பாலருக்குரிய 
விகிதம் 1 : 1 எனக் கொடுக்கப்பட்டுள்ளது . ஓர் ஆய்வாளர் 
100 நபர்களை மாதிரித் தேர்வின் அடிப்படையில் எடுத்துப் 
பார்த்ததில் 58 ஆண்களும் , 42 பெண்களும் இருந்தனர் . ஆய்வின் 
தன்மை குறித்துச் சந்தேகம் கொள்வதற்கு இடமுள்ளதா ? 


முழுமைத் தொகுதியில் ஆண்பாலருக்குரிய விகிதம் ( p ) 
என்போம் : 


1 


P 


ஃபு 


= 1 - P 


1 
2 


-- 


n = 100 


p 


58 
100 


58 


= 


= 


1.6 


| 0.5 - 0.58 || 

1 1 
2.2 
100 


t ( 2 ) 


ஆதலால் , ஆய்வாளரைச் சந்தேகிப்பதற்கு இடமில்லை . 


எடுத்துக்காட்டு : 

இரு நகரங்களில் முறையே 600 , 900 நபர்களைப் பேட்டி 
கண்டதில் 400 , 450 பேர்கள் சிகரெட் குடிப்பதாகத் தெரியவந்தது . 
சிகரெட் குடிப்பதின் விகிதங்கள் குறிப்பிடத்தக்க வேற்றுமையைப் 
பெற்றுள்ளனவா எனக் காண்க . 


Pi 


ni P1 + n , P. 

11 + 12 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


243 


400 


2 


11 = 


600 , 1 , 


900 , P1 


450 
900 


- 


1 
2 


. 


600 


600 x + 900 x 


2 

3 
600 + 900 


1 
2 


17 


13 
30 


30.9 


| P1 - P , I 
Pq pq 

+ 
ni ne 


ME 


MIX 


2 1 

3 2 
17 13 17 13 

+ 
30 30 

30 20 
600 900 


30 


6.382 


/ 17-13 ( 5-900 

) 


t > 2 ; எனவே 5 % மிகைத்தன்மை வரையில் , இரு நகரங் 
களில் சிகரெட் குடிப்பதன் விகிதங்கள் , குறிப்பிடத் தக்க அளவு 
வேற்றுமை பெற்றுள்ளன . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு பொருள் இரு வெவ்வேறு வழி முறைகளில் தயாரிக்கப் 
படுகிறது . இம் முறைகளிலிருந்து முறையே 80 , 70 அளவுடைய 
சமவாய்ப்புக்கூறுகளில் குறைபாடுள்ள விகிதங்கள் 0-15 , 0-10 என்று 
தெரிய வருகிறது . இவ்விரண்டு வழி முறைகளும் குறிப்பிடத்தக்க 
முறையில் வேறுபடுகிறது என்பதற்குச் சான்று உள்ளதா ? 

இவ்விரு வழி முறைகளும் குறிப்பிடத்தக்க முறையில் வேறு 
படவில்லை என்க . 


pi = 0 • 15 , 41 


= 80 


0 • 85 , ni 
0.90 , 12 


P. 


- 


0-10 , 42 


70 


இங்கு P 


- 


P1 71_ + Pan 

n1 +1, 


. 


| p1 -P2 | 
Pq pq 
ni 

12 


ME 


p 


0.15 x 80 +0.10 X 70 

80 + 70 


= 


19 
150 


= 


20.1267 | 


- 


0-13 


( 244 


கணக்கியல் புள்ளியியல் 


ஃ q = 1 - p = 0.87 


M " 


| 0-15 - 0.10 || 
(0-13X{ • 87 , 0.13 % 87 
80 

70 


+ 


| -05 | 
V •( 01414 +0.1615 


• 9084 


t < 1-96 ; எனவே , 5 % வரையில் ஆராயும்போது இருவழி 
முறைகளும் குறிபிடத்தக்க முறையில் வேறுபடவில்லை . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு ஒரு புதிய மருந்து 80 % பலன் 
தருகிறது . 120 நோயாளிகளுக்குக் கொடுத்ததில் ஒரு பிரிவில் 90 
பேர்களுக்குப் பலன் கிடைத்தது . மற்றொரு பிரிவில் 9 நோயாளி 
களுக்குக் கொடுத்ததில் 71 பேர்களுக்குப் பலன் கிடைத்தது . பலன் 
கிடைப்பதில் உள்ள விகிதத்தின் வித்தியாசத்தில் முக்கியத்துவம் 
உள்ளதா ? 

( ஏப்ரல் 1974 செ . ப . க . ) 


தீர்வு : 


90 


- 


80 
100 


9 = 


20 
100 
90 


Pi 


120 P2 


71 
901 


11 


= 


120 ; 12 


= 


| P1 - P2 || 

என்ற வாய்பாட்டைப் பயன்படுத்தவும் ; 
pq | Pg 

+ 


MR 


ni 


ni 


V. ( அ ) ஒட்டுறவுக் கெழுவின் மிகைத்தன்மையை ஆராய்தல் 
கூறின் 

கணிப்புகளிலிருந்து கிடைக்கும் ஒட்டுறவுக்கெழு , 
r ; p முழுமைத் தொகுதியின் ஒட்டுறவுக் கெழு . n கூறில் உள்ள 
இராசிகளின் எண்ணிக்கை, 
t 

; n பெரியதாகவும் , P சிறியதாகவும் இருக்கும் 
1 - pa 

vn 
போது இதனைப் பயன்படுத்துகிறோம் . 


- 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


245 


எடுத்துக்காட்டு : 

400 ஜோடி மதிப்புள்ள சமவாய்ப்புக் கூறில் / = 0-4 . இது 
முழுமைத் தொகுதியில் ஒட்டுறவு உடையதைக் காட்டுகிறதா ? 


தீர்வு : 


1-0 


f = 0, 1 = 0.4 , n = 

400 , 1 


- 


4 


- 


•4x20 = 8 


V 400 


t > 2, முழுமைத் தொகுதி ஒட்டுறவற்றதல்ல . 


( ஆ ) ஒட்டுறவுக் கெழுவின் மதிப்பு அதிகமாக இருக்கும்போது 

இரு ஒட்டுறவுக்கெழுக்களின் இடையே உள்ள வேறுபாட்டின் 
மிகைத்தன்மையை ஆராய்தல் : 
ஒட்டுறவுக் கெழு -ன் மதிப்பு அதிகமாக இருக்கும் போது 

எனும் வாய்பாட்டைப் பயன்படுத்தக்கூடாது . 
1 - p 


1 


- 


இதற்கு பிஷர் ( Fisher ) என்பவர் கீழ்க்கண்ட முறையை 
மேற்கொள்ளுகிறார் : 


1 


Z 


= log. 


1 + r 
1 - r 


z = log 1- என்றால் , 


1 


Z என்பு 

பது 


Z 


ஐ க்கூட்டிடையாகவும் , 


ஐத் 


திட்ட 


Vn - 3 


விலக்கமாகவும் கொண்டு இயல் நிலைப் பரவலைத் தழுவுகிறது . 


எனவே , முழுமைத் தொகுதியின் மதிப்பு P- லிருந்து கூறின் 
ஒட்டுறவுக் கெழு பொருட்படுத்தத் தக்க அளவு மாறுபடுகிறதா 

| z - Z | 
என்பதனைக் காண 


v n = 3 


t > 2 என இருந்தால் , வேறுபாடு மிகைத்தன்மை உடையது 
t < 2 ஆக இருந்தால் மிகைத் தன்மையற்றது . 


- 


246 

கணக்கியல் புள்ளியியல் 
இரு கூறுகளின் ஒட்டுறவுக் கெழுக்கள் 1 , re ஆக இருக்கும் 

போது அவற்றினிடையே உள்ள வேறுபாட்டின் மிகைத்தன்மை 
கினை அறிய : 

| Z - Z , | 
M 
ne - 3 ne 

1 + 1 
இங்கு Z = log 
z , = > log 

1+ 
- 


+ 


, 


எடுத்துக்காட்டு : 


குழுவின் இராசிகளின் 

எண்ணிக்கை 


எடைக்கும் உயரத்திற்கும் 
உள்ள ஒட்டுறவுக்கெழு 


28 


0.8596 


B 


14 


0-8227 


ஒட்டுறவுக் கெழுக்களின் வேறுபாடு பொருட்படுத்துமளவு 
உள்ளதா ? 
11 

• 8596 ; r , = • 8227 
1 + .8596 

1-292 
1 - .8596 


28 ; 1 , 


14; 


- 


Z4 = } log 
Z , = } 


1 + .8227 


losi - .8227 


1.1652 


- 


M 


| Z . - Z , | 

11 

+ 
ni - 3 


12 - 3 . 


= .355 


( 1.292 

1.1652 | 
1 

1 
+ 
25 

11 


t < 2 ; எனவே 5 % மிகைதன்மை வரையில் ஒட்டுறவுக் 
கெழுக்களின் வேறுபாடு.. பொருட்படுத்தத்தக்க அளவு 
டையது அல்ல . 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


247 


எடுத்துக்காட்டு 

ஓர் இரு மாறி இயல் நிலை முழுமைத் தொகுதியிலிருந்து 
எடுக்கப்பட்ட 5 ஜோடிகள் கொண்ட ஒரு சமவாய்ப்புக் கூறின் 
ஒட்டுறவுக்கெழு .78 எனக் கணக்கிடப்படுகிறது . 32 ஜோடிகள் 
கொண்ட மற்றொரு கூறின் ஒட்டுறவுக்கெழு 0.88 இரு ஒட்டுறவுக் 
கெழுக்கள் சமமாக இருக்கும் தன்மையினை ஆராய்க ( செ.ப.க ) 


தீர்வு : 
எடுகோள் 

2 முழுமைத் தொகுதிகளின் ஒட்டுறவுகெழுக்களில் பொருட் 
படுத்தத்தக்க மாறுபாடு இல்லை என்க . 

[ Z1 - Z , | 
1 

+ 
11 

1-3 

1 + P1 
1 
2 

-P1 


- 


M. 
Zx = --- loge 1 


1.78 


= } log - 1-078 


1.78 


-- 


* log - 22 
- log 10 


loge 


- 


1 

1-78 ) 10 
2 

0-22 ) 
= [ 2-2504 1.3424] x 1-1513 

0.9080 X 1-1513 1-045 
1 

1+ P , 
Z , = log 

2 1 P. 


- 


21 


--- los | -38 


1 + • 88 

-.88 


- 


1 
21 


[ 2 •2742-1-0792 ] x 2 • 3029 


- 


1.1950 x 1-1513 = 1.381 
11-045 

1.381 | 
1 

1 
22 + 

29 


N 


248 


கணக்கியல் புள்ளியியல் 


0.336 
V0-04545 + 0-3448 


1-888 2 . 


- 


* 5 % வரையில் எடுகோள் சரியானதெனக் கொள்ளலாம் . 


எடுத்துக்காட்டு : 

இருமாறி இயல் நிலை முழுமைத் தொகுதியிலிருந்து 
எடுக்கப்பட்ட 25 ஜோடிகள் கொண்ட ஒரு சமவாய்ப்புக் கூறின் 
ஒட்டுறவுக்கெழு 0 78 எனக்கணக்கிடப்படுகிறது . 32 ஜோடிகள் 
கொண்ட மற்றொரு கூறின் ஒட்டுறவுக்கெழு 0-88 
ஒட்டுறவுக்கெழுக்களின் 

இருக்கும் தன்மையினை 
ஆராய்க . 

( செ.பக ) 


சமமாக 


தீர்வு : 

எடுகோள் : 2 முழுமைத்தொகுதிகளின் ஓட்டுறவுக்கெழுக்களில் 
பொருட்படுத்தத்தக்க மாறுபாடு இல்லை . 


| Z; - 1,1 
M. 


1 


+ 


12 


3 


- 


1+ P1 


z, = , loge1- P 


1.78 
1 

log e 1- 0.78 
2 


= 


- 


1.78 


= 


, log e • 22 


1 
2 


- 


, 


1.78 

• log e10 . 


108100.22 


- 


[ 2-2504 


- 


- 1.3424 ] X 1.1513 


0.9080 x 1.1513 


1.045 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


249 


1 1 + P , 
log 

1- ; 


- 


log 


1.88 

-88 


1 


= ) [ 2-2742 - 1-0792 ) X 2-3020 


1-1950 x 1.1513 
1.381 


11-045 - 1.381 ] 

11 

1 
22 29 


M ) 


0.336 

1-188 < 2 . 
V0-04545 +0.03448 
5 % வரையில் எடுகோள் சரியானதெனக் கொள்ளலாம் . 


t ( 2 


ச 


திட்ட விலக்கத்தின் மிகைத்தன்மையை ஆராய்தல் 

( அ ) முழுமைத் தொகுதியின் திட்ட விலக்கத்திற்கும் ( ) , 
கூறின் திட்ட விலக்கம் 3 - க்கும் உள்ள வோறுபாட்டின் மிகைத் 

| 
தன்மையை அளக்க 

முன்போலவே 

V ( 2n ) 
எனில் , வேறுபாடு 5 % வரையில் மிகைத்தன்மை வாய்ந்ததல்ல . 
12எனில் , வேறுபாடு மிகைத் தன்மை வாய்ந்தது . 
எடுத்துக்காட்டு 

72 இராசிகளுடைய ஒரு சம வாய்ப்புக்கூறின் திட்டவிலக்கம் 
32 இதனைத் திட்டவிலக்கம் 3.1 " உடைய முழுமைத்தொகுதியில் 
இருந்து எடுக்கப்பட்டது எனக் கொள்ளலாமா ? ( செ.பக ] 


- 


= 


1.2 
3.1 


< 2 


-- 


தீர்வு : 
1 

3.2-3.1 0.1 X 12 
t 

3-1 

3.1 
V { 2n ) 

கூறினைக் கொடுக்கப்பட்டுள்ள முழுமைத் 
யிலிருந்து வந்ததாகக் கொள்ளலாம் . 


V144 


தொகுதி 


- 


150 

கணக்கியல் புள்ளியியல் , 
( ஆ ) இரு கூறுகளின் திட்ட விலக்கங்கள் 51 , 5 , ஆனால் 
அவற்றிக்கு இடையேயுள்ள வேறுபாட்டின் மிகைத் தன்மையை 
ஆராய்தல் 

( 1 ) முழுமைத் தொகுதியின் திட்டவிலக்கம் ர கொடுக்கப் 
பட்டிருந்தால் , 
| s1 - | s2 

1 
+ 

2n | 
( 2 ) முழுமைத் தொகுதியின் திட்ட விலக்கம் - அறியப்படா 
நிலையில் 7 = ni $1 + nes, 

எனப்பி ரதியிட்டு , 11 , 7 , பெரிய 
n1 +12 -2 
அளவுகளாக இருப்பதால் , n + n = n + n - 2 என்பதால் , 

31 ) s2 | [ இங்கு இரு கூறுகளும் ஒரே 
S1 

முழுமைத் தொகுதியிலிருந்து 
+ 

எடுக்கப்பட்டவை . ] 


ச 


212 


2 


M 


} 


2n , 


2n ) 


( 3 ) இரு கூறுகளும் வெவ்வேறு முழுமைத் தொகுதியிலிருந்து 
படுக்கப்பட்டுள்ளன எனக் கருதும்போது , 


| 1 - 21 


2n , 


* வா 


எடுத்துக்காட்டு : 
1000 அளவுடைய 

ஒரு கூறின் திட்ட விலக்கம் 2.6 . 
500 அளவுடைய மற்றொரு கூறின் திட்ட விலக்கம் 2.7 
கூறுகளும் ஒரே திட்ட விலக்கத்தையுடைய முழுமைத் தொகுதி 
களிலிருந்து எடுக்கப்பட்டன எனக்கொள்ளலாமா ? 


ப 


1000 , na 


S1 = 2.6 ; s , = 2.7 , 71 

500. இரு கூறுகளும் 
ஒரே திட்ட விலக்கமுடைய முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக் 
கப்பட்டதாகக் கொள்வோம் . 
| 51 - S. | 

| 2.6- 

2.7 || 

262 ) 2.721 
21 , 211 

1000 2000 
0.1 

= 0.9 < 2 . 
0.1021 


- 


S. 


2 


M 


+ 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


251 


இரு கூறுகளும் ஒரே திட்ட விலக்க முடைய மூழுமைத் , 
தொகுதியிலிருந்து வந்தவை எனக் கொள்ளலாம் . 
எடுத்துக்காட்டு : 

150 , 250 அளவுடைய இரு கூறுகளின் திட்ட விலக்கங்கள் 
முறையே 15-3 , 13.8 இவை இரண்டும் வெவ்வேறு முழுமைத் 
தொகுதியிலிருந்து வந்தவை எனில் , கூறுகளின் திட்ட விலக்கங் 
களுக்கு இடையே உள்ள வேறுபாடு மிகைத்தன்மை வாய்ந்ததா ? 


S 


P 


V 


S12 
211 


S , 
2ne 


ME 


15.3 13.8 
( 15 • 3 ) * ( 13.8 ) 2 

+ 
300 

500 


1.5 
234-09 

+ 
300 


1.5 
V/ 0.7803 + 0 3802 


M3 


190.44 
500 


1. 5 

< 2 
V1.1612 
கூறுகள் வேறுபாடு வாய்ந்தனவல்ல . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு நாணயத்தை 400 முறை வீசும் போது 220 தலைகள் 
கிடைக்கின்றன . நாணயம் ஒரு தலைச்சார்பற்றதா என ஆராய்க . 
5 % மிகைத்தன்மை வரையைப் பயன்படுத்துக ( செ.ப .72 


P 


= = 0.5 . 


22 


P = 


220 
400 


2-2 
4 


0.55 


+ 


-- 


40 


220 


200 


| p - P 

pg 


= 


- 


20 
10 


2 . 


N 


MA 


4.0 X 


X 


1 


MA = M ) 


1 
400 


- 


1 
X X 

த 


1 
1600 


1. 
40 


1-50-551 

1 
40 


252 


கணக்கியல் புள்ளியியல் 


--- 


05 X 40 = 2 . 


t > 1.96 


எனவே , 5 % வரையில் வேறுபாடு மிகைத் தன்மை 
வாய்ந்தது . ஆனால் , 1 % வரையில் வேறுபாடு பொருட்படுத்தத் 
தக்கதல்ல . 


எடுத்துக்காட்டு : 

72 இராசிகள் கொண்ட ஒரு சமவாய்ப்புக் கூறின் திட்ட 
விலக்கம் 3-6. இக் கூறு பரவற்படி 11.2 ஆக உள்ள முழுமைத் 
தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளதா என ஆராய்க , 


- 


3.347 


112 
3.6 


| 

- 


1 


- 


0.90722. 


* 


0 


3.6- 3- 347 

3-347 
1/144 


5 % வரையில் வேறுபாடு பொருட்படுத்தத்தக்கதல்ல . 

எனவே , இக்கூறு கொடுக்கப்பட்டுள்ள முழுமைத் தொகுதியி 
லிருந்து எடுக்கப்பட்டுள்ளது . 


எடுத்துக்காட்டு ; 

( அ ) முறையாகக் கூறு எடுத்தல் ( Systematic random 
sample ) என்பதிலிருந்து நீ என்ன அறிகிறாய் ? 

( ஆ ) ஒரு வகுப்பில் வரிசைக்குப் பத்தாக 6 வரிசைகளில் 
உள்ள 60 மாணாக்கர்களின் உயரங்கள் ( அங்குலத்தில் ) கீழே 
கொடுக்கப்பட்டிருகின்றன . 

( செ . ப . க . 1974 ] 


6 , 


65 , 


61 . 


66, 


60 


62 , 
60 , 


61 , 


61 


65 , 


61 , 


51 , 


62 


64 


64. 


65 


60 , 58 , 63 , 
60 , 65 , 
66 , 62 , 64 . 59 , 
63 , 64 , 62 , 63 , 
59 . 62 , 

66 , 
64 , 61, 65 , 61 , 


60 . 67 , 
63 , 64 , 

64 , 62 , 


63 


55 , 


64 


61 , 


63 , 


61 , 


63 , 


64 , 


62 


60 


61 , 


66 , 


59 , 


68 . 


65 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


253 . 


கீழ்க்கண்டவற்றைத் தக்க விளக்கங்களுடன் காண்க 

( 1 ) அளவுகள் கொண்ட ஒரு முறையான கூறு 

( 2 ) 6 அளவுகள் கொண்ட ஒரு சிக்கல் இல்லாத சமவாய்ப்புக் 
கூறு ( Simple Random Sample ). 
( 3 ) இரு கூறுகளின் சராசரிகள் , பரவற்படிகள் . 

( செ.ப.க. 1974) . 


60 என 


... 


000 


கூறு 


மேற் 


தீர்வு : 

( அ ) தேர்ந்தெடுப்பதற்கு வசதியாக , வகுப்பிலுள்ள மாண 
வர்களை 01 , 02 . 09 , 10, 11 

எண்களைக் . 
கொண்டு குறிப்பிடலாம் . 

( ஆ ) கொடுக்கப்பட்டுள்ள முழுமைத் தொகுதியிலிருந்து 
முறையான 

எடுக்கப் பின் வரும் 

முறையை 
கொள்ளுகிறோம் 

N மொத்த மாணவரின் எண்ணிக்கை 60 
( 1 ) 

n கூறிலுள்ள மாணவரின் எண்ணிக்கை 6 
எனவே 1 - லிருந்து 10 வரை உள்ள எண்களில் ஏதேனும் ஒன்றை 
எடுத்துக் கொண்டு ( இதனைக் 

குலுக்கல் முறையில் 
தீர்மானிக்கலாம் ) பிறகு அதிலிருந்து ஒவ்வொரு பத்தாவது 
எண்ணைத் தேர்தெடுக்கலாம் எடுத்துக்காட்டாக , துவக்க எண் 
7 என இருந்தால் 07,17,27,37.47,57 என்ற எண்களைக் கொண்ட 
மாணவரது உயரம் அடங்கிய கூறு , முறையாக எடுத்த கூறாகும் . 
( அவை ) 58 , 61 " , 64 , 61 " , 63 , 65 " ஆகும் . 


- 


( 2 ) சமவாய்ப்பு எண்கள் பட்டியலைப் பயன்படுத்தி , 6 சம 
வாய்ப்பு எண்களைத் தேர்ந்தெடுக்கலாம் . பட்டியலில் 
எண்களை வரிசையாக அடுக்கும் பொழுது , 60 - க்கு மேல் வரும் 
எண்களை ஒதுக்கிவிட்டு அடுத்து வரும் எண்களைக் கொண்டு , 
6 எண்கள் கிடைத்தவுடன் அவற்றிக்குரிய மாணவர்களைத் தேர்ந் 
தெடுத்தால் , அது சிக்கலில்லாத சமவாய்ப்புக் கூருகும் . எடுத்துக் 
காட்டாக , பட்டியலில் வரும் எண்கள் 15 , 63 , 06 , 47 , 59 , 57 , 13 , 
என்பவையானால் 63 ஐ ஒதுக்கி விட்டு மீதமுள்ள எண்களுக்குரிய 
மாணவர்களின் உயரங்களைக் கொண்ட கூறே சிக்கலில்லாத . 
சமவாய்ப்பு கூறாகும் . 


அவையாவன : 64 " ; 64 " , 63 , 62 " , 65 " , 63 " ஆகும் . 
( 3 ) முறையான கூறின் சராசரி 62 " 

சமவாய்ப்புக் கூறின் சராசரி 63.5 " 


254 


கணக்கியல் புள்ளியியல் 


z (x - 62 ) 2 

6 


5.33 


முறையான கூறின் பரவற்படி 


சமவாய்ப்புக்கூறின் பரவற்படி 


z ( x- 63-5 ) 2 

6 


5.5 
6 


-916 


எடுத்துக்காட்டு : 

ஒரு முழுமைத் தொகுதியின் திட்டவிலக்கம் 2.67 செமீ . 
64 அளவுடைய கூறின் சராசரி ( 1 ) முழுமைத் தொகுதி 

3 
சராசரியிலிருந்து 4 

செமீ . அல்லது அதற்கு அதிகமாக 
வேறுபடுவதற்கு , (2) 

3 

செமீ . அல்லது அதற்கு அதிகமாக 
முழுமைத் தொகுதியின் சராசரியைவிட அதிகமாக இருப்பதற்கு 
நிகழ்தகவென்ன ? 


2.67 


கூட்டுச் சராசரியின் திட்டப்பிழை 


= 0.334 


= 


Wn 


V64 


2.25 


--- 


- 


- 


0.75 
0.334 


ர 


vn 


( i ) கூறின் கூட்டுச் சாரசரி முழுமைத் தொகுதியின் சராசரி 
யிலிருந்து 0 75 செமீ . அல்லது அதற்கதிகமாக மாறுபடுவதற் 
-2-25 

2X . 0123 
+ 

2.25 
-0246 


. 


* 


( ii ) முழுமைத் தொகுதியின் சாரசரியிலிருந்து , 

கூறின் சராசரி 0.75 செமீ ஐவிட அதிகமாக இருப்பதற்கான 
நிகழ்தகவு 


2:25 


ſo (t) dt 


0.5 


1 * ( t , dt 


-- 


0.0123 


2.25 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


255 


நம்பிக்கை இடைவெளி ( Confidence Interval) 
இடைவெளி மதிப்பீட்டில் பண்பளவை 

ஒரு குறிப்பிட்ட 
நிகழ்தகவோடு ( L1 , L. ) என்ற இடைவெளியில் 

அமைவதாகக் 
கிடைக்கிறது . 

அதனை 

P ( L1 S0S L. ) = 1 
எழுதலாம் . ( 3 என்பது பண்பளவை !. ( L. , L . ) - ன் மதிப்பை 
9 - ன் ( 1 ) d ) 100 % நம்பிக்கை இடைவெளி என்கிறோம் . 


என 


( X , Y ,, ...... X ) என்பது f ( X ; 0 } ஐ நிகழ்தகவு அடர்த்திச் 
சார்பாகக்கொண்ட முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட 
ஒரு கூறு என்க . u என்ற மாறி , கூறின் கணிப்புகளையும் 9 வையும் 
சார்ந்தது . u- ன் கூறு பரவல் 4 - ன் சார்பற்றது . 8 ( u ) என்பது 
-ன் 

அடர்த்திச் சார்பு ; கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்தகவு 
d ) - க்கு , 


f Š 


8 ( u ) du - 


( 1 -d ) 


( 1 ) 


12 


அல்லது s(u ) du = (1- ) 


( 
2) 


u1 


என 1 - ஐக் காணலாம் . ( 1 )-லிருந்து P ( u > ur ) = 1 - d . 
இச் சமனின்மையை ( u > uy ) - ஐ P ( e > t ) = 1- அல்லது 
Pes1 ) = 1- என எழுதலாம் . 

எனவே , இப்போது நம்பிக்கைக் கூற்று P [ e > 11 ) = 1 - d 
அல்லது P (Gst ) = 1 - d . 

இதுபோலவே ( 2 ) -லிருந்து P { u , s u s us ) = 1- எனக் 
கிடைக்கிறது . 
இதனை P ( 1 | < 0 < 12 ) : 1 d 

( 3 ) 
என்ற முறையில் எழுதுகின்றோம் . இங்கு , 

( 14 , 1 , ) என்பது 9 - ன் ( 1-4 ) 100 % நம்பிக்கை இடைவெளி 
ஆகும் . 

( 1 - d ) என்பது நம்பிக்கைக் கெழு எனப்படும் . 


- 


.. 


எடுத்துக்காட்டு 1 : 

600 மாம்பழங்கள் கொண்ட ஒரு கூறில் 60 மாம்பழங்கள் 
அழுகியவைகளாக உள்ளன . அழுகிய பழங்களின் சதவீதம் 
எந்த வீச்சுக்குள் அமையும் என்பதைக் காண்க . 


256 


கணக்கியல் புள்ளியியல் 


அழுகிய மாம்பழங்களின் விகிதம் p என்க . X என்பது ஒரு 
சமவாய்ப்பு மாறி . அது n முயற்சிகளில் கிடைத்த வெற்றிகளைக் 
குறித்தால் , X என்பது தோராயமாக N ( 0p , Vnpg ) 


X 


என்பது N ( P. M / % ) 


A 


n 


என்பது தோராயமாக N ( 0 , 1 ) 


Pq 


இயல் நிலை வரையின் பரப்புப் பட்டியலிலிருந்து 


P 


< 3 


0.9973 


-- 
( MA 

{ IX - 2 | MP } 
r { Tr- | s3V / ?x} - 0-973 
Pr - 3Vips + 3V 

MP 


P 


< 3 


= 0-9973 


= • 9973 


இதில் p- க்குப்பதிலாக அதன் ஒருதலைச் சார்பற்ற மதிப்பீடு 
ஐப் பயன்படுத்துவோம் 


X 


60 
600 


= 0-1 


n 


P 


( 0-1) ( 0-9 ) 

600 


Ve ஃ 


S p < 01 + 3 
• 063 < p < • 137 


( 0-1 ) ( 0-9) 

600 


69)} 


.9973 


- 


P- யின் 99.73 % நம்பிக்கை இடைவெளி 6-3 , 13.7 
( X,, X , ....... 

X , ) என்பது N ( m , a ) என்ற இயல் நிலை 
முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமவாய்ப்புக் 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


கூறாகும் . இங்கு 1 , ஏ - ன் மதிப்புகள் தெரியும் ; ஏ - ன் 100 ( 1-10 % 
நம்பிக்கை இடைவெளி காணல் : 


( X - X )) 


என்பது ( n - 1 ) கட்டின்மைக் கூறுகளுடைய 


2 


ஒரு X மாறி . 


X2 


100 (1-3 ) 


என்பது X பரவலின் 100x 

2 
2 
ஆவது நூற்றுமானங்கள் என்க . 


1 


: P 


x ? 


Yx = x) s x 


- > } 


ஏடன் 100 ( 1 


[ Σ 


-d ) % நம்பிக்கை இடைவெளி 
( X ; - x ) 2 

( X ; - X ) 
< ais Σ 
X3 

X " d 


- 


X , ) என்ற சமவாய்ப்புக் கூறில் X என்பது 
( ஐப் பண்பளவையாகக் கொண்ட அடுக்குக்குறி மாறி . 9 -ன் 
100 (1 - d ) % நம்பிக்கை இடை வெளி காணல் : 


X- ன் அடர்த்திச்சார்பு f { X ) 


e • e 


, ( X 2 8 ) 


- 


Mx t ) = 


- - 


: M 


nx 


( t ) = [ M ( t) ] r = 

= ( 1 - ) 
* M2onx ( 1 ) = ( 1 - 2 ) " 


ஃ . 23nx 


என்பது n கட்டின்மைக் கூறுகள் 

கொண்ட 


X சமவாய்ப்பு மாறி . 


க. 4. - 17 


258 


கணக்கியல் புள்ளியியல் 


ஃ X 1 


- 


என்பது X2 பரவலின் 100 ( 1 - d ) ஆவது 

d 
நூற்றுமானம் என்றால் , 


1 


- 


--- 


d 


P [ 2GnXSx21-4 ] 


அல்லது P 


( 


X2 

1 
2nT 


( * ) - 


L 


எடுத்துக்காட்டு : 

X என்ற சமவாய்ப்பு மாறி 7 என்ற பண்பளவையுடன் 
அடுக்குக்குறிப் பரவலைத் தழுவுகிறது . 10 

ருவ அளவுள்ள சம 
10 
வாய்ப்புக் கூறில் = 9635. n- ன் 95 % நம்பிக்கை 


டை 


வெளியைக் காண்க . 


1 - என்ற பண்பளவை கொண்ட அடுக்குக் குறி முழுமைத் 
தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட 1 அளவுடைக் கூறின் கூட்டுச் 
சராசரி X ஆனால் , 27nt என்பது 2n கட்டின்மைக் கூறுகளுடைய 
X- மாறியாகும் . இங்கு n = 10 , 20 கட்டின்மைக் கூறுகளுக்கு 
25 ஆவது நூற்றுமானத்தின் 12 31-4 


• 95 


= 


7- ன் 95 % நம்பிக்கை எல்லை 


--- 


( 


12 . 95 
2nx 


- 


31 .4 
2 ( 9635 ) 


-- 


0.0163 


X ,, X , ....... Xin ; X , 1 , X ,, ...... X272 என்பவை N mi . 01 ) 
N ( m ,, ஏ , ) என்ற இரு முழுமைத் தொகுதிகளிலிருந்து எடுக்கப் 
பட்ட இரு சமவாய்ப்புக் கூறுகள் என்க . 


11 


1 


S , 2 
S, 2 


இங்கு S. = 

11 


( 31 - 2 , 


-- 


1 


( 
[6- - - 24-1 ] 


என்பது 1-2, 7 , 


2 கட்டின்மைக் கூறுகளுடைய F பரவ 


லாகும் . 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


259 


FI, F , என்பது F- ன் இரண்டு மதிப்புகளாக 
F. 

f ( F ) • dF = 1 - d 


1 


என்னுமாறு இருக்கின்றது . f ( F ) என்பது F- ன் அடர்த்திச் 
-சார்பு . 


2 


-ன் 100 ( 1 


d ) % நம்பிக்கை இடைவெளி 


உ 


2 


1 


S 


3 


. 


S. 
S , F, S , 


1 
F , 


) ஆகும் . 


தேற்றம் 

( X1 , X , ..........) என்பது கூட்டுச் சராசரி m , பரவற்படி 

ஆக உள்ள ஓர் இயல்நிலை முழுமைத் தொகுதியிலிருந்து 
எடுக்கப்பட்ட ஒரு சமவாய்ப்புக் கூறு : இங்கு 1 - ன் , மதிப்பு 
தெரியாது . m- ன் ( 1-4 ) 100 % நம்பிக்கை இடைவெளி 
காணல் : 


( X , X ,, ......... ) என்பது இயல்நிலை முழுமைத் தொகுதி 
N ( m. 

ஏ )-யிலிருந்து எடுக்கப்பட்டதாகையால் ; 


x என்பது 


N 


( 


m , 


X 


m 


Z = 


என்பது N (0,1 ) 


Vn 


4 


Z 


1 


என்பது தரப்படுத்தப்பட்ட இயல் நிலைப் பரவலின் 
2 


100 


(1- ; ) 


ஆவது நூற்றுமானம் என்க . 


260 


கணக்கியல் புள்ளியியல் 


1 





r { 7-5 5 2 5 7 - ; } - 
{ -1-4 " -;} 


1 


d 


c / 


Z / 


படம் 


5-3 . 


1 { --- * P-rs1- ; 


= 1 


P { + x- 11 - * ++++ 


< ms X + Z 


d 


Mn 


1 


( குறிப்பு : ( 1 ) மேலேயுள்ள நம்பிக்கை இடைவெளி, இரு 
பக்க மைய நம்பிக்கை இடைவெளி எனப்படும் . ) 


பொதுவாக . 
11- 8,21- + 8 

என்பது தரப்படுத்தப்பட்ட இயல் 
நிலைப்பரவலின் 100 (1 - 3 ), 100 ( 1 - d + B ) ஆவது நூற்று 
மானங்கள் : ( B < d ) என்றால் , 


P 

< m : X + Z , 
+ Bon 

BI 
= 1-4 எனக் காட்டலாம் 

இருபக்க , மைய 
மல்லாத ( non - central ) நம்பிக்கை இடைவெளி எனப்படும் . 


- 


5 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


261 


( 2 ) ஒரு பக்க நம்பிக்கை இடைவெளி காண மேலேயுள்ள 
எடுத்துக் காட்டிலிருந்து , 


P { m $ x + z - * } 


1 - d , 


P m > X Z 

= 1 - d 
1 
என எழுதலாம் . 

சிற்சில சூழ்நிலைகளில் , பண்பளவையின் உண்மையான 
மதிப்பைவிட , அதிகமாக மதிப்பிடுவது , குறைவாக மதிப்பிடுவதை 

ஆபத்தானதாகும் . எடுத்துக்காட்டாக , மருந்துகளின் 
தயாரிப்பில் , போதையூட்டக்கூடிய மருந்துப் பொருள்கள் 
சரியான அளவிலிருந்து , குறைவாக இருப்பதைவிட , அதிகமாக 
இருப்பது நல்லதல்ல . இந் நிலைகளில் , L. , L. காணும்போது 

P (8S L , ) = 1 , P ( e 2 L. ) = 1 எனுமாறு L. 
L , ஐக் காண்கிறோம் 


விட 


தேற்றம் 

( X. , x ,, ...... X. ) என்பது N ( m , ஏ )-லிருந்து எடுக்கப்பட்ட 
சமவாய்ப்புக் கூறு என்க . இங்கு m , ர - ன் மதிப்பு தெரியாது 
என்க . அப்போது m -ன் 100 ( 1 -0% நம்பிக்கை இடைவெளி 
காணல் . 


என்பது ( n - 1 ) கட்டின் 


X 
ஏ தெரியாதாகையால் , 

S 
✓n 


ns2 


- 


மைக் கூறுகளுடன் 1 பரவலைப் பின்பற்றுகிறது . S 

W - 1 
$ கூறின் திட்டவிலக்கம் 


*{ - - * " - } x } -1-4 
= P { 


vn 
S 

< m < 


X 


- 


2 


V n 


S ) 


X + t 


= 1 


1 
2 


a uns 


262 


கணக்கியல் புள்ளியியல் 


எடுத்துக்காட்டு : 

ஓர் இயல் நிலைப்பரவலின் சராசரி 0.1 , திட்டவிலக்கம் 2-1 
900 அளவு 

கொண்ட எளிய கூறின் சராசரி எதிர்க்குறியை 
உடையதாக இருப்பதற்குரிய நிகழ்தகவு யாது ? 

0-1 , 7 == 2.1 , n = 900 . 


N 


N ( 0,1 ) 


தீர்வு : 

| * -- ( . 1 | 

2.1 

V900 
x = 0.07 +0.1 


1 


P (x<0) = P ( 


-1 ) 


= 


= P [ t > 1.43 ] 

0.5 - p (0 < t < 1.43 ) 
= 0.5 - (0,4236 [இயல் நிலை பரப்புப் பட்டியலி 

லிருந்து ) 
0.0764 


-- 


எடுத்துக்காட்டு : 

ஒருபுறச் சாய்வுடைய நாணயம் ஒன்று 400 முறை சுண்டப் 
படுகிறது . இதில் 240 முறை தலைகள் கிடைக்கின்றன . தலைகளின் 
நேரில் கண்ட விகிதத்தின் திட்டபிழையைக் காண்க . நாணயத்தின் 
ஒரு வீச்சில் தலையைப் பெறுவதற்கான நிகழ்தகவு .53 - க்கும் 
67 - க்கும் இடையில் அமைகிறது என நிறுவுக . 

( டெல்லி B.Sc. ( Hons ) ] 

240 
தலைகளின் நேரில் கண்ட விகிதம் 

0.6 
400 


= 


-- 


தலைகளின் நேரில் கண்ட விகிதத்தின் திட்டப்பிழை 

06X0.4 

0.0245 . 
400 


- 


M 


ஃ நாணயத்தை ஒருமுறை வீசும்போது தலையைப் பெறு 
வதற்கான நிகழ்தகவு அமையும் எல்லை = r.6 + 3 ( 0.0245 ) 

0.5265 , 0.6735 = 53 , 67 . 


- 


கூறுகளின் கொள்கைகள் பெருங் கூறுகள் 


- 


263 


எடுத்துக்காட்டு : 

18,000 குடும்பங்கள் வாழும் ஒரு தொகுதியிலிருந்து 840 
குடும்பங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன . இவற்றுள்ளாக , ரூ .50 
அல்லது அதற்குக் குறைவான மாத வருமானமுள்ளவையாக 206 
குடும்பங்கள் உள்ளன . 18,000 குடும்பங்களில் மாதவருமானம் 
ரூ.50 ம் , அதற்குக் 

குறைவாகவும் எத்தனை குடும்பங்களின் 
வருமானம் இருக்கும் ? மதிப்பீட்டை எந்த எல்லைகளுக்குக் 
கூறலாம் ? 


P என்பது அப்பகுதியில் வாழும் 50 ரூபாய் அல்லது அதற்குக் 
கீழ் வருமானம் உடைய குடும்பங்களின் விகிதம் ஆகும் . 

206 103 
கூறிலிருந்து P- ன் மதிப்பீடு = 

1 .245 
84 ) 420 


கே 


- 


ரூ 50 அல்லது அதற்குக் கீழ் வருமானம் உடைய குடும்பங் 
களின் விகிதங்களின் திட்டப் பிழையின் மதிப்பீடு 

103 1031 1 
1 

0-015 
420 

420 840 


. 


) 


எனவே P- ன் 

இயலத்தக்க எல்லைகள் 0.245 x 3 ( 015 ) 

அதாவது , 0-20 , 0-29 
50 ரூபாய் அல்லது அதற்குக் கீழ் வருமானம் உள்ள குடும்பங் 
களின் எண்ணிக்கையின் எல்லைகள் 3600 - ம் , 5220- ம் ஆகும் . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு வியாபாரி 1000 பொருள்களடங்கிய ஒரு தொகுதியிலிருந்து 
100 பொருள்களடங்கிய ஒரு கூறினைத் தேர்ந்தெடுக்கிறார் . 
அவற்றில் ஆயிரம் ரூ . பெறுமானமுள்ள 50 முதல் தரப் பொருள் 
களையும் , ஆயிரம் ரூ . 4 பெறுமானமுள்ள 30 இரண்டாம் தரப் 
பொருள்களையும் , ஆயிரம் ரூ . 3 பெறுமானமுள்ள 20 மூன்றாம் தரப் 
பொருள்களையும் காண்கிறார் . முழுமைத் தொகுதியின் மதிப்பை 
எந்த எல்லைகளுக்குள் நிர்ணயிக்க வேண்டும் ? 


முதல் தரம் 


பொருள்களின் விகிதம் 


-- 


50 
100 


== 0.5 


பொருள்களின் விகிதங்களின் திட்டப்பிழை 


M loco-5) (0-5) = 0-5 


264 


கணக்கியல் புள்ளியியல் 


பொருள்களின் எல்லைகள் , [ 0 • 5 + 3 (005 )] ஆகும் . 

அதாவது , 0.35 , 0.65 


இரண்டாம் தரம் 


பொருட்களின் விகிதம் 


= 


3 ) 
100 


= 0.3 


விகிதத்தின் திட்டப்பிழை // 1000-7) = 0-04:58 


விகிதத்துக்குரிய எல்லைகள் = • 3 +3 ( 0-0458 ) 

= 0.1626,0.4374 


மூன்றாம் தரம் 


விகிதம் 


- 


20 
100 


0.2 


விகிதத்தின் திட்டப் பிழை = V / e21608) = 0-04 


விகிதத்திற்கு உரிய எல்லைகள் = 0.2 + 3 ( 0.04 ) 

0.08 , 0:32 


= 


- 


முழுமைத் தொகுதிக்குத் தரக்கூடிய மீப்பெருமதிப்பு , முதல் 
தரப் பொருள்களுக்கு மீப்பெரு மதிப்பையும் , மூன்றாம் தரப் 
பொருள்களுக்கு மீச்சிறு மதிப்பையும் தருவதாகும் 

முதல் தரப் பொருள்களின் விகிதம் 0.65 
மூன்றாந்தரப் பொருள்களின் விகிதம் 0.08 
இரண்டாம்தரப் பொருள்களின் விகிதம் = 1- ( 0.65 + 0.08 ) 

0.27 


-- 


தொகுதியின் மீப்பெரு மதிப்பு = ( 0-65 ) 5+ 0-2774 + ( 008 ) 3 

= 4-57 ரூபாய் . 


- 


முழுமைத் தொகுதிக்குத்தரக்கூடிய மீச்சிறு மதிப்பு முதல் தரப் 
பொருள்களுக்கு மீச்சிறு மதிப்பையும் , மூன்றாம் தரப் பொருள் 
களுக்கு மீப்பெருமதிப்பையும் தருவதாகும் . 

முதல் தரப்பொருள்களின் கீழ் எல்லை 
மூன்றாம் தரம் பொருள்களின் கீழ் எல்லை 0.32 


0.35 ; 


- 


* 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


265 


- 


இரண்டாம் தரப் பொருள்களின் விகிதம் 

= 1- ( 0.35+ 0.32 ) = 0•33 
தொகுதியின் மீச்சிறு மதிப்பு = ( 0-35 ) 5 + ( 0 • 33 ) 4 + ( 0-32 ) 3 

4.03 ரூபாய் 
தொகுதியின் மதிப்பின் எல்லைகள் ரூ . 4.03 , ரூ .4.57 


எடுத்துக்காட்டு : 

முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரிக்கும் கூறின் கூட்டுச் 
சராசரிக்குமுள்ள வேறுபாடு , திட்ட விலக்கத்தில் 25 % -க்குள் 
வருவதற்குரிய நிகழ்தகவு • 95 என்னும்படி ஓர் ஆராய்ச்சியாளர் 
கூறின் உருவ அளவைத் தேவையான அளவு பெரியதாக 
எடுத்துக்கொண்டு முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரியைத் 
தீர்மானிக்க விரும்புகிறார் . அவர் கூறை எவ்வளவு பெரியதாக 
எடுத்துக்கொள்ள வேண்டும் ? 


1 என்பது கூறின் உருவ அளவாக இருக்கட்டும் . 
P { / x - m < 0.257 } 

0.95 
P { || 25 n } 0.95 
P { 0 < t < 025 vn } = 04750 

1.95 


V 


= 


0:25 v n 


= 


n 


62 . 


எடுத்துக்காட்டு : 

ஓர் இயல் நிலைப் பரவலில் அமைந்த ஆண்களின் உயரங் 
களின் திட்ட விலக்கம் 2.48 . ஒரு பல்கலைக் கழகத்தில் 100 
மாணவர்களின் உயரங்கள் அளக்கப்பட்டன . அவர்களின் 
சராசரி உயரம் 68-52 எனக் கண்டுபிடிக்கப்பட்டது . பல்கலைக் 
கழக மாணவர்களின் சராசரி உயரத்தின் 98 % நம்பிக்கை எல்லை 
களைத் தீர்மானிக்கவும் . 


தீர்வு : 

இங்கு 68.52 
உயரம் M என்க . 


ச 


- 2.48 , n 


100 , மாணவரது சராசரி 


ச 


கூறின் கூட்டுச் சராசரியின் திட்டப்பிழை 


- 


0-248 


- 


an 


266 


கணக்கியல் புள்ளியியல் 


* - M 


திட்டப் பிழை 


68.52 - M 

0-248 


P { Tt | < 2 •33 } = 0• 98 [ இயல் நிலைப் பட்டியலிலிருந்து ) 

| 68 : 52 -- M 

0248 


| 


-2.33 


அதாவது 67.94 < M < 69.098 

M- ன் 98 % நம்பிக்கை எல்லைகள் 67.9 " , 69.1 " . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு சமவாய்ப்புக் கூறு 50 ஜோடி மதிப்புகள் உடையன 
அதன் ஒட்டுறவுக் கெழு 0.89 ; முழுமைத் தொகுதியின் ஓட்டுறவுக் 
கெழு 0 • 84 ஆக இருப்பதாக எடுத்துக்கொள்ள இயலுமா ? 


1 + 8-9 
log . 

1 8.9 


1.89 


z = 1 
- los :. 
- [ 1-2351 ] [ = -8525 ] [ 1-1513 ] 


10810 11 


X 2.3026 


* 


1-421 


23 - 10 + - lor - 4 

, 


10310 


1.84 
• 16 


X 2 :0326 


12X 1-0607 x 2.3026 


= 1.221 


1-421 


1-221 | 


| z - Z | 

1 
vn 3 


1 


V47 


- 200 X 447 


200x6.857 


1.371 


- 


12ஆதலால் , 5 % மிகைத்தன்மை வரையில் வேறுபாடு 
இருப்பதால் ஒட்டுறவுக்கெழு • 84 இருப்பதாக எடுத்துக்கொள்ள 
இயலும் . 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


267 


எடுத்துக்காட்டு : 

1600 ஜோடி மதிப்புகளுடைய ஓர் இருமாறி இயல் நிலைப் 
பரவலின் ஒட்டுறவுக் கெழு 0.5 ; 0-6ஐ ஒட்டுறவுக் கெழுவாக 

ஒரு முழுமைத் தொகுதியிலிருந்து இக் கூறு எடுக்கப் 
பட்டிருக்க முடியுமா என ஆராய்க . 


உடைய 


தீர்வு : 


1600 , 


T = 0.5 


வ 


6-25 


- 


| ? 
1 . 2 

vn 


| .5- 6 
1- ( 62 


- 


-1 
-64 
M1600 


V 1600 


t > 3 . எனவே , வேறுபாடு 1 % மிகைத்தன்மை வரையில் 
கூட பொருட்படுத்தத் தக்க அளவில் உள்ளது . இக் கூறு கொடுக்க 
கப்பட்ட முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்க , 
முடியாது . 


கூறில் 


எடுத்துக்காட்டு : 
90 ஜோடி 

மதிப்புகளுடைய ஒரு சமவாய்ப்புக் 
தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள ஓட்டுறவுக்கெழு 0.4 
முழுமைத் தொகுதியில் 

தொகுதியில் ஒட்டுறவுக்கெழு உடையதை 
எடுத்துக்காட்டுகிறதா ? 


இது 


தீர்வு : 


முழுமைத் தொகுதியில் ஒட்டுறவு பூச்சியம் என்க . 
p (0 ; r 

900 


- 


- 


1 


P 
p2 


-4 
1 


- 


• 4 
1 


- 


.4 X 30 = 12 


vn 


1900 


V30 


வேறுபாடு பெருமளவில் மிகைத்தன்மை உடையதாகக் 
காணப்படுகிறது . எனவே , கொடுக்கப்பட்டுள்ள முழுமைத் 
தொகுதியில் ஒட்டுறவுக் கெழு பூச்சியம் என நாம் எடுத்துக் 
கொண்டது சரியல்ல . 


எடுத்துக்காட்டு : 

600 , 400 அளவுள்ள இரண்டு சார்பற்ற சமவாய்ப்பு மாறி 
களின் திட்ட விலக்கம் 3.8 , 5.2 எனக் கணக்கிடப்பட்டுள்ளது 


268 


கணக்கியல் புள்ளியியல் 


ஒரே திட்ட விலக்கத்தை உடைய முழுமைத் தொகுதியிலிருந்து 
இரு கூறுகளும் எடுக்கப்பட்டுள்ளனவா என ஆராய்க . 


| s . - , | 
1 

+ 
ni ng 


91 


3.8 , S. 


5-2, 11 


- 


600 , 1 , 


400 . 


- 


1 


| 3.8 - 5.2 | 
( 3 • 8 ) ? ( 5.2 ) 
600 400 


( 33 


1.4 
14-44 27-04 

+ 
60 400 


M 


+ 


" ) V 


1.4 
V0-09155 


4.625 


t > 3 ; எனவே , வேறுபாடு மிகைத்தன்மை வாய்ந்தது . முழுமைத் 
தொகுதியின் திட்டவிலக்கம் சமமானது அல்ல . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு மா நிலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட 1 , 00 நபர்கள் 
கொண்ட ஒரு சமவாய்ப்புக் கூறின் சராசரி வருமானம் மாதத்திற்கு 
-ரூ . 40. அதன் திட்ட விலக்கம் மாதத்திற்கு ரூ . 24 மற்றொரு 
மாநிலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட 1,600 நபர்கள் கொண்ட 
சமவாய்ப்புக் கூறின் மாதசராசரி வருமானம் ரூ . 36. இரு மா நிலங் 
களிலும் சராசரி வருமானத்தின் மதிப்பு மாறுபடுகின்றதா என 
ஆராய்க . 


1200 , x 1 


40 ; 


24 . 


11 


- 


1 


- 


ng 


1600 , x, 


= 


36 , S , 


32 . 


M 


| x1 - x , || 
S12 
+ 

ng 


11 


3-78 


- 


NM 


4 
( 24 ) 2 
1200 


+ 


( 32 ) 2 
1600 


t > 3. எனவே 1 % வரையில் கூட , இரு மாறிகளிலும் சராசரி 
வருமானங்களின் வேறுபாடு மிகைத்தன்மை வாய்ந்தது . 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


269 


எடுத்துக்காட்டு : 

முழுமைத்தொகுதிகளின் கூட்டுச்சராசரிகள் சமம் .. 
ஆனால் , ஒன்றின் திட்டவிலக்கம் , மற்றதன் திட்டவிலக்கத்தைப் 
போல் இருமடங்காகும் . ஒவ்வொன்றிலும் எண்ணிக்கை 4500 
உடைய கூறுகளின் , கூட்டுச்சராசரிக்கு இடையே உள்ள 
வேறுபாடு ஒருபோதும் 01 ஏஐ விட அதிகமாக இராது என 
நிறுவுக . மேலும் , இவ் வேறுபாடு , .05 சஐ விட அதிகமாக 
இருப்பதற்கான நிகழ்தகவைக் காண்க 

ஏ என்பது 
குறைந்த மதிப்புடைய திட்டவிலக்கம் ஆகும் . 


m என்பது பொதுச் சராசரியாகவும் , ஏ , 20 என்பன இரு, 
முழுமைத்தொகுதிகளின் திட்டவிலக்கங்களாகவும் இருக்கட்டும் . 
x1 , 12 

என்பன கூறுகளின் சராசரிகளாகக் கொள்வோம் . 


1 


ச 


N4500 


4500 

+ 


(20 ) 
4500 


30 


| k1 – 1.1 . < 3 ( எல்லா நிலைகளிலும் 
< நிகழக் 

கூடியது ) . 


V30 


| X1 - 11 < * = 0-1 - 


P { | - 5.1 > 0-056 } = P { || > 1.5 } 

= 1 - P { / t | < 1-5 } 
= 1- 2P { 0 < 1 < 1-5 } 
= 1-2 ( 0.4332 ) 

0-1336 


- 


எடுத்துக்காட்டு : 

ஒருதலைச் சார்பற்ற நாணயம் ஒன்று n முறைகள் வீசப் 
படுகிறது . தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 0-49 . க்கும் , 
0.5 - க்கும் இடையே இருக்கவேண்டுமாயின் , 90 % நம்பிக்கை 
எல்லையுடன் இந்த நிகழ்தகவைப் பெற , n - ன் மீச்சிறு மதிப்பைக் 
காண்க . 


270 


கணக்கியல் புள்ளியியல் 


ஒரு வீச்சில் தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு 


1 
2 


தலைக்கான விகிதத்தின் திட்டப்பிழை - - 1 


p என்பது தலை கிடைப்பதற்கான , நேரில் கண்ட விகிதம் 

1 
• எனக் கொள்வோம் . 


-- 


t | 1-0.5 || 
t 

1 

2Vm 
P { T1 | < 1-6 5 } = 0.9 

| p -0.5 || 
எனவே , 

< 1-645 என இருக்கும்படியாக n - ன் 
1 

2 In 
மதிப்பைக் காணவேண்டும் . 
1-645 

1.645 
0.5 

< p < 0-5 + 
2Mn 

2 Mn 


- 


" 1-645 


0.5 


0.49 


- 


( 
1 
) 


2 In 


1645 


0.5 + 

2 In 


= 0-51 


( 2 ) 


( 2 ) - ( 1 ) 
1.645 

0.02 
Vm 

6762 


-எடுத்துக்காட்டு : 
ஒரு குறிப்பிட்ட 

இயல் நிலைப் பரவலின் சராசரியும் அப் 
பரவலில் இருந்து எடுக்கப்பட்ட 100 அளவுடைய கூறுகளின் 
சராசரியின் 

திட்டப்பிழையும் சமமாக இருக்கின்றன . அப் 
பரவலிலிருந்து எடுக்கப்பட்ட 25 அளவு - கொண்ட கூறின் 
கூட்டுச்சராசரி எதிர்க் குறியைக் கொண்டதாக இருப்பதற்கு 
உரிய நிகழ்தகவு யாது 

? 


1 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


271 


தீர்வு : 

n , 0 என்பன முறையே முழுமைத்தொகுதியின் கூட்டுச் 
சராசரி , திட்டவிலக்கம் என எடுத்துக்கொள்வோம் . 


ச 


0 


எனவே m = 


--- 


vn 


10 


25 அளவுடைய கூறின் சராசரி X என இருக்கட்டும் . 


- 


* 


m 


10 


ச 


5 


/ 25 


ச 
t + 

10 


ஃ P ( x < 0 ) = 


1 =5- ~ N [d, 1 ) 

* 
P (R < 0y - r ( << 0 ) 

= r(1 < - 3 ) 
= P ( > }) 
- 0-5-7 ( s < r < } ) 


| 


| 


- 


0.5 

( 0.1915 ) 
0.3085 ( பரப்புப் பட்டியலிலிருந்து ) 


- 


எடுத்துக்காட்டு 

30 , 45 ஜோடிகள் மதிப்புள்ள இரு சம வாய்ப்புக் கூறுகளின் 
இரு மாறிகளுக்கு இடையே ஒட்டுறவுக் கெழுக்களின் சார்பற்ற 
மதிப்பீடுகள் 0-82 , 0-56 . வேறுபாட்டின் மிகைத் தன்மையை 
ஆராய்க , முதல் கூறினைப் 

பற்றிய முழுமைத் தொகுதியின் 
ஒட்டுறவுக் கெழுவுக்கான 95 % நம்பிக்கை எல்லைகளைக் காண்க . 


172 


கணக்கியல் புள்ளியியல் 


தீர்வு : 


[ Z1 - Z , || 

1 
+ 
1-3 1. -3 


1.82 


los 17,8 . 


M 
2- - 

> log 
( 2201 - 1-2553 ) X 2-303 


182 


-- 


18 ) 


- 


- 


-5024 x 2.303 


- 


1.157 . 


Z , 


- 


1+ .56 
log 

1 .56 


- 


. 


= [ 2-1931--1-6435] x 2-303 


• 5496 

X 2.303 


0-6330 


| 1.157 


2.124 


- 


0.6330 

1 
42 


+ 


27 


1 < 3 எனவே , வேறுபாடு 1 % வரையில் மிகைத்தன்மை 
வாய்ந்தது அல்ல . 


T = 0.82 


Z = . 


1 +0.82 


} log | - 0-82 

los |-0-82 


1.82 


= 


, 


10g 


182 
18 


[ 2201 


- 12.553 ] X 2.303 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


273 


0.5024 x 2 • 303 


Z = 1.157 


Z = Z + 1-96 x 


1 
/ 27 


- 


1.157 + 1.96 x 


1 
V27 


= 


= 1.157 

T 

0-386 


0.771 , 1-543 


z = , los | 


log * = 0-771 


log 


1 + P 
1 - p 


= 2 x 0-771 


2 x 0.771 


1 + P 
1 - p 


1.542 


= e 


மேலும் , Z = 1.543 
1 + P 

1.543 
1 -p 


blog - 


log 


1 + P 
1 - p 


= 3-086 


1 - p 

3 • 086 
1 + P 
இவற்றிலிருந்து P- ன் எல்லைகளைக் காணலாம் . 


பயிற்சி 


( 1 ) வெள்ளை , கறுப்புப் பந்துகள் சம எண்ணிக்கையில் 
காணப்படும் ஒரு பையிலிருந்து , பந்துகள் ஒவ்வொரு முறையும் 
எடுக்கப்பட்டு மீண்டும் போடப்படுகின்றன . இவ்வாறு 2000 
முறைகள் பந்துகளைத் 

பந்துகளைத் தேர்ந்தெடுப்பதில் ,, 1200 கறுப்புப் 
க . பு . - 18 


274 


கணக்கியல் புள்ளியியல் 


பந்துகளும் , 900 வெள்ளைப் பந்துகளும் கிடைக்கின்றன 
தேர்வு ஒருதலைச் சார்பைக் கொண்டதா ? [ விடை : ஆம் ) 


( 2 ) ஓர் அலுவலகத்தின் தலைமையதிகாரி , காரியதரிசிகளாகப் 
பணிபுரியும் திருமணமாகாத பெண்களில் 80 % வேலையில் 
அமர்ந்து 2 வருடங்களில் திருமணம் ஆகி வேலையை விட்டு விடு 
கின்றனர் என்கிறார் . இத்தகைய 200 காரியதரிசிகளில் 112 பேர் 
வேலையில் அமர்ந்து 2 ஆண்டுகளில் திருமணம் ஆகி வேலையை 
விட்டு விடுகின்றனர் என்றால் அதிகாரியின் கூற்றினை 5 % மிகைத் 
தன்மை வரையில் ஆராய்க . ( விடை : கூற்று தவறானது ) 


( 3 ) ஒரு பெரும் தொகுதியிலுள்ள 400 மாம்பழங்களில் 50 
அழுகிய பழங்கள் , முழுமைத் தொகுதியிலுள்ள அழுகிய மாம்பழங் 
களின் சதவீதத்தை அறிந்து , 

அது எந்த 

எல்லைகளுக்குள் 
இருக்கும் எனக் காண்க 

( விடை : 7-5 % 17.5 % ] 


சம் 


( 4 ) ஒருவர் 100 தக்காளிக் கூடைகளை வாங்குகிறார் . 
வாய்ப்பு முறையில் எடுக்கப்பட்ட 100 தக்காளிகளில் காணப்பட்ட 
40 முதல் தரத் தக்காளிகள் , ஒரு கூடை ரூ . 10 பெறுமானதாகவும் , 25 
இரண்டாம் தரத் தக்காளிகள் , கூடை ரூ .7 பெறுமானதாகவும் , 20 
மூன்றாம் தரத் தக்காளிகள் , 

பெறுமானதாகவும் , 
கூடை ரூ .4 பெறுமானமுள்ள 15 நான்காம் தரத் தக்காளிகளும் 
இருந்தன . தக்காளிகளின் விலையின் மேல் , கீழ் எல்லைகளைக் 
காண்க . 


கூடை 


ரு . 5 


( 5 ) 6500 முறைகள் 12 பகடைகள் வீசப்படுகின்றன . புள்ளி 
முகம் 4 , 5 அல்லது 6 கிடைப்பது வெற்றியாகக் காணும்போது 
வெற்றியின் விகிதம் () -5016 

ஆனால் 

விகிதத்தின் திட்ட 
விலக்கத்தைக் காண்க . கணக்கியல் விகிதத்திற்கும் நேரடியாகக் 
கணிக்கப்பட்ட விகிதத்திற்கும் உள்ள வேறுபாட்டின் மிகைத் 
தன்மையை ஆராய்க . காணப்பட்ட ( 1 ) சராசரி ( 2) விகிதம் 
ஆகியவற்றின் முக்கியத்துவத்தைக் காணும் சோதனையை 

( ஏப்ரல் 1974 செ.ப.க ) 
1 

P pl 
p . 

- 
2 ; p = .5016 ; t 

4 


விளக்குக . 


[ 


M 


n 


( 7 ) கூட்டுச்சராசரி 162 ; திட்ட விலக்கம் 4-16 ஆக உள்ள 
ஒரு முழுமைத் தொகுதியிலிருந்து 100 பேர் கொண்ட ஒரு கூறு 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


275 


தேர்ந்தெடுக்கப்படுகிறது . கூறின் கூட்டுச்சாரசரி 162-23 
வேற்றுமை குறிப்பிடத்தக்கதா ? 

( 8 ) 400 மாணவர்கள் கொண்ட ஒரு கூறின் சாரசரி உயரம் 
64.47 அங்குலம் எனக் கணக்கிடப்படுகிறது . கூட்டுச் சராசரி 
உயரம் 67.39 அங்குலம் ; திட்ட விலக்கம் 1 :30.அங்குலமுள்ள ஒரு 
முழுமைத் தொகுதியில் இருந்து இது எடுக்கப்பட்டதா என்பதை 


ஆய்க. 


( 9) 1000 , 2000 எண்ணிக்கைகள் உள்ள இரு பெரிய மாதிரிக் 
கூறுகளின் கூட்டுச் சராசரிகள் முறையே 67-5 ; 68-0 " . இவ்விரு 
மாதிரிகளும் திட்ட விலக்கம் 2.5 உள்ள ஒரே முழுமைத் தொகுதி : 
யிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடுமா என்பதைப் பரிசோதிக்க . 


( 10 ) இரு பிரிவு சிறுவர் , சிறுமியர்களுக்கான புத்திக் கூர்மைச் 
சோதனைகள் கீழே தரப்பட்டுள்ளன : 


வேறுபாடு குறிப்பிடத்தக்கதா என்பதை ஆய்க 
கூட்டுச்சராசரி திட்டவிலக்கம் 

உருவஅளவு 
சிறுமியர் 81 

10 

121 
சிறுவர் 81 12 

81 


( 11 ) இரு வேறுபட்ட வேலைப்பாட்டின் தன்மையால் உருவாக் 
கப்பட்ட ஒரே மாதிரியான செங்கற்களின் வலிமை கீழ்க்கண்ட 
முடிவுகளுடன் தோதனை செய்யப் பட்டது : 

வேலைப்பாட்டின் வேலைப்பாட்டின் 
தன்மை | 

தன்மை II 


இயைபிலா மாதிரியி 

300 
லுள்ள எண்ணிக்கை 

270 
சராசரி வலிமை பவுண்டு 

990 
களில் ( ஒரு ச. அங் ) 1 

11,000 
திட்டவிலக்கம் 

240 
பவு . ( ஒரு ச . அங் ) 

202 
சராசரிகளுக்குள் உள்ளவேற்றுமை குறிப்பிடத்தக்கதா ? 

( 12) 450 எண்ணிக்கை கொண்ட ஒரு குறிப்பிட்ட கூறின் 
திட்டவிலக்கம் 10-9 செ.மீ . திட்டவிலக்கம் 12 செ.மீ ஆக உள்ள 
ஒரு முழுமைத் தொகுதியிலிருந்து கூறு தேர்த்தெடுக்கப்பட்ட 
தென்பதை ஆராய்க . 


} 


276 


கணக்கியல் புள்ளியியல் 


( 13 ) 1000 பண்ணைகளுள்ள ஓர் இயைபிலா மாதிரிக் கூறின் 
கோதுமை உற்பத்தியின் திட்டவிலக்கம் 192 பவுண்டு. 1000 
பண்ணைகளுள்ள மற்றொரு இயைபிலா மாதிரிக் கூறின் திட்ட 
விலக்கம் 224 பவுண்டு . திட்டவிலக்கங்களின் வேறுபாடு குறிப் 
பிடத்தக்கதா ? 

( 14 ) ஒரு மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 
கிராமங்கள் , 200 கிராமங்கள் கொண்ட மாதிரிக்கூறுகளில் ஒரு 
ஏக்கரில் விளைந்த கோதுமை உற்பத்தியின் கூட்டுச்சராசரிகள் 
முறையே 513 பவு . , 530 பவு . , இவற்றின் உற்பத்தியின் திட்ட 
விலக்கங்கள் முறையே 40 பவு . , 30 பவு . 

கூறுகளின் 
உற்பத்தியின் கூட்டுச்சராசரிகளுக்குள் உள்ள வேறுபாட்டை 
ஆய்க . 95. நம்பிக்கை இடைவெளியைச் சராசரி உற்பத்தி 
வேறு பாட்டிற்குக் கண்டுபிடிக்க . 

( 15 ) இரு பகுதிகளில் விளைந்த உற்பத்தியின் கூட்டுச்சராசரி , 
திட்ட விலக்கங்கள் கியவை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 
( i ) இருவகைப் பகுதிகளின் உற்பத்தியின் சராசரிகளுக்குள் 
குறிப்பிடத்தக்க வேறுபாடு உண்டா என்றும் ; ( ii ) உற்பத்தியின் 
திட்ட விலக்கங்களுக்கிடையே வேறுபாடு உண்டா என்றும் 


ஆய்க . 


60 பகுதிகளைக் 
காண்ட வகை 


40 பகுதிகளைக் 

கொண்ட வகை 
கூட்டுச்சராசரி உற்பத்தி 
( ஒவ்வொரு பகுதிக்கும் ) 
திட்டவிலக்கம் 
( ஒவ்வொரு பகுதிக்கும் ) 


1258 பவு . 


1243 பவு . 


34 பவு 


28 பவு 


( 16 ) மருத்துவம் பயிலும் 640 மாணவர்களின் உயரங்களைக் 
கொண்ட ஒரு சம வாய்ப்புக் கூறின் கூட்டுச்சராசரி 67.85 " ; திட்ட 
விலக்கம் 2.56 " . பொறியியல் பயிலும் 160 மாணவர்களின் 
உயரங்களைக் கொண்ட மற்றொரு சமவாய்ப்புக் கூறின் கூட்டுச் 
சராசரி 68.52 ; திட்ட விலக்கம் . 2.82 இந்த விவரங்கள் , சராசரி 
யாக பொறியியல் மாணவர்கள் மருத்துவ மாணவர்களைவிட உயர 
மாணவர்கள் என்பதை அறிவிக்கின்றதா ? 

( 17 ) இரு முழுமைத் தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப் 
பட்ட , எண்ணிக்கைகள் 640 , 720 கொண்ட இரு சம வாய்ப்புக் 
கூறுகளின் திட்ட விலக்கங்கள் முறையே 4-6 , 6-2 இரு முழுமைத் 
தொகுதிகளும் ஒரே திட்ட விலக்கங்கள் கொண்டனவா என்பதை 
ஆராய்க . 


- 


கூறுகளின் கொள்கைகள் - பெருங் கூறுகள் 


277 


( 18 ) ஒரு பகடை 9000 முறை வீசப்பட்டது . 3 அல்லது 
4 என்று குறித்த பக்கங்கள் 3,240 முறைகள் வந்தன . பகடை 
பிறழ்ச்சியில்லாப் பண்பை ( unbiased ) பெற்றிருக்கும் எனக் கருத 
முடியாதெனக் காட்டுக . 3 அல்லது 4 கிடைப்பதற்கான நிகழ் 
தகவின் எல்லைகளையும் காண்க . 

( 19 ) ஒரு பழக் குவியலிலிருந்து 500 அன்னாசிப் பழங்களைக் 
கொண்ட இயைபிலா மாதிரிக்கூறு ஒன்று தேர்ந்தெடுக்கப் 
படுகிறது . அவற்றில் 65 பழங்கள் அழுகிவிட்டன . அழுகிய 
பழங்களைக் கொண்ட பழக்குவியலில் திட்டப்பிழை .01 ) எனக் 
காட்டுக . பழக்குவியலில் அழுகிய அன்னாசிப் பழங்களின் சதவீதம் 
8-5 - க்கும் 17-5 - க்குமிடையிலிருக்குமெனக் காட்டுக . 

( 20 ) ஒரு மா நிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 உயர் 
நிலைப்பள்ளி மாணவர்களில் 400 பேர் பேனா பயன்படுத்துவதாக 
அறியப்பட்டது . பக்கத்து மா நிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப் 
பட்ட 900 மாணவர்களில் 450 பேர் பேனா பயன்படுத்துவதாக 
அறியப்பட்டது . இரு மா நிலங்களின் பேனாக்கள் பயன்படுத்தும் 
மாணவரிடையே பழக்கங்களில் , குறிப்பிடத்தக்க வேற்றுமை 
யுண்டா என ஆராய்க . 

( 21 ) A என்ற பெரிய நகரத்திலிருந்து இயைபிலா மாதிரிக் 
கூறாகத் தேர்ந்தெடுக்கப்பட்ட 900 பள்ளி மாணவர்களின் 20 % 
பேர் பார்வைக் குறைவுள்ளவர்கள் ; வேறொருநகரமான B- லிருந்து 
இயைபிலா மாதிரிக் கூறாகத் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 பள்ளி 
மாணவர்களில் 15.5 % பேர் அதே குறையுள்ளவர்கள் . இரு . 
விகிதங்களுக்குமுள்ள வேற்றுமை குறிப்பிடத்தக்கதா ? 

( 22 ) 900 ஜோடி மதிப்புகளைக் கொண்ட மாதிரிக் கூறிலுள்ள 
தந்தை , மகன் இவர்களின் உயரங்களின் ஒட்டுறவுக் கெழு 0.3 . 
முழுமைத் தொகுதியின் ஓட்டுறவுக் கெழுவிலிருந்து இது வேறு : 
பட்டிருக்கிறதா என்பதை ஆய்க . 

( 23 ) இரு வழி இயல் நிலை முழுமைத் தொகுதியிலிருந்து 52 
ஜோடி மதிப்புக்களைக் கொண்ட ஒரு சமவாய்ப்புக்கூறு தேர்ந் 
தெடுக்கப்படுகிறது . இதன் ஒட்டுறவுக்கெழு 65 . இது 61 ஐ 
ஒட்டுறவுக் கெழுவாகக் கொண்ட முழுமைத் தாகுதியிலிருந்து . 
தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக் கூடுமா என்பதை ஆராய்க . P- ன் 
95 % நம்பிக்கை இடைவெளியைக் காண்க . 

( 24 ) 45 , 39 எண்ணிக்கைகள் கொண்ட இரு மாதிரிக்கூறு 
களின் ஒட்டுறவுக் கெழுக்கள் முறையே 45 ம் .38 - ம் ஆகும் .. 
வேற்றுமை குறிப்பிடத்தக்கதா ? 


6. சிறு கூறுகளுக்கான மிகைத் 

தன்மைச் சோதனைகள் 
( Tests of Significance for Small Samples ) 


கூறிலுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 30 - க்குக் குறைவாக 
இருக்கும் போது அதனைச் சிறுகூறு ( small sample) எனக் கொள் 
கிறோம் . பெருங்கூறுகளில் , கூறின் கூட்டுச்சராசரி , திட்ட 
விலக்கம் போன்ற புள்ளியியல் அளவுகளின் கூறுப் பரவல்கள் 
தோராயமாக இயல் நிலைப்பரவலைத் தழுவுகின்றன என நாம் 
அறிவோம் . ஆனால் , கூறுகள் சிறியவையாக இருக்கும் போது 
பெரும்பான்மையான நிலைகளில் கூறுப்பரவல்கள் இயல் நிலைப்பர 
வலைத் தழுவுவதில்லை . மேலும் , முழுமைத் தொகுதியின் 
யண்பளவைகளைச் சிறு கூறுகளில் இருந்து மதிப்பிடுதலும் 
சரிவரப் பொருந்தாது . எனவே , கூறுகள் சிறியவையாக இருக்கும் 
போது அவற்றுக்கெனத் தனிப்பட்ட சோதனைகளைக் கொண்டு , 
வேறுபாடுகளின் மிகைத் தன்மையை ஆராய்தல் வேண்டும் . 


- பரவலை ஒட்டிய சோதனைகள் 

( 1 ) முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரிக்கும் , கூறின் 
கூட்டுச் சராசரிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டின் மிகைத் 
தன்மையை ஆராய்தல் 

| * - m | 
பெருங் கூறுகளில் 

என்னும் மாறி 


. 


Vn 
N (0 , 1 ) என நாம் அறிவோம் . முழுமைத் தொகுதியின் திட்ட 
விலக்கம் 7 = S 

இங்கு S கூறின் திட்டவிலக்கம் . 
1 


1 


M 


- 


n 


பெருங்கூறில் 

1 எனக் கொள்ளலாம் . எனவே 

| 
அறியப்படா நிலையில் கூறின் திட்டவிலக்கத்தையே பயன் 
படுத்துகிறோம் . ஆனால் , சிறுகூறுகளில் 


7 


+ 1 , 


சிறு கூறுகளுக்கான மிகைத் தன்மைச் சோதனைகள் 


279 


- 


- 


* V - 


n = 1 


Vn 


கிறது 


இங்கு -யின் கூட 

கூறுப்பரவல் இயல் நிலைப்பரவலாக அமைவ 
தில்லை . இது ஸ்டுடண்ட் ( Student t ) பரவலைத் தழுவு 
அதனுடைய சமன்பாடு 

1 
Y + 

2 
y = yo [ 1+ 

[ இங்கு 7 = n - 1. ] 


+ co 


இங்கு | > ( 4 ) 


- 


1 என 


இருக்கு மாறு 


-ன் மதிப்பைத் 


தீர்மானிக்கிறோம் ( 1 = 1 – 1 ) என்பது கட்டின்மைக் கூறுகள் 
( Degrees of freedom ) என வழங்கப்படுகிறது . இப் பரவலுக்குச் 
சிறுகூறுகளில் பெரும்பங்கு உள்ள தால் + f என்னும் இடை 
வெளிக்கு வெளியே , , --வின் வெவ்வேறு மதிப்புகளுக்கு , 
மாற்றம் ஏற்படுவதற்கான நிகழ்தகவை ஃபிஷர் ( Fisher ) 
என்பவர் ஒரு பட்டியல் மூலமாகக் கணக்கிட்டுள்ளார் . 


இந்தப் பட்டியலில் 1 கட்டின்மைக் கூறைக் குறிக்கிறது . 
-யின் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளுக்குக் கிடைக்கும் நிகழ்தகவு 
P- யின் மதிப்பு , 0.05 ஐ விடக் குறைவாக இருந்தால் வேறுபாடு 
பொருள் படுத்தத்தக்க அளவு உள்ளது என்கிறோம் . 


P < 0.05 ஆனால் வேறுபாடு பொருட்படுத்தத்தக்க அளவு 
மிகைத்தன்மை உடையது அல்ல எனக் கூறுகிறோம் . அதாவது 
நாம் கணக்கிடும் யின் மதிப்புப் பட்டியலில் 0.05 நிகழ்தகவுக் 
குரிய -யின் 

மதிப்பைவிடக் ( t.05 ) , குறைவாக இருந்தால் 5 % 
வரையில் வேறுபாடு மிகைத்தன்மை வாய்ந்தது அல்ல எனக் 
கூறுகிறோம் . கணக்கிடப்பட்ட -யின் மதிப்பு 1.05 ஐ விட 
அதிகமாக இருந்தால் வேறுபாடு மிகைத்தன்மை வாய்ந்தது 
என்கிறோம் . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு முழுமைத் தொகுதியிலிருந்து 10 நபர்கள் தேர்ந்தெடுக்கப் 
படுகிறார்கள் . அவர்களின் உயரங்கள் முறையே 63 , 63 , 66 , 67 , 


280 


கணக்கியல் புள்ளியியல் 


68 , 69 , 70 , 70 , 71 , 71 . முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரி 
69.9 அங்குலமாக இருக்க முடியுமா என ஆராய்க . 

( கட்டின்மைக் கூறுகள் 9- க்கு P [ It | > 2 •262 ] = • 05 


தீர்வு : 

* = 67.8 , s = 2 • 86 என்பவை மேற்கண்ட விவரங்களுக்கு 
உரிய கூட்டுச் சராசரியும் , திட்ட விலக்கமும் ஆகும் . 


| X - ml = 


| 67.8- 69.6 | 

2.16 


S 


V9 


V 


| t | 


- 


5.4 
2. 86 


1.89 , t..5 


2-262 


| t < ts. எனவே 5 % வரையில் வேறுபாடு மிகைத் . 
தன்மை வாய்ந்தது அல்ல . அதாவது , முழுமைத் தொகுதியின் 
கூட்டுச் சராசரி 69.6 அங்குலங்கள் எனக் கொள்வதில் தவறு 
ஒன்றுமில்லை . 


( 2 ) இரு கூறுகளின் கூட்டிடைகளுக்கு இடையேயுள்ள 

வேறுபாட்டின் மிகைத் தன்மையை ஆராய்தல் 


பெருங் கூறுகளில் t 


= 


என்பது N ( 0,1 ) 


1 


01 , 


+ 
n1 


ne 


என நாம் அறிவோம் . 


முழுமைத் தொகுதியின் திட்ட விலக்கம் ர அறியப்படா 
நிலையில் 51 , 5, என்பவை கூறுகளின் திட்ட விலக்கங்களாக 
இருக்கும்போது 


N 


11 12 + n , s22 

n1 + n , -2 . 
என்பது S1 , S2 வை அடிப்படையாகக் கொண்ட ர - ன் மதிப்பீடு . 
ny , 7 , பெரியவையாக இருக்கும்போது ( ni + n -2 ) வைத் 
தோராயமாக ( n1 +72 ) எனக் கொள்கிறோம் . ஆனால் , சிறு 
கூறுகளில் அவ்வாறு எடுத்துக்கொள்ள இயலாது . 


-- 


2811 


சிறு கூறுகளுக்கான மிகைத் தன்மைச் சோதனைகள் 


| . - , | 
ny s12 + n2s2 1 1 

+ 
F1 + n - 2 

11 12 
இயல் நிலைப் பரவலைத் தழுவுவதில்லை . 


M 


] 


இங்குக் கட்டின்மைக் கூறுகள் , 
ஸ்டூடன்ட்ஸ்டி பரவலைத் தழுவுகிறது . பிஷர் அட்டவணையிலிருந்து 
+ t 2 

ஐ விட்டு வெளியே விலகல்கள் இருப்பதற்கான நிகழ்தகவு ” 
p கிடைக்கும் . P 

-05 எனில் , வேறுபாடு குறிப்பிடத்தக்கதல்ல ... 
p < -05 எனில் , வேறுபாடு குறிப்பிடத்தக்கது . 


12 


= n எனில் கட்டின்மைக் கூறுகள் 


( குறிப்பு : ( i ) 71 
n + n - 2 = 2 ( n - 1 ) ] 


2 


V " 


M 


n 


71 - 1 , 

| K1-2| 
n ( s , - + s , 2 ) , 2 

S12 + 52 
2 ( n - 1 ) 

n - 1 
( ii ) ரு கூறுகளின் ராசிகளும் ஏதேனும் ஒரு வகையில் 
தொடர்புடையனவாக இருந்தால் , ஜோடி மதிப்புகளின் வேறுபாடு 
களைக் கண்டுபிடித்து , வேறுபாடுகளின் சராசரி பூஜ்யத்திலிருந்து 
பொருட்படுத்தத்தக்க அளவு மாறுகின்றதா என ஆராய்கிறோம் -- 
x, y இரு கூறுகளின் இராசிகளைக் குறிப்பிட்டால் , Z = y - x 

Z y - x 
| Z - 01 கட்டின்மைக் கூறுகள் ( x - 1 ) 


= 


S 


Mn = 1 
s , z- ன் திட்ட விலக்கம் . 


எடுத்துக்காட்டு 
9 மாணவர்கள் ஒரு தேர்வில் வாங்கிய மதிப்பெண்கள் : 

17 , 27 , 18 , 25 , 27 , 29 , 27 , 23 , 17 


வேறு 8 மாணவர்கள் வாங்கிய மதிப்பெண்கள் : 
16 , 16 , 20 , 16 , 20 , 17 , 15 , 21 

மாணவர் தொகுதிகளிடையே பொருட்படுத்தத்தக்க... 
வேறுபாடு உண்டா என ஆராய்க . 

A = 27 , B = 16 என்ற மூலப்புள்ளிகளை எடுத்துக்கொள்வோம் .. 


282 


கணக்கியல் புள்ளியியல் 


தீர்வு 


y 


( y - B ) 


( x - A ) 2 


( y - B ) 2 


17 


16 


10 . 


100 


0 


27 


16 


0 


0 


. 


18 


20 


- 9 


4 


81 


16 


25 


16 


- 


2 


0 


4 


0 


27 


20 


0 


4 


( ) 


16 


29 


17 


2 


1 


4 


1 


-- 


-27 


15 


0 


-1 


0 


1 


23 


21 


4 


5 


16 


25 


17 


-10 


100 


-33 


13 


13 


305 


305 


| 
| 


59 


x = 23-33 

= 17-625 


2 


2 ( x - A ) 


பிட 2 


1656 
81 


= 


20:45 


- 


R 


- ( 4 ) 
- ( 3 ) = 


Y ( y - B ) 


- 


303 
64 


14.73 


n 


- 


2 
ni 

S.3 + n, s , 
11 + 12 


1 


M 


2 


+ 


1 
12 


hi 


3.053 


= 


M9 


23-33 - 17-625 
1656 

303 
+ 8x 
81 

64 
9+ 8 - 2 


9X 


( +1) 


283 


சிறு கூறுகளுக்கான மிகைத் தன்மைச் சோதனைகள் 


கட்டின்மைக் கூறுகள் , 15 - க்கு 1 - ன் 5 வரையில் பட்டியல் 
மதிப்பு = 2.13 


கணக்கிட்ட -ன் மதிப்பு 3.053 > 2.13 


எனவே , 5 % வரையில் வேறுபாடு மிகைத்தன்மை வாய்ந்தது . 
அதாவது இரு மாணவர் தொகுதியிடையே பொருட்படுத்தத்தக்க 
வேறுபாடு உள்ளது . 


எடுத்துக்காட்டு : 
நிலங்கள் A , B- ல் 

ஐந்து 
விளைச்சலின் அளவு பின்வருமாறு : 

1945 


ஆண்டுகளில் 


கிடைத்த 


1946 


1947 


ஆண்டு 1944 


1948 


28 


16 


17 


26 


31 


B 


24 


15 


18 


22 


25 


( 1 ) விளைச்சல் அளவில் குறிப்பிடத்தக்க அளவு வேறுபாடு 
இருக்கிறதா எனச் சோதிக்கவும் . 


(2 ) A நிலத்தின் விளைச்சல் மேலே குறிப்பிட்ட ஐந்து 
ஆண்டுகளில் , கிடைத்ததாகவும் , B நிலத்தின் விளைச்சல் அளவை 
வேறு ஏதேனும் ஐந்து ஆண்டுகளில் கிடைத்ததாகவும் கொண்டு 
விளைச்சல் அளவில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு இருக்கிறதா எனப் 
பார்க்கவும் . 

( செ.ப.க. 1949 ) 


தீர்வு : 

( i ) இங்கு ஆண்டுகள் ஒன்றாக இருப்பதால் A , B- ன் 
விளைச்சல்களின் இடையே தொடர்பிருக்கிறது . ஆகவே , குறிப்பில் 
உள்ள 2 ஆம் முறையைப் பின்பற்றுகிறோம் A , B நிலங்களின் 
விளைச்சல்களுக்கிடையே உள்ள வேறுபாடு Z எனில் , கீழ்க்காணும் 
அளவுகள் கிடைக்கின்றன : 


28 


16 


17 


26 


31 


y 


24 


15 


18 | 


22 


25 


Z 


4 


1 


4 


6 


Σ Ζ 


Z = 


= 


-- 


14 
5 


2.8 


NN 


284 


கணக்கியல் புள்ளியியல் 


Sa 


272 


- 


( Z ) 


16 + 1 + 1 + 16 + 36 

5 


( 2 • 8 ) . 


6-16 


Z 

52 
N - 1 


2.8 

16 


5-6 
V6.16 


2.256 


-- 


NN 


+ 


M * 


P > • 05 . ஆகவே , வேறுபாடு குறிப்பிடத்தக்கதல்ல . 


( ii ) இங்கு ஆண்டுகளில் வேறுபாடு இருப்பதால் A , B 
விளைச்சல்களில் தொடர்பு இல்லை . ஆகவே , குறிப்பில் உள்ள 
முதல் முறையைப் பின்பற்றுகிறோம் . 


28 + 16 + 17 + 26 + 31 

5 


= 


23.6 


2x2 


2 


S. 


- 


2 


n 


2966 

5 


( 23.6 ) 


593.2 


556-96 


36-24 


y 


- 


24 + 15 + 18 + 22 + 25 

5 


- 


104 
5 


20-8 


Eya 


2 


12 


n 


2234 
5 


( 0-3 ) 2 


446-80 


- 


432-64 


14-16 


t 


* 


-- 


M 


S1 + S , 2 

N= 1 


M36 


23-6 

20.8 
36.24 -- 14-16 

4 


சிறு கூறுகளுக்கான மிகைத் தன்மைச் சோதனைகள் 


285 


2.8 X 2 


0.7889 


- 


6.5 
V50.4 


154 


-- 


7 = 8.க்கு t ( 0.7889 - க்கு p > •05 எனக் கிடைக்கிறது . 
ஆகவே , நிலங்கள் A , B-களுக்கிடையே விளைச்சலில் உள்ள 
வேறுபாடு குறிப்பிடத்தக்கதல்ல . 


எடுத்துக்காட்டு : 

11 பள்ளி மாணவர்க்குச் சித்திரம் வரைவதில் ஒரு தேர்வு 
நடத்தப்பட்டது . அவர்களுக்கு ஒரு மாதச் சிறப்புப் பயிற்சி 
அளிக்கப்பட்டு , மீண்டும் ஒரு ஆவது தேர்வு நடத்தப்பட்டது . 
அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் , மாணவர்கள் 

சிறப்புப் 
பயிற்சியால் நன்மை பெற்றனர் எனக் காட்டுகிறதா ? 


மாணவர் : 


1 2 3 4 5 6 7 8 9 10 11 


முதல் தேர்வின் 
மதிப்பெண் 


23 20 19 21 18 2 ) 18 17 23 16 19 


2 ஆவதுதேர்வின் 
மதிப்பெண் } 


. 


24 19 22 18 20 22 20 20 23 2 ) 17 


தீர்வு : 

மாணவர்கள் சிறப்புப் பயிற்சியினால் நன்மை அடையவில்லை 
என்று இல் எனும் எடுகோளை மேற்கொள்வோம் . இதிலிருந்து , 
இரு தேர்வுகளிலும் மாணவர் பெற்ற மதிப்பெண்களின் வேறுபாடு 
பூச்சியம் எனக் கொள்வோம் . 


d- 0 


| 


S 


VR - 1 


Vn -1 • 


இங்கு 3 என் து மதிப்பெண்களின் வேறுபாடுகளின் சராசரியைக் 
குறிக்கிறது . F- என்பது வேறுபாடுகளின் திட்ட விலக்கத்தைக் 
குறிக்கிறது . கட்டின்மைக் கூறுகளின் எண்ணிக்கை = n - 1 = 10. 


286 


கணக்கியல் புள்ளியியல் 


மாணவர்கள் 


y 


d = y - x 


( d - d ) 


1 


23 


24 


| 


0 


0 


2 


20 


19 


3 


19 


22 


3 


2 


4 


4 


21 


18 


-4 


16. 


5 


18 


20 


2 


1 


1 


6 


20 


22 


2 


1 


1 


7 


18 


20 


3 


1 


1 


8 


17 


20 


3 


2 


4 


9 


23 


23 


0 


1 


10 


16 


20 


4 


3 


9 . 


11 


19 


17 


-2 


- 
3 


3 


9 


2 d = 11 


Y (d - d) = 50 


வேறுபாடுகளின் கூட்டுச்சராசரி d 


11 
11 


- 


d = 0 


11 


92 


50 
11 


- 


3 


- 


v10 


- 


1.482 


S 


MA 


10 
50 
11 


Vn -1 


Y = 10 


= 2.228 


.05 


t < 1.05 . 


மாணவர்கள் 


எனவே , 

சிறப்புப் பயிற்சியால் 
குறிப்பிடத்தக்க நன்மை பெற்றதற்கு ஆதாரமில்லை . 


எடுத்துக்காட்டு : 

கூட்டுச்சராசரி 15 ஆக உள்ள முழுமைத் தொகுதியிலிருந்து 
கீழ்க்காணும் கூறு எடுக்கப்பட்டிருக்குமா என ஆராய்க . 
16 , 18 , 13 , 11 , 20, 22 , 17 , 19, 18 , 15 

( செ.ப.க. ) 


287 


சிறு , கூறுகளுக்கான மிகைத் தன்மைச் சோதனைகள் 


தீர்வு : 

கூட்டுச்சராசரி 15 ஆக உள்ள முழுமைத் தொகுதியிலிருந்து - 
இக் கூறு எடுக்கப்பட்டிருப்பதாக கொள்வோம் . 

16 18 13 11 20 22 17 19 18 15 
-7 -9 0 2 -3 -1 

2 -5 
dr.. = ( x - A ) : 16 4 49 81 0 4 9 1 4 25 


- 


Ed . 


A + 


20 


31 
30 


20- 3-1 | 


16.9 


= 


II 


- 


= 


|| 


ப 


n 


PE 2 


-- 


n 


1 


( x - m ) 

GE 
vn 


II 


| x - m | 
Vn S 

vn 


s 


Vn 


Vn - 1 


193 


31 \ 2 
10 


10 


19.3-9.61 = 9.69 


S = 


V9.69 = 3.113 


| x - m | 


S 


| 16.9 - 15 | 

3-113 


x 49 


1.9 


* 


- 


5-7 
3.113 


1.83 % 


3 : 113 X 3 


288 


கணக்கியல் புள்ளியியல் 


கட்டின்மைக் கூறுகள் 9 க்கு 1.05 = 2-262 . 1 < 1.05 . எனவே கூறு 
கொடுக்கப்பட்டுள்ள முழுமைத் தொகுதியிலிருந்து வந்துள்ளது . 


சிறு 


( 3 ) முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரியின் 

நம்பிக்கை 
வரைகளைக் காணுதல் 
ஒரு 

கூறின் கூட்டுச் சராசரி 7, திட்ட விலக்கம் , 
உறுப்புகளின் எண்ணிக்கை 95 % நிலைகளில் முழுமைத் 
தொகுதியின் கூட்டுச் சராசரி இருக்கக்கூடிய இடைவெளியினைக் 
காணக் கீழ்க்காணும் முறையினைப் பின்பற்றுகிறோம் . 


n . 


t பரவலை n 


- 


- 1 கட்டின்மைக் கூறுகளுடன் 


S 


1 


1 


தழுவுகிறது . 


t பட்டியலைக் கொண்டு P { | tl > < } = -05 
ஆக இருக்குமாறு - ன் மதிப்பைக் காண்கிறோம் . எனவே , 
100 - க்கு 95 நிலைகளில் 


- 


ds 


எனவே X 


1 


< a < x + 

4 n - 1 


எனவே , முழுமைத் தொகுதியின் திட்ட விலக்கம் அறியப்படா 
ds 

ds 
நிலையில் , 

x + 

என்பவை 95 % 
V n 1 
நம்பிக்கை வரைகளாகும் . 


. 


எடுத்துக்காட்டு : 

14 உறுப்புகளுடைய ஒரு கூறின் கூட்டுச் சராசரி 34-7, திட்ட 
விலக்கம் 8.7 . முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரியின் 95 % 
நம்பிக்கை வரைகளைக் காண்க , 
m என்பது முழுமைத் தொகுதியின் கூட்டு சராசரி . 
| x- m || | 34-7 - m 

8-7 
V n 1 

N / 13 


கட்டின்மைக் கூறுகளின் எண்ணிக்கை 14 - 1 = 13 . 


சிறு கூறுகளுக்கான மிகைத் தன்மைச் சோதனைகள் 


289 


1 பட்டியலிலிருந்து , கட்டின்மைக் கூறுகள் 


- 


2.16 


13 ஆக இருக்கும்போது , t 


-05 


34.7 

8.7 


+ 2.16 


= 


V15 


34-7 - m + 2.16 x 


8.7 
V 13 


34.7 + 5.22 


கூட்டுச் சராசரிக்கு 


எனவே , முழுமைத் தொகுதியின் 
95 % நம்பிக்கை வரைகள் 29.38 , 39.92 . 


சிறிய கூறுகளில் நேரிடையாகக் கண்டறிந்த உடன் தொடர்புக் 

கெழுவிற்குச் சிறப்பு காணும் சோதனையை அமைத்தல் 

ஒரு சிறிய கூறில் இரு மாறிகள் ஏற்கும் 1 ஜதை மதிப்புகளைக் 
கொண்டு மாறிகளின் தொடர்புக் கெழுவைக் கணக்கிட்டு அதை 
எனக் கொள்ளவும் . எந்த முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப் 
பட்டதோ அதில் இவ்விரு மாறிகளுக்கு இடையே தொடர்பில்லை 
என ஓர் எடுகோளை அமைத்துக் கண்டறிந்தா - ன் மதிப்பிற்கும் 
எடுகோள் மதிப்பான பூச்சியத்திற்கும் உள்ள வேற்றுமை 
குறிப்பிடத்தக்கது அல்லது குறிப்பிடத் தக்கதல்ல எனக் 
காணுதல் வேண்டும் . 


0 ) In - 2 
V1 - 2 


r vn - 2 


3 


V1 


r2 


இங்குக் கட்டின்மைக் கூறுகள் = 7 = n - 2 


1 பட்டியலில் 

2 = n - 2 - க்கு 1.05 காணவேண்டும் . 
t > 1.05 

ஆனால் , 5 % வரையில் வேறுபாடு குறிப்பிடத் 
தக்கது . 1 < t.05 எனில் , வேறுபாடு 5 % வரையில் குறிப்பிடத் 
தக்கதல்ல . அதாவது கொடுக்கப்பட்டுள்ள 

உடன் 
தொடர்பற்ற இராசிகள் கொண்ட முழுமைத் தொகுதியிலிருந்து 
வந்துள்ளது எனலாம் . 


கூறு , 


க . பு -- 19 


1 


290 


கணக்கியல் புள்ளியியல் 


கணக்கு 

25 ஜோடி மதிப்புகளுடைய ஒரு கூறின் ஒட்டுறவுக் கெழு 
0-37 , முழுமைத் தொகுதியில் ஓட்டுறவு பூச்சியம் ஆக உள்ளதா 
என ஆராய்க . 


T 


vn - 2 


= 


• 37 


1/25 

2 
11- (-37 ) 2 


1-12 


•37_V23 


= 


= 1.91 


V •8631 


வரையற்ற பாகைகளின் எண்ணிக்கை 23 - க்கு , 5 % வரையில் 
1 - ன் மதிப்பு 2-069 


நாம் கணக்கிட்ட -ன் மதிப்பு , 2.069 ஐ விடக் குறைவாக 
உள்ளதால் , -ன் மதிப்பு மிகைத்தன்மை வாய்ந்ததல்ல . எனவே , 
ஒட்டுறவுக் கெழு பூச்சியமாக உள்ள முழுமைத் தொகுதிகளி 
லிருந்து , கூறு எடுக்கப்பட்டுள்ளது எனக் கொள்ளலாம் . 


| 


எடுத்துக்காட்டு : 

( 1 ) இருமாறிகள் கொண்ட ஓர் இயல் நிலைப் பரவலிலிருந்து , 
எடுக்கப்பட்ட 

14 எண்ணிக்கை கொண்ட கூறு ஒன்றில் 
ஒட்டுறவுக் கெழு -4 இருந்தது . தொகுதி ஒட்டுறவுக் 
கெழுவிலிருந்து இது குறிப்பிடத்தக்கதா எனச் சோதனை செய்க 


என 


n = 14 


Vn - 2 
V1 - 3 


0.4012 


- 


- 


( 0-4 ) 12 
01 - 16 


1.512 


V •84 


T = 12 


p > -05 


எனவே , ஒட்டுறவு குறிப்பிடத்தக்கதல்ல . 


291 


சிறு கூறுகளுக்கான மிகைத் தன்மைச் சோதனைகள் 


( 2) மேலே கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் 5 % எல்லையில் 
முக்கியத்துவம் உள்ள -ன் குறைந்த மதிப்பினைக் காண்க . 


14 


12 


t- அட்டவணையிலிருந்து P ( / t | > 2.18 ) ஆனது .05 ஆகும் . 


T 


ஆகவே 

/ 1 


1 


n - 2 > 2 + 18 
2 
- 12 

> 4-7524 
r2 
12 r2 

4-15 ( 1-7 ) 
16.75 r2 > 4-75 


4.75 

0.5326 
16-75 
| r / > 0-53 


5 % நிலையில் r- ன் குறைந்த மதிப்பு 0.53 . 


- 


உறவுக் கெழுவிற்கான சோதனை : ஓர் இருமாறி இயல் நிலை 
முழுமைத்தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கூறு ( x , ya ) , 
( x2 , y2 ) ... ( x , yn ) ஆகும் . கூறிலிருந்து , பெறப்படும் x- ன் மீது 
y- ன் உறவுக் கோட்டின் சமன்பாடு 

y -- y + b ( x - X ) என்க . 
கொடுக்கப்பட்டுள்ள x ; என்னும் மதிப்பிற்கு , y ன் மதிப்பீடு 
Y = y + b ( x x) என்க . 
x ன் மீது y- ன் உறவுக் கெழு P என்ற எடுகோளை 

ஆராய 
வேண்டும் . b , p இவற்றின் இடையே வேறுபாடு பொருட்படுத்தத் 
தக்கதாயில்லை என்ற எடுகோளைக் கொள்வோம் . 

1 
( b - ) 

( n - 2 ) > x x ) 2 

i = 1 


n 


> ( y - Y ) 


i = 1 


- 


என்பது , t பரவலை , ( n - 2 ) வரையற்ற பாகைகளுடன் தழுவுகிறது . 


292 


கணக்கியல் புள்ளியியல் 


.. 


எடுத்துக்காட்டு 

அளவு 30 கொண்ட ஒரு கூறில் , x , 1 , 2 , 3 30 என்ற 
மதிப்புகளைப் பெறுகிறது . Y ( x ; - x ) ( y ; - Y ) = 599-62 , 
Yy - Y ) 1020-6 . x -ன் மீது ச - ன் உறவுக் கெழுவின் 
மிகைத்தன்மையை ஆராய்க . 


தீர்வு : 


2 ( x - X) 2 


n { x2 - 1 ) 

12 


0 ( 899) 

12 


-- 


2247-5 


= 


b 2 ( x; – > } {y . - Y ; ) 599.62 

0 • 2668 
E. ( x - 1 ) 

2247.5 
மேலும் 2 ( y - Y ) 2 = 2 ( ) ; - x ) ? - ba 2 ( x ; - x ) 2 

1020-6 - 159.9 860-59 . 


-- 


கணக்கின் படி ம் 


0 . 


5 ( x . 


- 3 ) 12 


- 


( b (n - 2 ) 

Y ( y : - Y ,) 2 
t பரவலை , (n - 2 ) வரையற்ற பாகைகளுடன் தழுவுகிறது . 

28 , t = 2.28.5 % வரையில் , வேறுபாடு மிகைத்தன்மை 
வாய்ந்தது . 


= 


தர ஒட்டுறவுக்கெழுவிற்கான மிகைத்தன்மையை ஆராய்தல் 
1 அளவுடைய 

கூறிலிருந்து கணக்கிடப்பட்ட 
தரஒட்டுறவுக்கெழு P , பூச்சியத்தைத் தரஒட்டுறவுக்கெழுவாகக் 
கொண்ட முழுமைத்தொகுதியிலிருந்து வேறுபடும் தன்மையினை 
ஆராய , ( n - 2 ) வரையற்ற பாகைகள் கொண்டு , பரவலைத் 

1 

2 
தழுவும் = P 

என்பதைப் பயன்படுத்துகிறோம் . 


கணக்கு : 

பின்வரும் தர ஒட்டுறவுக்கெழுவின் மிகைத்தன்மையை 5 % 
வரையில் ஆராய்க : 

10 [ t 0.397] , மிகைத்தன்மை 

வாய்ந்தது . 
0.618 , 

20 [ 3.34] 


0-139 , 


-- 


- 


சிறு கூறுகளுக்கான மிகைத் தன்மைச் சோதனைகள் 


293 


F- சோதனை ( F - test ) 
இரு பரவற்படிகளின் வேறுபாட்டின் மிகைத் தன்மையை அறிதல் 

இரு கூட்டுச் சராசரிகளின் வேறுபாட்டின் மிகைத் தன்மையை 
ஆராயும் போது . இரு கூறுகளும் ஒரே முழுமைத் தொகுதியிலி 
ருந்து வந்தவை , அல்லது சம பரவற்படியுள்ள இரு முழுமைத் 
தொகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்டவை என எடுத்துக் 
கொண்டோம் . எனவே , இரு கூட்டுச் சராசரிகளுக்கு இடையே 
உள்ள பொருட்படுத்தத் தக்க வேறுபாடு , கூட்டுச் சராசரிகள் 
உண்மையிலேயே வேறுபட்டன இல்லாதபோது கூட , 
முழுமைத் தொகுதியின் பரவற்படிகள் சமமானவை அல்லாததால் , 
வேறுபட்டவையாகக் காணப்படலாம் . 


னவாக 


எனவே , இரு கூட்டுச் சராசரிகளுக்கிடையேயுள்ள வேறு 
பாட்டை ஆராய்வதற்கு பரவலைப் பயன்படுத்து முன்பு முழுமைத் 
தொகுதியின் பரவற்படிகளின் சமத்தன்மையைப் பற்றி ஆராய்ந்து 
பார்த்தல் வேண்டும் . 


S.2 , 32 


2 


2 


என்பவை 11 , 1 , அளவுடைய இரு கூறுகளின் 
பரவற்படிகளானால் முழுமைத் தொகுதியினுடைய பரவற்படியின் 

n1 S1 
மதிப்பீடுகள் முறையே u = 

y2 
12 

1 
அமையும் . 1 ni 

12 1 என்பவை இம் மதிப்பீடு 
களின் கட்டின்மைக் கூறுகள் . 


ha , 


என 


- 


11 


1 


1 , 12 


u2 


y2 


u ) , 2 பொருட்படுத்தத் தக்க அளவு வேறுபடுகின்றனவா 
அல்லது இரு கூறுகளும் , ஒரே முழுமைத் தொகுதி அல்லது ஒரே 
பரவற்படி ஏ ஐக் கொண்ட இரு முழுமைத் தொகுதிகளிலிருந்தும் 
எடுக்கப்பட்டனவா என ஆராய்தல் வேண்டும் 

ny S12 /n , - | 
F 

ny s22 / n , -1 
எனவே , F பரவலின் கூறுப் பரவல் 

71 | 

2 

k F 2 
y = f ( F ) 

21 + 1 , 
( v . F + % 2 ) 2 

dL 
இங்கு k- ன் மதிப்பு f ( F ) d F = 1 , 


- 


- 


மதிப்பு / 


என்பதிலிருந்து தீர்மானிக்கப்படுகிறது . 


294 


கணக்கியல் புள்ளியியல் 


இப் பரவலின் வரையைக் கீழ்க்கண்டவாறு வரையலாம் : 


தன 


படம் 


u2 = y ? ஆனால் , F 


கணக்கிடப்படும் F- ன்மதிப்பு 1- லிருந்து எவ்வளவு தூரம் 
விலகியுள்ளது என்பதை ஆராய்வதே நமது நோக்கம் . 


y = f ( F ) எனும் வரையில் , F- க்கு வலட் புறத்தில் உள்ள 
பரப்பு F > F-க்கான நிகழ்தகவைத் தருகிறது . 


F-க்குரிய நிகழ்தகவு -05 ஆகத் தீர்மானிக்கப்பட்டால் அது 
F- ன் 5 % புள்ளி என வழங்கப்படுகிறது . நாம் கணிக்கும் F- ன் 
மதிப்பு , F , ஐ விட அதிகமாக இருந்தால் அதற்குரிய நிகழ்தகவு 
• 05 ஐ விடக் குறைவாக இருக்கும் . இந் நிலையில் வேறுபாடு 
மிகைத் தன்மை வாய்ந்தது . 


F > F. ஆனால் , நிகழ்தகவு p > 05. எனவே , வேறுபாடு 
பொருட்படுத்தத் தக்கதல்ல . 


F பட்டியலில் 71 , 72 வின் பல்வேறு மதிப்புகட்கு 5 % , 1 % 
புள்ளிகள் உள்ளன . u2 ஐ , இரு மதிப்பீடுகளில் பெரியதாக 
எடுத்துக்கொள்வதால் எப்போதும் F > 1 . அதற்குரிய 
கட்டின்மைக் கூறுகளின் எண்ணிக்கை 71 . 


நாம் எடுத்துக்கொள்ளும் F. என்னும் புள்ளிபரவலின் ஒரு 
வால்பகுதியில் மட்டும் காணப்படுகிறது ; மற்றொரு வால்பகுதியிலும் 
இன்னோர் எல்லைப்புள்ளி உள்ளது . எனவே , 5 % , 1 % புள்ளிகள் 
உண்மையிலேயே 10 % , 2 % மிகைத்தன்மை 

வரைகளைக் 
குறிக்கின்றன . நமக்கு 5 % மிகைத்தன்மை வரை வேண்டுமாயின் 

% எல்லைப் புள்ளி F. ஐக காணவேண்டும் . 


2 


சிறு கூறுகளுக்கான மிகைத் தன்மைச் சோதனைகள் 


295 


எடுத்துக்காட்டு : 

10 , 8 அளவுடைய இரு சார்பற்ற கூறுகள் ( இரு இயல் நிலை 
முழுமைத் தொகுதியிலிருந்து 

தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டவை ) கீழ்க்கண்ட 
விவரங்களைத் தருகின்றன : 


கூறு 


16 


13 


12 


15 


16 


14 10 


13 


11 ) 


14 


கூறு 2 : 12 


14 


10 


13 


12 


13 14 


12 


கூறுகள் சமபரவற்படியுடைய முழுமைத் தொகுதிகளிலிருந்து 
எடுக்கப்பட்டவையா என ஆராய்க . 

( செ.ப.க. 71 ) 
கொள்கை : இரு கூறுகள் சமபரவற்படி உள்ள முழுமைத் 
தொகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்டவை எனக் கொள்வோம் . 


11 


134 
10 


13-4 


- 


- 


n1 512 
11 

1 


10x 3-64 

9 


4.04 ; 


- 


- 


Σ 


3.64 


13-4 ) 
10 

9 


71 


= 71 


-1 


- 


100 
8 


V 


2 


12.; S , 


2 [ y - 12-512 

8 


12 
8 


- 


= 1.5 


- 


2 


h , s2 
12 


8 x 1.5 

7 


1.71 ; 72 


1. - 1 = 7 


F 


4.04 
1-71 ) 


2.4 


- 


y2 


வரையற்ற பாகைகள் ( 9 , 7 ) 

இருக்கும்போது 
F.05 3-29 ஃ F < F05 . அதாவது கணக்கிடப்பட்ட F- ன் 
மதிப்பு , F. ஐவிடக் குறைவாக உள்ளது . 


எனவே 5 % வரையில் , கொள்கை 

ஏற்றுக் கொள்ளப் 
படுகிறது . அதாவது இரு கூறுகளும் ஒரேபரவற்படியுடைய 
இயல் நிலைத் தொகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்டவை . 
எடுத்துக்காட்டு : 
இயல் நிலைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட 

ஒரு 
சமவாய்ப்புக் கூறின் அளவு 22 , 15 , 8 , 13 , 6 , 11 , 16 , 9 , 7 . 


296 


கணக்கியல் புள்ளியியல் 


முழுமைத் தொகுதியின் சராசரி 
ஆராய்க . 


10 ஆக உள்ள எடுகோளை 

( செ.ப.க. ) 


தீர்வு : 


X : 


22 


15 


8 


13 . 


6 


11 


16 


9 


7 . 


x3 : 


484 


225 


64 


169 


36 


121 


256 


81 49 


Xx = 107 ; 


1485 


107 2 


1485 

9 


- ( ) 


1485 

9 


( 11 • 88 ) 2 


= 


141-2 


165 
23.8 


--- 


1 - m ! 


= 


V n 


-1 . 


முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரி 10 என்ற எடுகோளை 
எடுத்துக் கொள்வோம் . 

11.88 - 10 

23 : 8 
V8 | 


1.88 X 48 

23.8 


- 


0-2234 


அ 


7 = 8 


- 


8 கட்டின்மைக் கூறுகளுக்கு 
t.05 

2 •31 


t < 1.05 . 


எனவே , 5 % வரையில் வேறுபாடு மிகைத் தன்மை 
வாய்ந்தது அல்ல . முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரி 10 
எடுத்துக் கொண்ட எடுகோள் சரியானது . 


சிறு கூறுகளுக்கான மிகைத் தன்மைச் சோதனைகள் 


297 ) 


எடுத்துக்காட்டு : 

ஓர் இயல் நிலைத்தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட 16 இராசிகள் 
கொண்ட ஒரு கூ 

கூறின் கூட்டுச் சராசரி 40-6 ; அதன் சராசரியி 
லிருந்து எடுக்கப்பட்ட விலக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் 
135 ; முழுமைத் தொகுதியின் சராசரிக்கான 95 % நம்பிக்கை 
எல்லைகளைக் காண்க . 


n = 


16 . 


40-6 


கூறின் பரவற்படி 


135 
16 


5 


= 8-4375 


t.05 


- 


15 கட்டின்மைக் கூறுகளுக்கு 

2.13 . 

எனவே , 
முழுமைத் தொகுதியின் சராசரி : + t 05 x திட்டப்பிழை என்ற 
டை வெளியில் அமையும் (95 % வரையில் ) 


S 


V8-4375 


திட்டப்பிழை 


Vn - 1 


M15 


- 


0.7499 


* + 2.13 x 0-7499 


40-6 = 2.13X0.7499 


40-6 + 1.597 


முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரி 39.003 - 42-197 
என்ற இடைவெளியில் அமைகிறது . 


( குறிப்பு : 98 % நம்பிக்கை 
கட்டின்மைக் கூறுகள் 15 - க்கு , 1.02 


இடை வெளிகளாயின் 
2.60 ஆகும் . ] 


எடுத்துக்காட்டு : 

1.8 , 2.9 , 1.4.1.5 என்ற அளவுகள் கொண்ட ஒரு கூறும் , 
5.2.8.6,9.2 , 3-3 , 1.6 என அளவுகள் கொண்ட மற்றொரு 
கூறும் இயல் நிலை முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப் 
பட்டிருக்கின்றன . 0.05 வரையில் அக் கூறுகளின் பரவற்படிகள் 
சமமா என ஆராய்க . 


298 ) 


கணக்கியல் புள்ளியியல் 


தீர்வு : 


X1 


3g 


1.8 


3-24 


5.2 


27.04 


2 : 9 


8.41 


8-6 


73.96 


1-4 


1.96 


9.2 


84-64 


1-5 


2.25 


3.3 


10-89 


-1.6 


2.56 


7.6 


15.86 


24-7 


199.09 


--- 


2 


21 


512 


- 


15-86 

4 


- ( 1 ) 


3.965 - ( 1-9 ) 


4 


- 


= 3-965- 3-61 


- 


= 0.355 


199.09 


24-711 


( 231 ) 


199 • 09 

- ( 4-94 ) 2 


5 


- 


= 15.4144 . 


11 


s13 


= 


71 - 1. 312 


4 x 0.355 

3 


- 0.4733 , 


- 


5 

X 15-4144 


19.268 


299 


சிறு கூறுகளுக்கான மிகைத் தன்மைச் சோதனைகள் 


12 


V2. 


19-268 
F = 

0.4733 

[ u2 என்பது இரு பரவற்படிகளில் பெரிய 

மதிப்பைக் குறிக்கிறது . ] 
40070 


-- 


u2- க்கான கட்டின்மைக் கூறுகள் 


71 


- 


- 4 


= 


V2- க்கான கட்டின்மைக் கூறுகள் 


F.05 


9.12 


F > F.05 


இரு முழுமைத் தொகுதிகளின் பரவற்படிகளும் சமமானவை 
அல்ல . 


1 : 


எடுத்துக்காட்டு : 

புகையிலையில் நிக்கோடின் கலந்திருப்பதை மில்லி கிராம்களில் 
தரும் இரு கூறுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன : 
கூறு 

24 26 21 27 24 
2 : 26 

23 31 28 27 
இரு கூறுகளும் ஒரே பரவற்படியைக் கொண்ட முழுமைத் 
தொகுதிகளில் இருந்து எடுக்கப்பட்டு உள்ளது என்ற எடுகோளை 
ஆராய்க . 
தீர்வு : 


கூறு 


24 


* 1 


26 


21 


27 


24 


மொத்தம் 


0 


2 


31 - A 


3 


0 


2 


( x - A ) 2 


0 


- 


9 


9 


0 


22 


* 2 


26 


23 


31 


28 


27 


மொத்தம் 


x2 - B 


-5 


-8 


0 


- 
3 


--20 


( x , -- B ) 2 


25 


64 


0 


9 


16 


114 


2 


312 


- 


22 
5 


(3 ) 


= 4-24 


300 


கணக்கியல் புள்ளியியல் 


2 


2 


R1 S1 


44 = = 114 - ( 9 ) 


- 


u2 


8.5 


22.8 


= 


- 


16 


y2 


= 


n , s.2 ) 
12-1 


5.3 


6.8 


- 


: u2 


8.5 


y2 = 


5.3 


" 


u2 


8.5 


F 


- 


= 


y2 


5.3 = 1603 


= 


7 , = 4 


71 
F.05 


6.39 


F < Fos 


வேறுபாடு மிகைத்தன்மை வாய்ந்தது அல்ல . அதாவது இரு 
கூறுகளும் , ஒரே பரவற்படியைக் கொண்ட முழுமைத் தொகுதி 
களில் இருந்து எடுக்கப்பட்டு உள்ளன . 


எடுத்துக்காட்டு : 

கீழே இயல் நிலைத் தொகுதிகளிலிருந்து பிறக்கும் இரு. சார்பற்ற 
கூறுகளின் அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . 


கூறு 


1 : 


3 


8 10 7 4 


5 


12 


கூறு 2 : 5 13 15 9 7 12 16 18 20 


இந்த விவரங்களிலிருந்து இந்தக் கூறுகளின் முழுமைத் 
தொகுதிகளின் பரவற்படிகள் சமமா என்று 5 % மட்டத்தை 
வைத்துச் சோதனை செய்க . 

( செ.ப.க. 1974 ) 


தீர்வு : 


எடுகோள் : 


பரவற்படிகள் சமம் இல்லை என்க . 


சிறு கூறுகளுக்கான மிகைத் தன்மைச் சோதனைகள் 


301 


கூறு ( 1 ) 
* 1 


கூறு ( 2 ) 

* 22 


3, 


3 


9 


5 


25 


8 


64 


13 


169 


10 


100 


15 


225 


7 


49 


9 


81 


4 


16 


7 


49 


5 


25 


12 


144 


12 


144 


16 


256 


18 


324 


49 


407 


20 


400 


115 


1673 


2 


812 


58.142 - 49 


9.142 


497 - ( 4 ) 

( 1 ) 


173 ) 
9 


- 


15057 --1320 

81 


1837 
81 


22.68 


--- 


V2 = 


11 512 
11 


7 x 9.142 

6 


- 


63.994 

6 


- 


10-6656 


22.68 19 


51-03 


12 


|| 


25.525 


-- 


- 


12 


F = 


25. 525 
10-6656 


= 2.392 


V2 


F.05 = 4-15 


F < F.5 


302 


கணக்கியல் புள்ளியியல் 


எனவே , பரவற்படிகளிலே குறிப்பிடத்தக்க வேறுபாடு 
இல்லை . 5 % வரையில் எடுகோள் ஏற்றுக் கொள்ளத்தக்கது . 


எடுத்துக்காட்டு : 
உருளைக் கிழங்கு சாகுபடி 

செய்யும் 4 சோதனைகளில் 
கைனைட்டைப் பயன்படுத்துவதைவிட பொட்டாசியம் 
சல்பேட்டைப் பயன்படுத்திக் கிடைக்கும் அதிக விளைச்சல் 
வருமாறு : 11 , 6 , 30 , 13. இரு பராமரிப்பு முறைகளில் எது சிறந்தது 
என ஆராய்க 


தீர்வு : 


1 


11 + 6 + 30 + 13 

4 


-- 


15 


x 


( m 


- 


0 எனக் கொள்வோம் . ) 


2 


Ex2 


2 


163 
2 


81.5 


1 


M 


15 


0 


2.878 ; 


= 


-- 


S 


V 163 


Vn - 1 2 x3 

1 = 3 
* 1.05 

3-18 
1 < tos ; ஆகவே , பராமரிப்பு முறைகளில் வேறுபாடு 
பொருட்படுத்தத்தக்கதல்ல . 


7. கை வர்க்கச் சோதனை 

( x2 Test ) 


ஒரு நாணயத்தை 80 முறைகள் வீசும் போது நிகழ்தகவின் 
விதியின்படி 40 தலைகளையும் , 40 பூக்களையும் எதிர்பார்க்கிறோம் 
ஆனால் , நாம் நாணயத்தை 80 முறை வீசிப்பார்க்கும் போது 
பெறப்படும் தலை , பூக்களின் எண்ணிக்கை கணக்கியல் மதிப்பு 
களுக்கு முற்றிலும் பொருந்துவதில்லை வை முறையே 47. 33 
ஆக இருக்கலாம் . எதிர்பார்க்கப்படும் நிகழ்வெண் f . எனவும் , 
நேரில் காணும் நிகழ்வெண் f . எனவும் கொண்டால் , 
X3 

( f . - 1 ) 
Σ 

என கை வர்க்கத்தை வரையறுக்கிறோம் .. 


= 


- 


ஒவ்வொரு f-ம் , f - க்குச் சமமானால் 2 0 ; x2- ன் மதிப்பு 
அதிகரிக்க , அதிகரிக்கக் கணக்கியல் நிகழ்வெண்களும் , நேரில் 
கண்ட நிகழ்வெண்களும் பொருந்தும் தன்மை குறைந்து 
கொண்டே வருகிறது . 12 , கைவர்க்கப்பரவலை , 7 - வரையற்ற 
பாகைகளுடன் ( degrees of freedom ) தழுவுகிறது . 

இங்கு 
Y என்பது சார்பற்ற நிகழ்வெண்களின் எண்ணிக்கை யாகும் . 


கை வர்க்கச் சோதனையை மேற்கொள்ளுமுன் கீழ்க்காணும் 
நிபந்தனைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் : 


( 1 ) கூறின் உறுப்புகள் சார்பற்றவையாக இருக்க வேண்டும் : 

( 2 ) நிகழ் வெண்களின் மொத்த மதிப்பு குறைந்தது 50 ஆவது 
இருக்க வேண்டும் . 

( 3 ) rf . = rf . போன்ற , பிரிவு நிகழ்வெண்களைப் பற்றிய 
கட்டுப்பாடுகள் ஒருபடியில் உள்ளவையாக இருக்க வேண்டும் . 


304 


கணக்கியல் புள்ளியியல் 


(f - f )| 
(4 ) 2 

கைவர்க்கப் பரவலைப் பின்பற்றுவதற்கு 

f . 
அடிப்படையாக f , -f : இயல் நிலைப் பரவலைத் தழுவவேண்டும் . 

f 
-ன் 

N 
எனவே , ஏதேனும் பிரிவு நிகழ்வெண் 5 - க்குக் கீழ் இருந்தால் , 
அதனை முன்பு அல்லது பின்பு வரும் பிரிவு நிகழ்வெண்ணுடன் 
சேர்த்து , அவ்வாறு கிடைத்த நிகழ்வெண் 5 - க்கு மேல் உள்ளதாக 
அமைக்க வேண்டும் . 


E 


கை வர்க்கச் சோதனையின் பயன்கள் 

வளைகோட்டுப் பொருத்தச் சிறப்பினை ( Goodness of fit ) 
அறிய இச் சோதனை பெரிதும் பயன்படுகிறது . 


ஒரு 


e - nMK 


நம்மிடமுள்ள 

கூறு கொடுக்கப்பட்ட 

முழுமைத் 
தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதா எனக் கை வர்க்கச் சோதனை 
மூலம் அறியமுடிகிறது . எடுத்துக்காட்டாக , முழுமைத்தொகுதி 
பாய்ஸான் பரவலைச் சார்ந்தது எனில் , f ( x ) = 

என்ற 
சமன்பாட்டின் மூலம் , கணக்கியலாக எதிர்பார்க்கப்படும் 
நிகழ்வெண்களைக் காணலாம் . நேரில் கணிக்கப்பட்டுள்ள 
நிகழ்வெண்கள் எல்லாமே கணக்கியல் 

நிகழ்வெண்களுக்குச் 
சமமாயிராது . இரண்டிற்குமிடையே வேறுபாடுகள் இருக்கத்தான் 
செய்யும் . இந்த வேறுபாடுகளை அந்த எல்லைவரை கூறுகளின் 
ஏற்றவிறக்கப் பிழைகளால் ஏற்பட்டவை எனத் தள்ளிவிடவும் . 
எந்த எல்லையை மீறினால் எடுத்துக்கொண்ட கொள்கையை 
( இங்குக் கூறு பாய்ஸான் பரவலைச் சார்ந்த முழுமைத்தொகுதியி 
லிருந்து எடுக்கப்பட்டுள்ளது என்பது ) சந்தேகிக்கவேண்டும் 
என்றும் தீர்மானிக்க ஒரு குறிப்பிட்ட நிகழ்தகவின் அடிப்படையில் 
முயல்கிறோம் . பொதுவாக 5 % , 1 % வரையில் கை வர்க்கப் 
பட்டியலில் காணும் x 2 மதிப்பு X.2 . கொடுக்கப்பட்டுள்ள விவரங் 
களுக்குக் கணக்கிடப்படும் மதிப்பு 2 ஐ விட அதிகமிருந்தால் , 
இருவகை நிகழ்வெண்களுக்குமிடையே வேறுபாடு மிகைத்தன்மை 
உடையதன்று என முடிவுக்கு வருகிறோம் . 


எனவே 5 % வரையில் X2 X.2 எனில் , வேறுபாடு மிகைத் 
தன்மை உடையதன்று . 

x > x . - எனில் , வேறுபாடு மிகைத் 


கை வர்க்கச் சோதனை 


305 


ஒரு 


இங்கு rf . = Ef , = N என்பது 

கட்டுப்பாடு 
( Constraint ) . மேலும் , முழுமைத் தொகுதியின் பண்பளவை m 
கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களிலிருந்து கணக்கிடப்பட்டால் , 
அதற்காக வரையற்ற பாகைகளில் ஒன்றைக் குறைத்திட 
வேண்டும் . எனவே , வரையற்ற பாகைகளின் எண்ணிக்கை 
( n - 2 ) ஆகிறது . இதுபோன்று , இயல் நிலைப் பரவலைப் பொருத்த 
முற்படும்போது m , . என்ற இரு 

பண்பளவைகளுக்காகவும் , 
zf . = zf. == N என்று பொருந்துமாறு உள்ள கட்டுப்பாட்டிற் 
காகவும் , வரையற்ற பாகைகளின் எண்ணிக்கை 7 . 3 கிறது . 
பொதுவாக , தனித்த நிகழ்வெண்களின் எண்ணிக்கை 
இருக்கும்போது , n ( k + 1 ) என்பது வரையற்ற பாகைகளின் 
எண்ணிக்கை ; 

k என்பது , 

கூறிலிருந்து தீர்மானிக்கப்பட்ட 
முழுமைத் தொகுதியின் பண்பளவைகளின் எண்ணிக்கை . 

முழுமைத் தொகுதியின் பண்பளவைகள் , கூறின் மதிப்புகளி 
லிருந்து , கணக்கிடப்படா நிலையில் , 

வரையற்ற பாகைகளின் எண்ணிக்கை = m 1 மட்டுமே . 
இங்கு மொத்த நிகழ்வெண் N- க்காக மட்டுமே ஒரு வரையற்ற 
யாகை குறைக்கப்பட்டுள்ளது . 


n ஆக 


எடுத்துக்காட்டுக் கணக்கு : 

உயிரியல் கொள்கையின்படி பெற்றோரில் ஒருவர் M பிரிவு 
இரத்தமுடையவராயும் , மற்றொருவர் 

N பிரிவு 

இரத்த 
முடையவராயும் இருந்தால் M , MN , N என்ற மூன்று பிரிவுகளில் 
ஏதேனும் ஒரு பிரிவு இரத்தம் உடையவர்களாகத்தான் அவர்களது 
குழந்தைகள் இருப்பார்கள் . இம் மூன்று பிரிவுகளிலும் காணப் 
படும் விகிதம் 1 2 : 1 என்று சராசரியாக அமையும் . பெற்றோரில் , 
M பிரிவில் ஒருவர் , N பிரிவில் ஒருவர் உள்ள 300 குழந்தைகளில் 
30 % M பிரிவையும் , 45 % MN பிரிவையும் , மீதியுள்ளோர் N 
பிரிவையும் சார்ந்தவர்கள் . 

X2 சோதனையின் மூலம் கொள்கையை ஆராய்க . (I.A S. ) 


தீர்வு : 

உயிரியல் கொள்கை உண்மையானதாயின் 300 குழந்தைகள் 
1 : 2 : 1 என்ற விகிதத்தில் பிறந்தால் , 
M | பிரிவைச் சார்ந்தவர்கள் 

75 
MN பிரிவைச் சார்ந்தவர்கள் 

150 
N பிரிவைச் சார்ந்தவர்கள் 

75 

என வரும் . 
க.பு 

20 


306 


கணக்கியல் புள்ளியியல் 


நேரில்கண்ட நிகழ்வெண்கள் 

M பிரிவைச் சார்ந்த குழந்தைகள் 

90 
MN பிரிவைச் சார்ந்த குழந்தைகள் 135 
N பிரிவைச் சார்ந்த குழந்தைகள் 

75 
Z ( f . - f ) 2 
X2 

fe 


( 90 - 75 ) 2 

75 


( 135 


X2 


+ 


150 ) 2 

+ 
150 


( 75 - 75 )2 

75 


225 225 0 

+ + 
75 150 75 


4 •5 


வரையற்ற பாகைகளின் எண்ணிக்கை 3 - 1 = 2 


( கணக்கியல் நிகழ்வெண்ணின் மொத்தமும் , நேரில் காணும் 
நிகழ்வெண்களின் மொத்தமும் ஒன்றாக இருக்கும் . 5 % வரையில் 
பட்டியலிலிருந்து , வரையற்ற பாகைகள் 2 ஆக இருக்கும் போது 
X --ன் பட்டியல் மதிப்பு = 5.991 . (X2 ) ] 
எனவே நாம் கணக்கிட்ட 2 = 4.5 > 5-991 

இந்த உயிரியல் கொள்கை கொடுக்கப்பட்ட விவரங் 
களுக்குப் பொருந்துகிறது எனும் முடிவுக்கு வரலாம் . 


எடுத்துக்காட்டு : 
5 குழந்தைகள் 

320 குடும்பங்களைப் பற்றிய 
கூறு அளவெடுப்பில் கீழ்க்காணும் உண்மைகள் தெரிந்தன : 


உடைய 


ஆண் குழந்தையின் 
எண்ணிக்கை 


5 


4 3 2 1 0 


பெண் குழந்தைகளின் 
எண்ணிக்கை 


} 
} 
} 


0 


2 3 


4 5 


குடும்பங்களின் 
எண்ணிக்கை 


56 110 88 


40 


12 


ஆண் , பெண் குழந்தைகள் இருவருக்கும் சம நிகழ்தகவு 
பண்டா என ஆராய்க . 


கை வர்க்கச் சோதனை 


307 


. 


கொள்கை : 

குழந்தைகளில் ஆண் , பெண் பிறப்பு சம 
நிகழ்தகவுடன் இருக்கும் . 

P = ஆண் குழந்தை பிறப்பதற்கான நிகழ்தகவு = } 
9 

பெண் குழந்தை 


= 


3 . 


f ( x + 1 ) == 

f ( x) என்பதில் x = 0 , 1 , 2 , 3 , 4 

n + 1 ) 
எனப் பிரதியிட்டு ஈருறுப்புப் பரவலின் மூலம் கணக்கியல் நிகழ் 
வெண்களைக் கணக்கிடுவதால் , அவை முறையே 

1 
320 

- ன் உறுப்புகளாக 
2 -- 

2 


5 


1 , 50 , 100 , 100 , 50 , 10 எனக் கிடைக்கின்றன . 


(f .- 1 ) 


f 


14 


10 


1.6 


56 


50 


0.72 


110 


100 


1 


88 


100 


1.44 


40 


50 


2 


12 


10 


• 4 


-- 


320 


320 


716 


5 % வரையில் 


X7 


11-07 = X 


கணக்கிடப்பட்ட 12 


7.16 


22 X.எனவே ஆண் , பெண் குழந்தைகளின் 
பிறப்பின் சம நிகழ்தகவுக் கொள்கை ஏற்றுக் கொள்ளப்படுகிறது . 


303 


கணக்கியல் புள்ளியியல் 


எடுத்துக்காட்டு : 

கீழ்க்கண்ட விவரங்களிலிருந்து , செய்திகள் பாய்ஸான் 
பரவலிலிருந்து எடுக்கப்பட்ட இயைபிலா மாதிரிக் கூறின் 
உறுப்புகளா என்பதை ஆய்க . 


1 


2 


இறப்புகளின் எண்ணிக்கை x : 0 
அலைவெண்கள் 

f : 122 


3 4 மொத்தம் 
2 1 200 


60 


15 


0 + 60 + 30 + 6 + 4 1 
பரவலின் கூட்டுச் சராசரி , m = 

5 
200 

2 
மாதிரிக் கூறு பாய்ஸான் பரவலிலிருந்து எடுக்கப்பட்ட 
தென்னும் எடுகோளைக் கொண்டால் , x இறப்புகளுக்கான 


e 


கணக்கியல் அலைவெண்கள் 200 X 


X ( 5 ) 


, r = 0,12,3,4 . 


அலைவெண்கள் 122 , 61 , 15 , 2,0 . 


. 


X2 சோதனையைப் 

பயன்படுத்த , எந்தப் பிரிவு இடை 
வெளியும் 5 - க்குக் குறைவான அலைவெண்ணைப் பெற்றிருக்கக் 
கூடாது . 

எனவே , கடைசி மூன்று பிரிவு இடைவெளிகளையும் 
ஒன்றாக இணைக்கிறோம் . 
நேரில் கண்ட அலைவெண்கள் 

122 60 18 
கணக்கியலாகக் கண்ட அலைவெண்கள் : 122 61 17 


. 


. 


X2 


( 18 - 17 ) 2 

17 


( 
122 

+ 

61 
1 1 

+ 
61 17 

= 07 ( தோராயமாக ) 


ஆனால் 


- 


இங்குப் பிரிவு இடைவெளிகளின் எண்ணிக்கை 3 . 
மொத்த அலைவெண் N- க்காகவும் , கூறிலிருந்து 1 கணக்கிடப் 
பட்டதாலும் , வரையற்ற பாகைகள் 

3-2 = 1 . 
வரையற்ற பாகை 1 - க்கு , 5 % நிகழ்தகவு அளவுக்கேற்ற 
X 2- ன் மதிப்பு 3.84 . 

X 3.84 . 
X2 .07 
X2 < X.2 . 


--- 


--- 


309 


கை வர்க்கச் சோதனை 


எனவே நிகழ்வெண்களின் கணக்கியல் 

மதிப்புகளுக்கும் 
நேரில் கண்ட மதிப்பெண்களுக்கும் வேறுபாடு குறிப்பிடத் 
தக்கதாயில்லை . எனவே , பாய்ஸான் பரவலிலிருந்து கூறு தேர்ந் 
தெடுக்கப்பட்டிருக்கக் கூடுமென்பதை ஏற்றுக் கொள்ளலாம் . 


எடுத்துக்காட்டு : 

10,000 பேர்களுக்கு எடுத்த மார்பு சுற்றளவுகளை ( அங்குலங் 
களில் ) கீழ்க்காணும் பட்டியல் தருகிறது . அதற்கு ஓர் இயல் 
நிலை வளைகோட்டைப் பொருத்தி , கொடுக்கப்பட்ட பரவல் இயல் 
நிலை முழுமைத் தொகுதியிலிருந்து தோந்தெடுக்கப்பட்ட இயை 
பிலா மாதிரியாகக் கொள்ளத் தக்கதா என ஆராய்க . 


46.75 


பிரிவு இடை 
வெளி ( அங் 32-75 / 34-75 |36.7536-75 4( -75 42-75 / 44-75 
குலங்களில் ) 

34-75 . 


822 


463 | 1733 3760 | 3060 


அலைவெண் 41 


114 


7 


2.0894 


தரப்பட்டுள்ள விவரங்களுக்கு , 7 = 40 2084 , 
எனக் கணக்கிடலாம் . 


இவற்றின் மூலம் இயல் நிலை வளைகோட்டின் கணக்கியல் 
அலைவெண்கள் முறையே 45 , 440 , 1935 , 3606 , 2862 , 962 , 141 , 9 . 


41 - 45 ) 

45 


X2 


( 463 - 440 ) 
+ 

440 


(1 - 9) = 68-9 


+ 


... 


நிகழ்வெண்களின் கூடுதலில் N = zf . = > f என்ற கட்டுப் 
பாடு உள்ளது . மேலும் X , ஏ - க்களைக் கொடுக்கப்பட்ட விவரங் 
களிலிருந்து கணக்கிடுகிறோம் . 


வரையற்ற பாகை 7 == 8 - 1- 2 = 5 . 
வரையற்ற பாகை 5 - க்கு , 1 % வரையில் கூட 

X-- ன் மதிப்பு = 15-09 


ஃ X ? > X2.01 . எனவே தரப்பட்டுள்ள விவரங்களுக்கு , 
இயல் நிலை வளைகோடு பொருத்தமற்றதாயுள்ளது . 


-- 


310 


கணக்கியல் புள்ளியியல் 


II . கை வர்க்கச் சோதனையைப் பயன்படுத்தி பண்புகளுக் 
கிடையே உள்ள உறவினைப் பற்றி ஆராயலாம் . 
> 2 = 7 [A , B .- ( A B.A. ] e 
( A. B ) 

என முன்பே நிறுவியுள்ளோம் . 


இங்கு ( An B ) என்பது ஒரு நேர்வு பட்டியலில் 2 ஆவது 
நெட்டுப் பிரிவில் , 
பிரிவில் , 1 ஆவது 

கிடைப் பிரிவில் காணப்படும் 
நிகழ்வெண் . 


( A , B , ) , என்பது பண்புகள் உறவற்றவை என்ற 
அடிப்படையில் கணக்கியலாக எதிர்பார்க்கப்படும் நிகழ்வெண் . 

( A ) ( B ) | 
( A. , B. ) . 

N 


இவ்வாறு ஒவ்வொரு சிற்றறைக்கும் கணக்கியல் நிகழ் 
வெண்களைக் கண்டு X2- ன் மதிப்பைக் கணக்கிடல் வேண்டும் . 
7 கிடைப் பிரிவுகளும் , ( நெட்டுப் பிரிவுகளும் உடைய ஒரு 
நேர்வுப்பட்டியலில் , வரையற்ற 

பாகைகளின் எண்ணிக்கை 
= ( r - 1 ) ( c - ] ) . 


- 


ஒவ்வொரு கிடைப் பிரிவிற்கும் மொத்த மதிப்பு நிலையானது . 
எனவே , ஒவ்வொரு கிடைப் பிரிவிலும் C -- 

- 1 சார்பற்ற நிகழ் 
வெண்கள் உள்ளன . 

கடைசி 

கிடைப் பிரிவுக்கு 
பொருந்தாது . கடைசி வரிசையிலுள்ள ஒவ்வொரு சிற்றறையின் 
நிகழ்வெண்ணும், நெட்டுப் பிரிவின் மொத்தம் - அந்நெட்டுப் 
பிரிவிலுள்ள மற்றச் சிற்றறைகளின் மொத்த மதிப்பு என்ற 
வகையில் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது . எனவே ( c - 1 ) 
சார்பற்ற நிகழ்வெண்களை உடைய ( r- 1 ) கிடைப் பிரிவுகள் தான் 
உள்ளன 

வரையற்ற பாகைகளின் 

எண்ணிக்கை 
( r - 1 ) ( c - 1 ) . 


எனவே 


- 


யேட்டின் திருத்தம் ( Yate s Correction ) : 2 x 2 இரு 
வழிப்பட்டியலில் கட்டின்மைக் கூறுகளின் எண்ணிக்கை 
( 2-1 ) ( 2- 1 ) = 1. ஏதேனும் ஒரு நிகழ்வெண் ஐந்தைவிடக் 
குறைவாக இருந்தால் அதனை வேறொரு திகழ்வெண்ணோடு 
சேர்த்துவிட்டால் , கட்டின்மைக்கூறு ஒன்று குறைந்து , இறுதியில் 

ஆகிவிடுகிறது . இது பொருளற்றது . இந் 
நிலையில் யேட் திருத்தத்தைப் பயன்படுத்துகிறோம் . 

எதிர் 
பார்க்கப்படும் நிகழ்வெண்ணைவிட நேரில் காணும் நிகழ்வெண் 


என 


கை வர்க்கச் சோதனை 


311 


* 


அதிகமாக இருந்தால் , ஒவ்வொன்றிலிருந்தும் 015 ஐக் கழிக்க 
வேண்டும் . குறைவாக இருந்தால் (0.5 ஐக் கூட்டவேண்டும் . 


a 


b 


இந்நேர்வுப் பட்டியலில் a , d > எதிர்பார்க்கப்படும் 
நிகழ்வெண் எனில் , b , c எதிர்பார்க்கப்படும் நிகழ் 
வெண் . 


C 


d 


a , d யிலிருந்து 0.5 ஐக் கழிக்க ( அல்லது கூட்ட ) , b, c யுடன் 
10.5 ஐக் கூட்ட ( அல்லது கழிக்க ) மொத்த மதிப்புகள் மாறாமல் 
இருக்கின்றன . எனவே , திருத்தப்பட்ட 

12 -ன் 

மதிப்பு 
பின்வருமாறு : 


X2 


N [ { a = ( • 5 ) ( d = 0 • 5 ) - ( b = L ( • 5 ) ( c + 0-5 ) ] 

( a + c ) (b + d ) ( a + b ) ( c + d ) 
N [ ( ad - bc = ( -5 ( a + b + c -F d ) ] ? 

( a + c ) (b + d ) ( a + b ) ( c + d ) 


- 


N 
N ||ad 

bc | 

2 
( a + c ) (b + d ) ( a + b ) ( c + d ) 


* 1 


X2 


= 


( குறிப்பு : ( 1 ) N பெரியதாக இருக்கும் போது 2 - ன் மதிப்பில் 
யேட்டின் திருத்தம் மிகச்சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தும் . 


( 2 ) ஒவ்வொரு சிற்றறையின் நிகழ்வெண்ணும் , ஐந்தைவிடக் 
குறைவாக இல்லாவிடினும் , யேட்டின் திருத்தம் ஒவ்வொரு 2 x 2 
பட்டியலுக்கும் செய்தல் விரும்பத்தக்கதேயாம் . 


என 


( 3 ) 12 ஒரு தொடர்மாறி நாம் கருதும்போது , 
நிகழ்வெண்களின் பரவல் தொடர்ச்சியற்று இருப்பதால் , இத் 
திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது . எடுத்துக்காட்டாக , ஒரு 
சிற்றறையின் நிகழ்வெண் 42 எனில் , அது 41.5 - லிருந்து 42-5 வரை 
குறிப்பிடுவதாகக் கொள்ளலாம் . ) 


எடுத்துக்காட்டு : 

அடுத்தப் பக்கத்தில் கண்ட பட்டியல் , வீட்டின் சூழ்நிலையை 
யும் , அங்கு வளரும் குழந்தையின் நிலைமையையும் காட்டுகிறது . 


312 


கணக்கியல் புள்ளியியல் 


வீட்டின் சூழ்நிலை 


சுத்தமான நிலை அசுத்தமான நிலை 


குழந்தையின்நிலைமை 


சுத்தமான நிலை 


15 


45 


சுமாரான நிலை 


45 


15 


அசுத்தமான நிலை 


30 


40 


இந்த விவரங்களிலிருந்து “ வீட்டின் சூழ்நிலை , குழந்தையின் 
நிலைமையை வேறுபடுத்துகிறது , ” என்பதை ஆராய்க . 


விடை : 


வீட்டின் சூழ்நிலை 


சுத்தமான நிலை அசுத்தமான நிலை மொத்தம் 


சுத்தமான நிலை 


75 


45 


120 


( 72 


| 48 | 


குழந்தையின்நிலைமை 


சுமாரான நிலை 


45 


15 


60 


| 36 


( 24 


அசுத்தமான நிலை 


30 


40 


70 


| 42 


| 28|| 


மொத்தம் 


150 


100 


250 


எடுகோள் : 

வீட்டின் சூழ்நிலைக்கும் , குழந்தையின் நிலைமைக்கும் தொடர்பு 
இல்லை எனக் கொள்வோம் . 


பீடு சுத்தமான நிலை , குழந்தை நிலைமை சுத்தமான நிலையாக 

120 x 150 
இருக்கக் கணக்கியல் நிகழ்வெண் 

72 . 
250 


= 


கை வர்க்கச் சோதனை 


313 


வீடு அசுத்தமான நிலை , குழந்தை நிலைமை அசுத்தமான நிலை 
யின் கணக்கியல் நிகழ்வெண் 

100 x 70 

28 . 
250 


இதுபோன்று மற்ற நிகழ்வெண்களின் 

கணக்கியல் , 
மதிப்புகளைக் கண்டு அவற்றைப் பட்டியலில் குறிக்கவும் . 


X2 | 


d . ( 


f ) [ f. 


Σ 


நேரில் கண்ட மதிப்புகள் 
= கணக்கியல் மதிப்புகள் 


| 


( 75 - 72 ) 

+ 


( 45 - 36 ) . 

36 


( 30 - 52) 


+ 


72 


52 


+ 


( 45- 48 ) 

+ 
48 


( 15 - 24) 

241 


+ 


( 40 - 28 ) 3: 

28 


9 

+ 
72 


81 
36 


+ 


144 
52 


+ 


9 
48 


2 


+ 


81 
24 ) 


+ 


144 
28 


= 14.51 


வரையற்ற பாகை 7 = ( 2 - 1 ) ( 3 - 1 ) = 2 


2- க்கு , 5 % நிகழ் 


X2 பட்டியலில் , வரையற்ற பாகை 
தகவு அளவுக்கேற்ற X02 5.99 . 


= 


X ? > X.2 . வீட்டின் சூழ்நிலை , குழந்தையின் நிலைமையைப் : 
பாதிக்கிறது . 


எடுத்துக்காட்டு : 

அடுத்த பக்கத்தில் கண்ட பட்டியல் மலேரியா தடுப்பு ஊசி 
போட்டுக் கொண்டவர்களைப் பற்றிய விவரங்களைத் தருகிறது . 


. 


314 


கணக்கியல் புள்ளியியல் 


தாக்கப் படாதவர் தாக்கப் பட்டவர் மொத்தம் 


தடுப்பு ஊசி 


431 


5 


436 


போட்டுக் 
கொண்டவர் 


தடுப்பு ஊசி 
போட்டுக் 
கொள்ளாதவர் 


291 


9 


300 


மொத்தம் 


722 


14 


736 


நோயால் தாக்கப்படுவதற்கும் ஊசி போட்டுக் 

கொள்ளு 
வதற்கும் ஏதேனும் உறவு உண்டா என ஆய்க . 
தீர்வு : 
நிகழ்வெண்களின் 

கணக்கியல் மதிப்புகளை 

முதலில் 
காண்போம் . 
ஊசி போட்டுக் கொண்டவர்களில் , தாக்கப் 22 X 436 
படாதவர்களின் கணக்கியல் மதிப்பு 

736 

427.7 
ஊசி போட்டுக் கொள்ளாதவர்களில் , தாக் ) 14 x 300 

5.7 
கப் பட்டவர்களின் கணக்கியல் மதிப்பு 

736 
அடைப்புக்குள்ளிருக்கும் மதிப்புகள் கணக்கியல் மதிப்பு 
களையும் , அடைப்புக்குள்ளில்லாதவை நேரில் கண்ட மதிப்பு 
களையும் குறிக்கட்டும் . 


} 


= 


தாக்கப் பட்டவர் தாக்கப் படாதவர் மொத்தம் 


ஊசி போட்டுக் 
கொண்டவர் 


431 ( 427.7 ) 


5 ( 8-3 ) 


436 


ஊசி போட்டுக் 
கொள்ளாதவர் 


291 ( 294.3 ) 


9 ( 5-7 ) 


300 


722 


14 


736 


கை வர்க்கச் சோதனை 


315 


( 291 


X3 


294.3 ) 
294.3 


+ 


( 5 - 8-3 ) 2 

8.3 


( 431 - 427.7 ) 2 

- 
427.7 

( 9 - 57) 
+ 


1 


F 


( 3-3 ) - ( 2) 


427.7 

+ 


1 

+ 
294.3 


+ 


= 


3.28 


5.7 


-- 


- 


- 


வரையற்ற பாகை 1 = ( 2-1 ) ( 2- 1 ) 1 

வரையற்ற பாகை 7 1 - க்கு 5 % நிகழ்தகவுக்கேற்ற X. 2 - ன் 
மதிப்பு 3.84 

X2 < X.2 
ஆகையால் வேற்றுமை குறிப்பிடத்தக்கதன்று . 


எடுத்துக்காட்டு : 

கீழ்க்கண்ட பட்டியல் மலேரியாவுக்கு எதிராக ஊசி போட்டுக் 
கொண்டவர்களைப் பற்றிய முடிவுகளைத் தருகிறது : 


தாக்கப்படாதவர் தாக்கப்பட்டவர் மொத்தம் 


தடுப்பு மருந்து 
ஊசி போட்டுக் 
கொண்டவர் 


31 


469 


500 


தடுப்பு மருந்து 
ஊசி போட்டுக் 
கொள்ளாதவர் 


185 


1,315 


1,500 


மொத்தம் 


216 


1,784 


2,000 


நோயால் தாக்கப்படுவதற்கும் , ஊசி போட்டுக் கொள்ளு 
வதற்கும் ஏதேனும் உறவு உண்டா என ஆய்க ( யேட்டின் 
( Yates ) திருத்தத்தை மேற்கொள்ளவும் ). 


பாகை 


Y 


1 - க்கு 5 % நிகழ்தகவுக் கேற்ற 


( வரையற்ற 
X20 மதிப்பு = 3.84 ] 


316 


கணக்கியல் புள்ளியியல் 


X [ யேட்டின் (Yates ) திருத்தத்தின் அடிப்படையில் ] 
{ | 31 X 1315 185 X 469 / 10002 2000 

( 216 ) ( 1784 ) ( 500 ) ( 1500) 


- 


14.1 


= 


வரையற்ற பாகைகளின் எண்ணிக்கை ( 2 - 1 ) ( 2 - 1 ) = 1 
X.21 

3.84 . ஆகையால் X2 > X.2 . 
எனவே , ஊசி போட்டுக்கொண்டால் நோயால் தாக்கப்படுவ 
தில்லை எனத் தெரிகிறது . 


முழுமைத் தொகுதியின் பாவற்படியான . 2 - க்கு X2 பரவலின் மூலம் 

நம்பிக்கை வரைகளைக் காணுதல் 

x என்ற மாறி ஏ ஐப் பரவற்படியாகக் கொண்டு இயல் நிலைப் 
பரவலைத் தழுவுகிறது : 1 அளவுடைய சம வாய்ப்பு மாறியின் 
பரவற்படி $ 9 ஆனால் , 2 - X2 பரவலை -1 வரையற்ற 
களுடன் தழுவுகிறது . 


n 32 


பாகை 


n அளவுடைய ஒரு சமவாய்ப்புக் கூறு கொடுக்கப்பட்டுள்ளது . 
அதன் பரவற்படி s2 . வரையற்ற பாகைகள் n - 1- க்குப் பட்டியலி 
லிருந்து P [ X3 > X12 ] = 99 எனவும் , P [ X2 > X22 ] = • 01 
எனவும் இருக்குமாறு X13 , X , ஐக் காண்கிறோம் . 

P [ X - 2 < x2 < X , 2 ] = 98 


n s2 


1 ) வரையற்ற பாகைகளுடன் தழுவு 


2 > X பரவலை ( n 
வதால் , 98 % நிலைகளில் 


n s2 


X12 : 


< X , என அமையும் . 


ns2 


n s2 


P 


21 


அதாவது X , 

X1 
இவை ஏ 2 - ன் 98 % நம்பிக்கை வரைகள் எனப்படும் : 


எடுத்துக்காட்டு : 

10 மாணவருக்கு ஓர் அறிவுக் கூர்மைச் சோதனை தரப்பட்டு , 
அதில் அவர்களது சராசரி மதிப்பெண் 185 எனவும் , திட்ட 


கை வர்க்கச் சோதனை 


11 


விலக்கம் 33 எனவும் கணக்கிடப்பட்டது . முழுமைத் தொகுதியின் 
பரவற்படி ஏ 2 - ன் நம்பிக்கை எல்லைகளைக் காண்க . 

9 , s2 332 


n 


10 . 


ש 


- 


X2 பட்டியலிலிருந்து வரையற்ற பாகைகள் 9 ஆக இருக்கும் 
போது , P ( X2 > X / - ) = • 99 என்வும் , 

P ( X2 > x22 ) = -01 எனவும் 
அமையுமாறு , X12 , X22- ன் மதிப்புகளைக் காண்கிறோம் . 

95 % நம்பிக்கை வரைகள் 


n s2 


10 X 332 
2.09 


5211 


2 


X1 


n 92 


10 x 332 
21.67 


502 


2 
2 


502 < 02 < 5211 . 


எனவே , 22 : 4 < 7 < 72-2 . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு மிருகம் ஒரு குறிப்பிட்ட ஏதாவது வியாதியால் பீடிக்கப் 
பட நிகழ்தகவு 20. ஒரு புது வகைத் தடுப்பு மருந்து 60 மிருகங் 
களுக்குத் தரப்பட்டது . அவற்றில் 5 மிருகங்களுக்கு வியாதி ஏற் 
பட்டது : 5 % மிகைத்தன்மை வரையில் , 

வர்க்கச் 
சோதனையைப் பயன்படுத்திப் புதிய தடுப்பு மருந்தின் நோயினை 
எதிர்க்கும் சக்தியின் திறனைப் பற்றி ஆராய்க . 

( செ.ப. 1969 ) 


4 


கை 


= 


தீர்வு : 
பொதுவாகத் தொத்து வியாதியால் பாதிக்கப்பட 

நிகழ்தகவு = p = 20 
பாதிக்கப்படாமலிருக்க நிகழ்தகவு q = 1 - •20 = • 80 
தடுப்பு மருந்து தரப்பட்டும் , வியாதி ஏற்பட்ட மிருகங்களின் 

எண்ணிக்கை a = 5 ; b = 55 
தடுப்பு மருந்து தரப்பட்டு வியாதி ஏற்படாத மிருகங்களின் 

எண்ணிக்கை a + b = n 


60 


கொள்கை : தடுப்பு மருந்து சக்தி வாய்ந்தது அல்ல என்க . 


318 


கணக்கியல் புள்ளியியல் 


p , q தரப்பட்டிருக்கும்போது . 

pb 


2 


(a - *) 


X2 


p 

N 
பு 


(5- *** ) :-) 


.81 

x 60 


5.104 


இங்கு வரையற்ற பாகைகளின் எண்ணிக்கை 1 .. 
v = 1 ஆக இருக்கும்போது , 5 % வரையில் , 

22 - ன் மதிப்பு = 3.84 = 


3 


X2 > X. 


2 


எனவே , கொள்கை மறுக்கப்படுகிறது . மேற்காணும் புள்ளி 
விவரங்கள் புதிய தடுப்பு மருந்து சக்தி வாய்ந்தது 

நிறுஷ 


என 


கின்றன . 


எடுத்துக்காட்டு : 

4 ஒருதலைச் சார்பற்ற நாணயங்களை 128 முறைகள் வீசிப் 
பெறப்பட்ட தலைகளின் எண்ணிக்கையைப் பின்வரும் பட்டியல் 
தருகிறது . நாணயத்தின் தன்மையை ஆராய எத்தகைய எடு 
கோளை எடுத்துக்கொள்வாய் ? இதற்கான கை வர்க்கத்தைக் ( X2 ) 
கணக்கிட்டு எவ்வாறு கட்டின்மைக் கூறுகளின் எண்ணிக்கையை 
நிர்ணயிப்பாய் 

என ஆராய்க . தேர்ந்தெடுத்த எடுகோளை 
ஆராய்க . 


தலைகளின் எண்ணிக்கை : 


0 


1 


2 


3 


4 


நேரில் கண்ட நிகழ்வெண்கள் : 10 


30 


50 


30 


எடுகோள் : நாணயம் ஒருதலைச் சார்பற்றது . 


எனவே , p = ), 4 = ) 


2 


கை வர்க்கச் சோதனை 


319 


N ( q + p ) "ஐ 

விரித்து 
நிகழ்வெண்களைப் பெறலாம் . 


எழுதினால் , 


கணக்கியல் 


126 (2 + 1) - 128 [ ( 1 ) * + 4 ( A ) +1 ( 1 ) 

+ - 4 (3 ) + ( 3 ) | 
( 

12 ) 


6 4 
+ + 

16 16 


-- 


கணக்கியல் நிகழ்வெண்கள் : 


8 , 32 , 48 , 


32 ; 8 . 


நேரில் கண்ட நிகழ்வெண்கள் : 


10, 30 , 50 , 30 , 8 . 


. 


X2 


( 10 - 8 ) 2 

8 


+ 


( 30 - 32 ) 2 

32 


( 50 - 48 ) 

48 


+ 


( 30 - 32 ) 

32 


= 


4 
+ 

32 


|| 


4 4 

+ 
48 32 


+ 


8 


1 
2 


8 4 
+ 32 + 

48 


1 
2 


+ 


1 
+ 
4 12 


5 
6 


II 


-833 


= 1,120.05 


3.84 


X < 105. எனவே , நாணயம் ஒருதலைச் சார்பற்றது . 


எடுத்துக்காட்டு : 

15 ஆயிரம் இலக்கங்கள் ஒரு மடக்கைப் பட்டியலிலிருந்து 
எடுக்கப்பட்டு , சமவாய்ப்பு எண்கள் பட்டியல் அமைக்கப்பட்டது 
ஒவ்வோர் இலக்கமும் பின்வரும் எண்ணிக்கையில் காணப் 
பட்டது . X- சோதனையைப் பயன்படுத்தி ஒவ்வோர் இலக்கத் 
திற்கும் , தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு சமமாக உள்ளது எனக் 
காட்டுக . வரையற்ற பாகை ஒன்பதிற்கு 12. 6.911 . 


1.5 


320 


கணக்கியல் புள்ளியியல் 


இலக்கம் : 0 - 1 2 3 4 5 6 7 8 9 
நீகழ்வெண் : 1493 1441 1461 1552 1454 1454 1613 1491 1482 1519 


பட்டியல்களில் , இலக்கங்கள் சம எண்ணிக்கையில் காணப் 
படுகின்றன என்ற கொள்கையை எடுத்துக்கொண்டால் , ஒவ்வோர் 
இலக்கத்திற்கும் எதிர்பார்க்கப்படும் நிகழ்வெண்கள் யாவும் 

15000 

1500 என வரும் . 
10 


X2 


= 


( 1493 - 1500 ) 2 ( 1441-1500 ) 2 

+ 
1500 

1500 
( 1519 - 1500 ) 2 
+ 

1500 


- 


1 

[ 72 + 592 + 392 + 482 + 62 + 462 
1500 

+ 1132 + 92 + 183 + 192 ] 


23042 
1500 


= 


15-3613 


ஃ X ? < X2.05 . எனவே , நாம் மேற்கொண்ட கொள்கை 
சரியானது . 


எடுத்துக்காட்டு : 

பின்வரும் பட்டியலிலிருந்து தந்தையின் கண் நிறத்திற்கும் , 
மகன் கண் நிறத்திற்கும் ஒற்றுமை உள்ளதா என ஆராய்க . 

( செ . ப.க. ] 


தந்தையின் கண் நிறம் 


நீலம் 


சிவப்பு 


பழுப்பு 


நீலம் 


64 


25 


5 


மகன்கண் நிறம் 


சிவப்பு 30 


32 


20 


பழுப்பு 6 


10 


8 


கை வர்க்கச் சோதனை 


321 


தீர்வு : 

தந்தையின் கண் நிறத்திற்கும் , மகனின் கண் நிறத்திற்கும் 
ஒற்றுமை இல்லை எனக் கொள்க . அவ்வாறு எனில் கணக்கியல் 
நிகழ்வெண்கள் முறையே , 

100 x 94 67 x 94 33 x 94 100 X 82 67 x 82 
200 

200 200 200 | 200 
33 x 82 100 X 24 67 x 24 33 x 24 

இந்த 

என ஆகும் . 
200 200 

200 

200 
மதிப்புகள் கீழே உள்ள பட்டியலில் அடைப்புக் குறியில் 
கொடுக்கப்பட்டுள்ளன . 


. 


, 


. 


1 


A2 


மொத்தம் 


164 


B1 


5 

| 
( 31-49 ) 


94 


( 47 ) | 


( 15.51) 


30 


32 


B , 


82 


( 41 ) 


( ) 


( 27-47) | 


( 13-53 ) 


6 


| 10 


18 


B. 


24 


( 
12 
) 


( 8-04 ) 


( 3.96 ) 


மொத்தம் 


100 


67 


33 


200 


X2 = 


= 


+ 


fe 


Lf. -f ( 64 - 47 ) . ( 25 - 31-49 ) 

47 

31-49 
(5-15-51 ) ( 30 - 41 ) 2 ( 32-27.47 ) ( 20-13.53 ) 
+ 

+ 
15.51 

41 27.47 

13.53 


+ 


( 6 - 12 ) 
+ 


( 10 - 8 • 04 ) 

8-04 


+ 


12 


( 8 - 3-96 ) 2 
+ 

3.96 


க . பு . - 21 


322 


கணக்கியல் புள்ளியியல் 


- 


6.135 + 1.338 + 7.122 + 2.951 + .7469 + 3.094 + 3 
+.4778 + 4-122 28.9867 
X -- 05 = 9.49; 

x2 > x2.05 
எனவே , தந்தையின் கண் நிறத்திற்கும் மகனின் கண் நிறத் 
திற்கும் ஒற்றுமை உண்டு. 


பால் , 


எடுத்துக்காட்டு : 

வேலையின் தன்மை என்கிற முறைகளில் 100 
தொழிலாளர்களைப் பாகுபாடு செய்யப்பட்ட அட்டவணை கீழே 
கொடுக்கப்பட்டிருக்கிறது . இவ்விரு தன்மைகளும் சார்பற்றிருக் 
கிறதா எனச் சோதனை செய்க . 

( செ.ப.க. 1974 ) 


* 


திறமை கொண்டவர் 


திறமை அற்றவர் 


ஆண் 


40 


20 


பெண் 


10 


30 


(5 சதவீதத்தில் X2 3.841 ) 

( 1 ) 
தீர்வு : 

கொள்கை : இரு தன்மைகளும் சார்பற்றவை என்க . 


திறமை கொண்டவர் திறமை அற்றவர் மொத்தம் 


40 


20 


ஆண் 


60 


பெண் 


10 


30 


40 


மொத்தம் 


50 


50 


100 


கணக்கியல் நிகழ்வெண்கள் முறையே , 
50x60 50 x 40 50 X 60 50x40 
100 100 100 

100 


. 


ஆகும் . 


323 ) 


கை வர்க்கச் சோதனை 


திறமை கொண்டவர் திறமை அற்றவர் மொத்தம் 


30 


30 


60 


ஆண் 


பெண் 


20 


20 


-40 


மொத்தம் 


50 


50 


100 


- 


x2 .05 


( 40 - 302 

( 20-30 ) ( 10 - 20 ) 
+ 

+ 
30 30 

20 
( 3 ) - 20 ) 
+ 

16-67 

20 
வரையற்ற பாகை ( 7 ) = (2-1) ( 2-1 ) = 1 

3-841 
x2 > x2-05 
எனவே , இரு தன்மைகளும் சார்புள்ளவை . 
( குறிப்பு : X2 ( ஏட்ஸ் திருத்தத்தின் அடிப்படையில் ) 

ico [ ( 40 X 30 - 10 X 20 ) - 50 ) * 

50 X 50 x 60 x 40 

15.04 . 
x ? > x2.05 ஃ பால் , 

வேலையின் தன்மை இரண்டும் 
சார்புள்ளவை .. ] 
எடுத்துக்காட்டு : 
அடியிற்காணும் 

2 x n என்ற நேர்வுப் பட்டியலுக்குப் 
பின்வருவனவற்றை நிறுவுக . 


A. 


A. 


மொத்தம் 


B. 


a . 


a1 


a 


B , 


b . 


b , 


b | 


be 


b 


மொத்தம் ) N , 


N , 


N ; 


N. 


N 


324 


கணக்கியல் புள்ளியியல் 


தீர்வு : 

X-- ன் மதிப்பு , 


1 


= 


wi ( P : - P ) 


இங்கு P ; = 


Ni 


a 
N 2 W ; 


N ; 
pq . 


|| 


9 


b 
N 


, 


q ; = 1 - P ; 


தீர்வு : 


A4 B , - ன் எதிர்பார்க்கப்படும் மதிப்பு = " N 


bN 
4 B.- ன் எதிர்பார்க்கப்படும் மதிப்பு = 

N 


2 


- 


X = 


aN , 

a 
aN 
N 


+ 


( AN ) 

( - )) 
- > [ 2 " (6 ; - 3) + " * ( *:-) ) 
> (2:- 2)" + : 044 - 3) 

) 
- [ fa- » + * 4-»-1+v ) 
- - 

S [ w,02 -2) (4 + ) ] 


= 


கை வர்க்கச் சோதனை 


325 


N ; 

( p.- p ) 
pg 


i = 1 


1 


= 


W. ( p . - P ) 


இங்கு P. 


1 - q , p = 1 - q . 


- 


t , F - பரவல் 


பயிற்சி 


( 1 ) 10 மாணவர்கள் கொண்ட ஒரு சமவாய்ப்புக் கூறிலுள்ள 
மாணவர்களின் அறிவுக் கூர்மைக்கெழுக்கள் ( I. Q. ) வருமாறு : 

102 , 109 , 100 , 97 , 85 , 90, 103 , 112 , 122 , 72 

சராசரி அறிவுக் கூர்மைக்கெழு 102 ஆக உள்ள முழுமைத் 
தொகுதியிலிருந்து 

எடுக்கப்பட்டிருக்கக்கூடும் என்று 
சொல்ல முடியுமா ? முழுமைத் தொகுதியின் சராசரிக்கு 95 % 
நம்பிக்கை இடைவெளியைக் காண்க . 

( விடை : கூறமுடியும் ; 92 • 2 + 10 • 2 ] 
( 2 ) ஒரு முழுமைத் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 
சம வாய்ப்புக் கூறு 22 , 15 , 8 , 13 , 6 , 11 , 16 , 9 , 7 என்ற 
மதிப்புகளைத் தருகிறது . “ முழுமைத் தொகுதியின் கூட்டுச் 
சராசரி 10 என்னும் எடுகோளை ஆய்க . 


( 3 ) A , B என்ற இரு குதிரைகள் ஒரு குறிப்பிட்ட பாதையில் 
ஓடுவதற்கான நேரங்கள் ( வினாடிகளில் ) கீழே கொடுக்கப்பட்டு 
உள்ளன : 


குதிரை A : 


28 


30 


32 


33 


33 


29 


34 


குதிரை B : 


29 


30 


30 


24 


27 


29 


இரு குதிரைகளுக்கும் வேறுபாடு உண்டா என ஆய்க . 

வரையற்ற பாகை 11 - க்கு ஏற்ற 5 % நிகழ்தகவுக்கிசைந்த t- ன் 
மதிப்பு 2.20 . [விடை : 1 = 2:43 . வேற்றுமை குறிப்பிடத்தக்கது . ] 


326 


கணக்கியல் புள்ளியியல் , 


( 4 ) இரு பிரிவு மாணவர்கள் ஒரு தேர்வில் பெற்ற மதிப்பு 
எண்கள் பின்வருமாறு : 


முதல் பிரிவு : 18 , 20 , 36 , 50 , 49 , 36 , 34 , 

, 49 41 


2- ம் பிரிவு : 


29 , 28 , 26, 35 , 30. 44 , 46 . 


இரு பிரிவு மாணவர்களும் பெற்ற மதிப்பெண்களின் கூட்டுச் 
சராசரிகளுக்கிடையேயுள்ள வேற்றுமையை ஆய்க . 5 % 
நிகழ்தகவுக்கேற்ற 14 வ.பா. க்கேற்ற -ன் மதிப்பு = 2-14 

( விடை : குறிப்பிடத் தக்கதல்ல ] 


(5 ) A B என்ற இரு வகையான மின்சார விளக்குகள் 
எரிந்த நேரங்களைக் கண்டு , பின்வரும் விவரங்கள் பதிவு செய்யப் 
பட்டிருந்தன : 


1. 


கூட்டுச் 
சராசரி 


கூறின் எண்ணிக்கை 


மாற்றம் 


A 


10 


500 மணிகள் 


100 


B 


10 


560 மணிகள் 


121 


இரு சராசரிகளுக்குள் உள்ள வேற்றுமை குறிப்பிடத்தக்கதா 
என ஆய்க . 


(வரையற்ற பாகை ” 18 - க்கும் 5 % நிகழ்தகவு அளவுக்கும் 
ஏற்ற 1- ன் மதிப்பு 2-1 ] . 

( விடை : வேற்றுமை மிகவும் குறிப்பிடத்தக்கது . ) 


பட்டது . 


( 6 ) 10 மாணவர்களுக்கு நினைவாற்றல் சோதனை கொடுக்கப் 

அதாவது ஒரு படத்தை ஒரு நிமிடம் பார்க்கும்படி 
கூறிவிட்டு, பின்பு படத்திலுள்ள பொருள்களின் பெயரைப் 
படத்தைப் பார்க்காமல் எழுதச்சொல்லி நினைவாற்றல் சோதிக்கப் 
பட்டது . பிறகு ஒரு வாரம் நினைவாற்றலுக்கென இவர்களுக்குப் 
பயிற்சி கொடுக்கப்பட்டது . மீண்டும் இதே சோதனையைச் 
செய்து முடிவுகளைக் கீழ்க்காணும் பட்டியலில் கொடுத்துள்ளார்கள் . 
பயிற்சி , இவர்களுக்கு நினைவாற்றலில் ஏதேனும் முன்னேற்றத்தைத் 
தந்துள்ளதா என ஆய்க. 


கை வர்க்கச் சோதனை 


327 


மாணவர்கள் 


A B C D E F G H I 


பயிற்சிக்கு 

முன் 
சோதனை | 


10 8 


7 9 


8 


10 | 


9 6 7 8 


பயிற்சிக்குப் 
பின் 

12 8 8 10 8 11 9 8 9 9 
சோதனை I 

( விடை : t = 3 + 87 . மிகவும் குறிப்பிடத்தக்கது . ) 


( 7 * ஓர் இரு மாறி முழுமைத் தொகுதியிலிருந்து தேர்ந் 
தெடுக்கப்பட்ட 27 மதிப்புகளைக் கொண்ட கூறின் ஒட்டுறவுக் 
கெழு 34. இது குறிப்பிடத்தக்க ஒட்டுறவுக் கெழுதானா ? 5 % . 
2 % வரைகளுக்கு -ன் குறைந்த பட்ச மதிப்புக்கள் என்ன ? 

(விடை : குறிப்பிடத்தக்கதல்ல ; 0-38 , 0.445] 


( 8) ஓர் இயந்திரம் 6 செ.மீ. நீளமுள்ள கம்பிகளை வெட்டு 
வதற்காக அமைக்கப்படுகிறது . அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட 
கம்பிகளில் 10 கம்பிகள் கொண்ட ஒரு சமவாய்ப்புக் கூறு எடுக்கப் 
படுகிறது . அவற்றின் நீளங்கள் 6.2,6.3,6.1,6.1,5.8 , 5.9,5.8,59 , 
5 - f , 57. இயந்திரத்தின் அமைக்கப்பட்ட விதம் நம்பத்தகுந்ததா ? 

[ மதுரை 271 ] 


m 


( குறிப்பு : 1 = 


5.94-6 

0.464 


-8358 


S 


M 


V - 1 


7 = 9 , 1.05 = 2.262] [ விடை : இயந்திரம் அமைக்கப்பட்ட விதம் 

நம்பத்தக்கது . ) 


( 9 ) 12 நோயாளிகளுக்கு ஒரு வகைக் கிளர்ச்சியூட்டும் 
பொருள் கொடுக்கப்பட்டபிறகு அவர்களது இரத்த அழுத்த 
பின்வருமாறு அதிகரித்தது : 

5 , 2 , 8 , - 1 , 3 , 0. 6 , - 2 , 1 , 5 , 0 , 4 இரத்த அழுத்தம் 
அதிகரிப்பதற்குக் கிளர்ச்சியூட்டும் பொருள் காரணமாக இருந்தது 
என முடிவு செய்யமுடியுமா என்று சோதனை செய்க . 
( விடை : 

2.347 : வித்தியாசம் குறிப்பிடத்தக்கது 
ஆகவே , இரத்த அழுத்த அதிகரிப்புக்குக் கிளர்ச்சியூட்டும் 
பொருள் காரணம் என முடிவு செய்யலாம் . ) 


328 


கணக்கியல் புள்ளியியல் 


( 10 ) கீழ்க்காணும் பட்டியலைப் பயள் படுத்தி 60 கல்லூரிகளில் 
பணிபுரியும் ஆசிரியர்களின் வேலை அனுபவத்திற்கும் தேர்வு 
முடிவுகளுக்கும் உள்ள தொடர்பின் அளவைக் கணக்கிடுக . 
விடையைப் பற்றிய குறிப்பை வரைக . 


அனுபவமுள்ள அனுபவமில்லாத மொத்தம் 
ஆசிரியர்கள் 

ஆசிரியர்கள் 
29 

7 

36 


நல்ல முடிவுகள் 


மட்ட முடிவுகள் 


11 


13 


24 


மொத்தம் 


18| 


20 


60 


- 


[ குறிப்பு , X ( Yates திருத்தல் அடிப்படையில் ) 
60 { 129 X 13 11 x 7 | - 30 } 2 

40 X 20 X 36 X 24 


3.84 . X > x2 .05 


05 


= 1 , X2 

எனவே , ஆசிரியரின் 
அனுபவம் , தேர்வின் முடிவுகளைப் பாதிக்கின்றன . ) 


( 11 ) ( a ) பத்து மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவுக்கு 
நினைவு சோதனைப் போட்டி நடத்தப்பட்டது . பிறகு , ஒரு மாதப் 
பயிற்சிக்குப் பிறகு வேறொரு சோதனை நடத்தப்பட்டது . 
இரண்டு சோதனைகளிலும் பத்து மாணவர்களும் பெற்ற மதிப் 
பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . , பயிற்சியினால் குறிப்பிடத் 
தக்க பயன் விளைந்துள்ளதா எனக் காண்க . 


மாணவர் : 


1 2 


3 


5 6 


7 


8 


9 10 


8 6 


5 


9 6 8 11 


7 


6 


3 


சோதனை 1 : 
சோதனை 2 : 


12 9 10 15 7 9 20 17 15 


7 


( b ) ஒவ்வொன்றிலும் பத்து 

மாணவர்கள் 

கொண்ட 
இரண்டு குழுவினரில் முதற்குழுவினரை ஒரு மாதப் பயிற்சிக்குப் 
பிறகும் கட்டுரைத் தேர்வுகள் எழுதச்செய்ததில் கீழ்க்காணும் 
மதிப்பெண்கள் கிடைத்தன : 


10 8 7 


9 8 10 9 6 7 8 


குழு A : 
குழு B : 


12 8 8 10 8 11 9 8 9 9 


கை வர்க்கச் சோதனை 


329 


பயிற்சினால் குறிப்பிடத் தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதா 
எனக் காண்க . 
( விடை 1 = 1 + 64 , Y = 18 குறிப்பிடத்தக்க வித்தியாசம் இல்லை . ) 


( c ) 9 , 7 அளவுள்ள இரண்டு ராண்டம் கூறுகளின் சராசரி , 
மற்ற மதிப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன . 


மாதிரி 1 

9 


மாதிரி 2 
7 


அளவு n : 


சராசரி 1 : 


196.40 


198.82 


2 (x - ) 2 : 


2694 


18-73 


இரண்டு மாதிரிகளும் ஒரே முழுமைத் தொகுதியி 
லிருந்து எடுக்கப்பட்டவையா என ஆய்க . 

( 12) ( a ) 11 எலிகள் கொண்ட ஒரு ராண்டம் மாதிரியில் 
அவற்றின் ரத்தத்தின் பசைத் தன்மையின் ( Viscosity of blood ) 
சராசரி 3-92 , திட்ட விலக்கம் 061 என்றால் , இந்த மாதிரியைக் 
கொண்ட முழுமைத் தொகுதியின் சராசரி ந - க்கான 95 % 
நம்பிக்கை எல்லையைக் கணக்கிடுக . 

(b ) t புள்ளியியல் அலகின் பயன்களை விளக்குக . 

( c) 39 இரட்டைப் பதிவுகள் கொண்ட ஒரு சம வாய்ப்புக் 
கூறில் 7 = 0.6 எனக் காணப்பட்டது . இனத் தொகுதியில் P = 0.4 
என்ற இடையுறவு இருக்குமானால் , முன் சொல்லப்பட்ட 

கூறு 
அவ்வினத் தொகுதியில் ஒரு சமவாய்ப்புக் கூறு 

நிறுவ 
முடியுமா ? 


என 


(d) மாணவன் 

வரையறுத்து , 
சோதனைகளில் அதன் பயனை விவரிக்கவும் . 


முக்கியத்துவச் 

( செ.ப.க. ) 


( e ) இரண்டு வெவ்வேறு முறைகளில் தயாரிக்கப்படும் தூய 
இரும்பின் கூறுகளின் உருகுநிலை ( செண்டிகிரேடில் ) வருமாறு : 


A : 1439 , 1519 , 1518 , 1512 , 1512. 1514 , 1489 , 1508 , 1508 , 1494 
B ! 1509 , 1494 , 1512 , 1483 , 1507 , 1491 , 


இரண்டு முறைகளும் ஒரே உருகுநிலையுள்ள இரும்பையே 
கொடுக்கின்றன என்ற எடுகோளை ஆராய்க . 


330 


கணக்கியல் புள்ளியியல் 


( 13 ) ( a ) முக்கியத்துவச் சோதனைகளில் , F- பரவலின் முக்கிய 
உபயோகங்களையும் பயன்களையும் ஆராய்க . 
F , பரவல்களுக்கு உள்ள தொடர்பை ஆராய்க . 

[ 1974 செ.ப.க. ) 


(b) ஸ்டூடன்ஸ் - t என்றால் என்ன ? 
பரவல் எந்த தற்கோள்களுடன் எவ்வாறு கீழ்க்கண்ட 
டங்களில் பயன்படுத்தப்படுகிறது எனக் கூறுகள் 

கூறுகளின் சராசரியில் உள்ள வித்தியாசம் குறிப்பிடத்தக்கதா 
என அறிக. 


என 


காணப்பட்ட ஒட்டுறவுக் கெழு குறிப்பிடத்தக்கதா 
அறிக . 

[ 1974 செ.ப.க ) 


( 14) பதிவுகளைக் கொண்ட - அளவை என்ன என்பதை 
வரைந்து பொருள் தருக . 

[ 1974 செ.ப.க ) 
இரண்டு தொகுதிகளின் பரவற்படிகள் - 
என எவ்வாறு பரிசோதிப்பாய் ? 

[ செ ப.க 1974 ) 


2 


சமமானவை 


1 


9 


. 


( 15 ) ஒரு பெரிய இறக்குமதியில் 12 அளவுகள் கொண்ட 
ஒரு சம வாய்ப்புக்கூறின் நீளங்கள் ( அங்குலத்தின் -2 பகுதிகளில் 
பதிவானவை ) 48 , 46 , 49 , 46 , 52 , 45 , 43 , 47 , 47 , 46 , 47 , 50 ஆகும் , 
இறக்குமதியின் சராசரி நீளம் 46 எனும் எடுகோளைப் பரிசோதனை 
செய்து பார் . 

( 1974 செ.ப.க. ) 


-m 


[ குறிப்பு : 


t 


- 


Vn - 1 


566 
12 


R - 


46 , n = 12 , 


= 11 ] 


| 


( 16 ) சம பரவற்படியுள்ள இரு இயல் நிலைப் பரவல்களிலிருந்து 
இரு சார்பற்ற கூறுகள் எடுக்கப்படுகின்றன . 


கூறு 


அளவு 
16 


கூட்டுச்சராசரி திட்ட விலக்கம் 
234 

2.5 


1 


2 


12 


24.9 


2.8 


கை வர்க்கச் சோதனை 


331 


கூட்டுச்சராசரிகளுக்கிடையே உள்ள வேறுபாடு 

வேறுபாடு மிகைத் . 
தன்மை வாய்ந்ததா என ஆராய்க . 


[குறிப்பு : t = 


M 


X1 - 32 
nas , ² tngs, 
11 +1, 

2 


( A 


+ 


..) 


M 


23.4 24.6 
( 162.5 ) +12 ( 2 • 82 ) 
16+ 

12 - 2 


1.5 


1.41 


M0 


10 ) + 94-08 

( -0625 + .0833 ) 
25 


Y = 


= 26 , 1:05 


t < t .. , வேறுபாடு மிகைத் 


2.056 
தன்மை வாய்ந்ததல்ல . ) 


( 17) கீழ்க்கண்ட விவரங்களிலிருந்து A , B என்னும் இரு 
தொழிற்சாலைகளின் வாரச் சம்பளங்கள் 

பரவற்படி . 
களுடன் உள்ளனவா என ஆராய்க . 


சமமான 


வாரச் சம்பளம் 


தொழிலாளர்களின் எண்ணிக்கை 
தொழிற்சாலை A தொழிற்சாலை B 


5-9 


20 


15 


10-14 


18 


20 


15-19 


30 


35 


20-24 


25 


30 


25-29 


21 


18 


30-34 


15 


17 


( செ.ப.க. 1974] 


[ குறிப்பு : இரு கூறுகளுக்கும் பரவற்படிகள் கண்டு , பின்பு : 
முழுமைத் 

தொகுதிகளின் பரவற்படிகள் u2 , V2 எனின் 
u2 > 

எனக் காண்க . ) 


ya < 


F.05 


332 


கணக்கியல் புள்ளியியல் 


( 18) ஓர் இரு வழி இயல்நிலை முழுமைத் தொகுதியிலிருந்து 
தேர்ந்தெடுக்கப்பட்ட 18 ஜோடி மதிப்புகளைக் கொண்ட கூறுக்கு 
5 % வரைக்கேற்ற -ன் குறைந்தபட்ச மதிப்பைக் காண்க . 


( 19 ) இரு முழுமைத் தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப் 
பட்ட இரு இயைபிலா மாதிரிகளின் மதிப்புகள் வருமாறு : 
மாதிரி 1 : 20, 16 , 27 , 26 , 23 , 22 , 18 , 24 , 25 , 19 
மாதிரி [ I : 

27 33 , 42 , 35 , 32 , 34 , 38 28 , 28 , 41 , 43 ; 30 , 37 . 


/ 


இரு முழுமைத் தொகுதிகளின் பரவற்படிகளைக் கண்டுபிடி 

முழுமைத் தொகுதிகளும் ஒரே பரவற்படியைக் 
கொண்டுள்ளனவா என்பதை ஆய்க . 


( விடை : F = 2-14 . வேற்றுமை குறிப்பிடத்தக்கதல்ல . அதாவது 
* மாதிரிகள் ஒரே முழுமைத் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப் 
பட்டவை . ] 


( 20 ) 9 , 7 எண்ணிக்கைகளடங்கிய இரு தனித்த கூறுகளில் 
" ஒரு மாறி ( நீளம் அங்குலங்களில் ) பெற்ற மதிப்புக்கள் பின் 
வருமாறு : 


மாதிரி 


1 : 


15 , 


11 , 


13 , 9 , 


12 , 14 , 


12 , 


9 , 11 


மாதிரி II : 12 , 10 , 9 , 11 , 8 , 7 , 9 . 

மாற்றங்களுக்கிடையேயுள்ள வேற்றுமை குறிப்பிடத்தக்கதா 
என்பதை ஆராய்க . 


( 21 ) இரண்டு தொகுதிகளிலுள்ள எலிக் குஞ்சுகளுக்கு A , B 
என்ற இரு மருந்துகள் கொடுக்கப்பட்டன . அவைகள் காச 
நோயால் பீடிக்கப்பட்டன . பின்வரும் 

பின்வரும் விவரங்கள் எத்தனை 
--எலிக் குஞ்சுகள் மறுநாள் இறந்தன என்பதைக் கொடுக்கின்றன . 


மருந்து A : 5 , 6 , 7 , 7 , 8 , 8 , 9 , 12 , 
மருந்து B : 7 , 8 , 8 , 8 , 9 , 9 , 12 , 13 , 


14 , 17 . 


இந்தக் கூறுகள் ஒரே மாறுபாடு உடைய தொகுதிகளைச் 
சார்ந்தவை என்ற சூனிய எடுகோளை ( அதாவது இல்லெனும் 
எடுகோளை ) ஆராய்க . 

[ ம.ப.க., பி . எஸ்ஸி . , ஏப்ரல் , 1972 ] 


கை வர்க்கச் சோதனை 


333; 


(விடை : வித்தியாசம் குறிப்பிடத்தக்கதல்ல . அதாவது 
கொடுக்கப்பட்ட கூறுகள் ஒரே மாறுபாடு உடைய தொகுதிகளைச் 
சார்ந்தவை என்ற சூனிய எடுகோளை ஏற்றுக் கொள்கிறோம் . ) 


கை வர்க்கப் பரவல் ( X2 -Distribution ) 


பயிற்சி 


( 1 ) கொடுக்கப்பட்ட ஒரு பட்டியலிலிருந்து 200 இலக்கங்கள் 
ராண்டமாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டன . இலக்கங்களின் அலை 
வெண்கள் வருமாறு : 


இலக்கங்கள் 


01 


2 


3 


4 


5 


6 


7 


8 


9 


நிகழ்வெண்கள் 


18 19 23 21 | 16 25 22 | 20 21 | 15 


" இந்த 


உறுப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியலில் 
இலக்கங்கள் சம அளவில் எடுக்கப்பட்டன என்னும் எடுகோளை 
கை வர்க்கச் சோதனை மூலம் ஆய்க . ( வரையற்ற பாகை 9- க்கும் 
5 % நிகழ்தகவு அளவுக்குமேற்ற X2 ன் மதிப்பு 16-92 . ) 

( விடை : x2 = 4 • 3 ; எடுகோள் ஏற்கத்தக்கது . ) 


( 2 ) ஒரு பகடை 600 முறைகள் வீசப்பட்டது . அவற்றின் 
அலைவெண்கள் பின்வருமாறு : 

எண்ணிக்கை : 1 | 2 3 4 5 6 
நிகழ்வெண் : 96 97 104 103 98 102 

600 
பகடை பண்புள்ளதா என்பதை ஆய்க . 


மொத்தம் 


( 3 ) ஒரே மாதிரியான 4 நாணயங்கள் 160 

முறைகள் 
சுண்டப்பட்டன . சோதனையின் முடிவைக் கீழே காணலாம் : 
தலைகளின் எண்ணிக்கை : 0 1 2 3 

4 
நிகழ்வெண் : 

8 32 55 50 15 


இதற்கு ஓர் ஈருறுப்புப் பரவலைப் பொருத்திக் கணக்கியல் 
மதிப்புகளுக்குமுள்ள வேறுபாட்டை ஆய்க . [ X = 7-1417 ; 7 = 4 ; 
வேறுபாடு இல்லை . ) 


334 


கணக்கியல் புள்ளியியல் 


( 4 ) ஜெர்மன் மாகாணங்களில் 14 ஆண்டுகளாகத் தற்கொலை 
புரிந்து கொண்ட பெண்களைப் பற்றிய விவரங்கள் கீழே கொடுக்கப் 
பட்டுள்ளன : 


ஒருமாகாணத்தில் 

ஓர்ஆண்டில் நடந்ததற்கொலை களின்எண்ணிக்கை 


0 1 2 3 4 5 6 7 8 9 10 


மொத்தம் 


நேரில் 


i 


கண்ட அலை வெண்கள் 


9 19 17 20 15 11 8 2 3 5 3 112 


இதற்கு ஒரு பாய்ஸான் பரவலைப் பொருத்திக் கணக்கியல் 
மதிப்புக்களுக்கும் நேரில் கண்ட மதிப்புகளுக்கும் வேற்றுமை 
யுண்டு எனக் காட்டுக . 


( விடை : 


கணக்கியல் 


அலைவெண்கள் 3.5 , 12-1 , 21-0 , 
24.3 , 21-1 , 14 • 6, 8.5 . X2 = 16.07 ; 7 = 

= 6 . 


5 - க்கும் குறைவான அலைவெண்களின் மதிப்பை அதற்கு 
முன்போ பின்போ உள்ள அலைவெண்ணுடன் சேர்த்துக் 
கொள்க . ) 


( 5 ) கீழ்க்கண்ட விபரங்களுக்குக் குறைந்த வர்க்கக் 
கொள்கைப்படி ஒரு பரவளையத்தைப் பொருத்துக . இது நேர் 
கோட்டைவிட மிகச் சிறந்த பொருத்தமா என்பதை ஆய்க . 


ஆண்டு : 


1897 


1898 


1899 


1900 


1901 


குறியீட்டெண் : 


100 


101 


104 


104.5 


111 


( வரையற்ற பாகை 2 கொண்ட நேர்க்கோட்டின் x2 
வரையற்ற பாகை கொண்ட பரவளையத்தின் X2 
இரண்டும் சம அளவு பொருத்தமுள்ளவை . ) 


• 086 
• 0368 . 


- 


335 


கை வர்க்கச் சோதனை 


(6 ) ஒரு S X t நேர்வுப் பட்டியலில் x2 = N ( s - 1 ) 
அல்லது N ( t - 1 ) ( எது குறைந்த மதிப்புடையதோ ) எனக் 
காட்டுக . 


[ i ஆவது நெட்டுப் பிரிவு , j ஆவது கிடைப்பிரிவில் உள்ள 
எதிர்பார்க்கப்படும் நிகழ்வெண் E ;; எனில் , Eij = ( 

N 


( A ; ) ( B;) | 


நேரில் கண்ட நிகழ்வெண் 0 ;; எனில் , 0 ;; S A ;, மேலும் 0 ; s B ; 


TY 0 _ N 


( 0 . ; - E ; ) 
Σ Σ 

E ; 


Ej 


0 ; 


20 
ΝΣ 

( A ; ) ( B ;) 


- 


- N 


< N 


*** - ] (= * < i ) tar 

x[ (4) -1z x( - )) 


SN 


(7 ) ஒரு வாரத்தில் பல நாள்களிலும் ஏற்பட்ட விமான 
விபத்துகளின் எண்ணிக்கையைக் கீழ்க்கண்ட பட்டியல் 
தருகிறது . விபத்துகள் வாரத்தில் 

அளவாகப் பரவி 
உள்ளனவா என்பதை ஆராய்க . 


சம் 


நாள்கள் 


திங்கள் 


செவ்வாய் 


புதன் 


வியாழன் 


வெள்ளி 


சனி 


மொத்தம் 


விபத்துகளின் 
எண்ணிக்கை 


14 


16 


12 


11 


9 


14 


84 


( விடை : விபத்துக்கள் சம அளவுள்ளதாக உள்ளது . ] 
( 8 ) விதைகளைப் பற்றிய சோதனையில் மெண்டல் ( Mendel ) 
பின்வரும் விபரங்களைப் பெற்றார் : 


336 


கணக்கியல் புள்ளியியல் ) 


உருண்டை மஞ்சளான விதைகள் 315 
சுருங்கிய மஞ்சள் விதைகள் 101 
உருண்டை பச்சையான விதைகள் 108 
சுருங்கிய பச்சை விதைகள் 

32 


மொத்தம் 


556 


9 : 3 ; 3 : 1 என்ற விகிதத்தில் இவைகளிருப்பதாகக் கணக்கியல் 
மதிப்புகள் கூறுகின்றன . X2 மதிப்பைக் காண்க . நேரில் 
கண்ட மதிப்புகளுக்கும் கணக்கியல் மதிப்புகளுக்கும் உள்ள 
தொடர்பை ஆய்க . 
[ 7 3 - க்கு , P • 95 - க்கு 12 

p • 99 - க்கு x2 = 115 
p = 9 - க்கு 12 6 ] 
( விடை : நேரில் கண்ட மதிப்புகளுக்கும் 

கணக்கியல் 
மதிப்புகளுக்கும் அதிக தொடர்பு உண்டு . ] 


.35 , 


- 


- 


( 9 ) பின்வரும் விவரத்திலிருந்து ஊசி போட்டுக் கொள்ளு 
தலுக்கும் எலும்புருக்கி நோய்வராமல் தடுத்துக் கொள்ளுதலுக்கும் 
உள்ள உறவை ஆய்க . 


எலும்புருக்கி 
நோயால் 
பாதிக்கப் 
பட்டவர் 


எலும்புருக்கி 
நோயால் 
பாதிக்கப் 
படாதவர் 


தடுப்பு ஊசி போட்டுக் 
கொண்டவர் 


} 


12 


26 


தடுப்பு ஊசி போட்டுக் 
கொள்ளாதவர். 


16 


6 


( 10 ) கார் ஓட்டும் வேலைக்கு ஆள் எடுப்பதில் முதல் , 
இறுதித் தேர்வுகளில் கிடைத்த விவரத்தைப் பின் வரும் பட்டியல் 
அறிவிக்கிறது : 


கை வர்க்கச் சோதனை 


337 


முதல் தேர்வு 
தேறியவர் தேறாதவர் 


தேறியவர் 


605 


135 


இறுதித் தேர்வு 


தேறாதவர் 


195 


65 


முதல் , இறுதித் தேர்வுகளுக்கிடையே உள்ள உறவை 2 
சோதனை மூலம் ஆய்க . 


( 11 ) ஒரு பகுதியிலிருந்து இயைபிலாமாதிரி முறைப்படி 
தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 பேர்களின் கல்வி நிலையைக் கீழ்க்கண்ட 
பட்டியலில் காணலாம் : 


நடுத்தரப் உயர் நிலைப் கல்லூரி மொத்தம் 
பள்ளி பள்ளி 


ஆண் 


10 


15 


25 


50 


இனம் 


பெண் 


25 


10 


15 


50 


மொத்தம் 


35 


25 


40 


100 


கல்வி இனத்தைச் சார்ந்திருக்கிறதென உன்னால் 
கூறமுடியுமா ? 

[ ? = 2 - க்கு 5 % நிகழ்தகவுக்கு X = 5-99 ; 1 % நிகழ்தகவுக்கு 
X 9.21 ] 


க.பு. 


- 


22 


8. பல்வகைக் கூறுகளும் , அவற்றின் 

கணக்கியல் பண்புகளும் 


குறியீடுகள் 

முழுமைத்தொகுதியின் பண்புகளை அல்லது இராசிகளைப் 
பெரிய எழுத்துகளிலும் , அவற்றுக்கொத்த கூறுகளின் இராசிகளைச் 
சிறிய எழுத்துகளிலும் குறிப்பது வழக்கம் . 

N 
முழுமைத்தொகுதியின் மொத்தம் Y = Y , + Y , + ... + Y = 

i = 1 


( Y , , N அளவுடைய முழுமைத்தொகுதியின் ஆவது உறுப்பின் 
மதிப்பைக் குறிக்கிறது . ) 

முழுமைத்தொகுதியின் கூட்டுச்சராசரி 


= Y = X (Y; + Y , + ... + IK ) 


N 


1 
N 


Y. 


கூறின் இராசிகளின் மொத்த மதிப்பு 

y = y1 + y + ... + y. 


கூறின் கூட்டுச்சராசரி } = 


+ ( y : + y + 


+ ya ) 


> 


பல்வகைக் கூறுகளும் 


கணக்கியல் பண்புகளும் 


339 


முழுமைத்தொகுதியின் மொத்த மதிப்பு , கூட்டுச்சராசரி 
போன்ற பண்பளவைகள் நமக்குத் தெரியாது . அவற்றிற்கு 
இணையான கூறின் அளவுகளிலிருந்து கண்ட மதிப்பீடுகளைக் 
கொண்டே நாம் அவற்றை அறிகிறோம் . 


முழுமைத்தொகுதியின் கூட்டுச்சராசரியின் மதிப்பீடு * 
என்றும் , மொத்த மதிப்பின் மதிப்பீடு 

Y 

எனவும் குறிக்கப் 
படுகின்றன . 


ஒரு நல்ல மதிப்பீட்டிற்கு இன்றியமையாத 

பல்வேறு 
தன்மைகளில் ஒருதலைச் சார்பற்ற தன்மை மிகவும் முக்கியமானது . 


பல்வேறு வகையினைச் சார்ந்த கூறுகளின் மூலம் பெறும் 
மதிப்பீட்டுச் சார்புகளின் தன்மைகளையும் , அவற்றின் 
பரவற்படிகளையும் வரும் பகுதிகளில் சில தேற்றங்கள் மூலம் 
காண்போம் : 


தேற்றம் ( 1 ) : 

ஒரு கூறின் கூட்டுச்சராசரி 1 , முழுமைத்தொகுதியின் கூட்டுச் 
சராசரி -ன் ஒருபாற்சாரா மதிப்பீடு . 


i .. 


நிறுவுதல் : 
வரையறையின்படி , 

Σy Y ( y1 + y : + + y ) 
E ( y ) = 
NC 

N ! 
n ! ( N - n ) ! 


... 


- 


n . 


இங்குக் கூட்டுத் தொகை எல்லா NC . கூறுகளுக்கும் விரிவு 
படுத்தப்பட்டுள்ளது . 

கூட்டுத்தொகையைக் 

கணக்கிட 
எவ்வளவு கூறுகளில் y . என்ற குறிப்பிட்ட இராசி உள்ளது 
என்பதைக் காண்போம் . 


y . ஐ நீக்கிய பிறகு மீதியுள்ள N - 1 இராசிகளில் , - 1 
இராசிகளை 

எடுத்துக்கொண்டு , ஒவ்வொரு கூறிலும் y ஐப் 
புகுத்தினோமானால் , கூறுகளின் எண்ணிக்கை N - 1C - 1 ஆகும் . 


எனவே 2 ( y1 + y + ... + yA) 

( N - 1 ) ! 

( Y , +1, + ... + YN ) 
- 1 ) ! ( N - n ) ! 


340 


கணக்கியல் புள்ளியியல் 


Y + Y , 


+ 1 / N 


E ( 7 ) 


( N- 1 ) ! 
(n- 1) ! ( N - n ) ! 


N ! 
n ! 


Y , + Y , + ... + Yn 

N 


= 


y 


E ( y ) = Y ஆதலால் , 
y , Y -ன் ஒரு பாற்சாரா மதிப்பீடு . 


இதனை Y 

= ) எனவும் குறிப்பிடலாம் . 
கிளைத்தேற்றம் ( 1 ) : 

Y = N ) என்பது முழுமைத்தொகுதியின் கூட்டுத்தொகை 
Y- ன் ஒரு பாற்சாரா மதிப்பீடு . 


நிறுவுதல் : 


Y = N / 


எனவே 1 = N 


N - 


Y 
N 


- 


Y- ன் 


மதிப்பீடாகக் 


கொள்ளப் 


ஏனெனில் என்பது 
படுகிறது . 


J- ன் 


கிளைத்தேற்றம் ( 2 ) : 

ஒரு சாதாரண ராண்டம் கூறின் கூட்டுச்சராசரி 
பரவற்படி V ( J ) எனின் , 
V ( y ) = E ( 7 - Y ) 2 

S ? ( N --- x ) 


--- 


n • N 


நிறுவுதல் : 


V (7) = z ( y - P ) 


Ne , 


[ NC , கூறுகள் இங்கு இருப்பதால் ] 


2 ( 1+ 


y1 +1 , + 

R 


71 ) 


Ne | 


பல்வகைக் கூறுகளும் 


கணக்கியல் பண்புகளும் 


341 


1 


Non 


{ ( y1 - 7 ) + ( y , -9) ... + ( 9:-)} 


na 


1 


. 


Non 


[ { yi -- 7 ) + ( ya 


n2 


+ ... ( y - 7 ) ] + 2 { { yu - P ) ( yg - Y ) 

+ ... + (y . -1-1) } } 


= n no ( 91 – 7 ) + ... ( V. – ? ) * 

N ? ne ? { CY : – ) (% – 7 ) + ... 


+ 


+ ( yn -1-7) ( y - 7 ) } 


1 
N. 


N - 1 C - 1 { ( Y , - 7 ) + ( Y - Y ) 


n ? 


2 
+ ... + ( YN - 7 ) ] + 

N 

No na 
-2 C2-2 [ ( Y1-7 ) ( Y , -- ? ) + ... ( YN - 1-7 ) ( 91-9 ) ] 
n 1 

n ( n − 1 ) 1 
N na ( N - 1 ) S2 + N ( N - 1 ) nº 

[ { ( Y , -Y) 
+ ( Y , – 7 ) + ... ( YN - 1 ) } ! — { ( 91 - Y ) * 

+ ( Y , - 9 ) + ... ( YN - Y ) " } ] 


( n - 1 ) 


அதாவது 


( N - 1 ) Sa 

+ 
N 


N (NCT) - ( N –1 ) Sº 7 


( N - 1) 

S2 
N 


( N − 1 ) S2 ( N − n ) 

N ( N - 1 ) 


(NS 

N 


11 


Vý) 


S ( N - n ) 

N 


n 


342 


கணக்கியல் புள்ளியியல் 


கிளைத்தேற்றம் 1 : 

}-ன் திட்டவிலக்கம் , 
வழங்கப்படுகிறது . 


-ன் 


திட்டப்பிழை 


என்று 


எனவே 5- ன் திட்டப்பிழை , 

S 
y 

N 


-1 


MA 


vn 


கிளைத்தேற்றம் 2 : 


Ny 

என்பது 
தொகையின் மதிப்பீடு . 


முழுமைத் 


தொகுதியின் கூட்டுத் 


எனவே , Y -ன் பரவற்படி , 
V ( Y ) 

V ( Ny ) 
E ( N ) - N / ) 


- 


N2 E ( 1 


- 


N. 

-n 
N2 

S2 

N. 
கிளைத்தேற்றம் 3 : 
Y -ன் திட்டப்பிழை என்பது 

( N-n S2 N2 



M/ 
MNN 


= 


S 


தேற்றம் 2 : 


ஒரு சாதாரண ராண்டம் கூறின் s2 


> 


( y ; - 7 ) 


n 


- 1 


N 


என்பது , S2 = > 2 ( xx - x )" - ன் ஒருபாற் சாரா மதிப்பீடு . 


( N 1 ) 


பல்வகைக் கூறுகளும் 


கணக்கியல் பண்புகளும் 


343 


நிறுவுதல் : 


1 


Σεν. - ) - ( -Υ)] 


!! 


- « -15 [ Σ - r 


( y . -Υ) + n ( y - Y ) 2 


: 


- 2 -- Υ ) ( ν . - Y) 

i = 1 


y : - Υ = ν - + ( νη - ) + ... ( ya - Y ) 


= ήY– η γ = n (y - Y ) 


η 


s9 


Ε 


1 
( n - 1) 


(4 - Y3 + n ( γ- γ ) 


- 2 - ) η { y – γ ) 


= 


( y - γ) - η γ- ) * 


- ] 
« [Σ 9- ] 
-- [ Σω- } - Εσ- ] 
[ * 


E ( s ) = 


N 
1 C 1 
N C. 

( 
1-1 


( Ν η ; 58 


344 


கணக்கியல் புள்ளியியல் 


.. 


E ( 1 - Y ) = V ( y ) 


= 


+ [ 4x- 1) S * - * " 5 ) 


S2 


- 


( 1 - I) N [niN - 1 ) - N + n ] 


- 


- 


N S2 ( n - 1 ) 

S2 
N ( n - 1 ; 
E (s2 ) = S2 . எனவே S2 , S2- ன் ஒருபாற்சாரா மதிப்பீடு . 


[ குறிப்பு : வரையுற்ற முழுமைத் தொகுதி திருத்தம் ( Finite 
Poplution Correction ) 
V ( 7 ) 

( N - n ) S2 

N 


- 


n 


1 { ( 1 - K ) s } 


முழுமைத்தொகுதி - வரையுற்றதாக 

இருக்கும்பொழுது N 
பூச்சியத்தை அடைகின்றது . 
எனவே , வரையுற்ற முழுமைத் தொகுதியில் , -ன் பரவற்படி 

N - n 
கிடைக்க Y- ன் பரவற்படியை N- ஆல் பெருக்கவேண்டும் . 

N 
என்பது , வரையுற்ற முழுமைத் தொகுதி திருத்தம் என வழங்கப் 
படுகின்றது . ] 


N - n 


படுகைக் கூறுகள் : படுகைக் கூறில் , N இராசிகளை உடைய 
முழுமைத் தொகுதி முதலில் , NI, N , N அலகுகள் உடைய 
சிறு தொகுதிகளாகப் பிரிக்கப்படுகிறது . இந்தச் சிறு தொகுதிகள் 
ஒன்றுடன் ஒன்று தொடர்பற்றவை . அவை முற்றிலும் சேர்ந்து 
முழுமைத் தொகுதியினை உருவாக்குகின்றன . 


N 


- 


N1 + N , + N. முழுமைத் தொகுதியின் சிறு 
பகுதிகள் படுகைகள் எனப்படுகின்றன . ஒவ்வொரு பிரிவிலு 
முள்ள எண்ணிக்கை N , தெரிந்திருப்பது நல்லது . படுகைகளைக் 
தீர்மானித்தவுடன் ஒவ்வொரு படுகையிலிருந்தும் ஒரு கூறு 


பல்வகைக் கூறுகளும் 


கணக்கியல் பண்புகளும் 


345 


எடுக்கப்படுகிறது . இவ்வாறு பல்வேறு 

படுகைகளிலிருந்தும் 
எடுக்கப்பட்ட இராசிகள் சார்பற்றவை . படுகைகளுக்குள் காணப் 
படும் கூறுகளின் அளவுகள் n1 , 1 , ..... n எனப்படுகின்றன . 
ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் ஒரு சாதாரண ராண்டம் கூறு எடுக்கப் 
பட்டால் கூறு படுகை ராண்டம் கூறு ( Stratified Random 
Sample ) எனப்படுகிறது . 


குறியீடுகள் : 

h எனும் அடிக்குறி படுகையையும் , 1 எனும் அடிக்குறி படுகை . 
உறுப்பையும் குறிக்கிறது . 

N. மொத்த ராசிகளின் எண்ணிக்கை 
na கூறிலுள்ள ராசிகளின் எண்ணிக்கை 

i ஆவது உறுப்பின் மதிப்பு 


+ 


- 


Ini 


Nh 


yn . 


= 
1 


Yh 


- 


உண்மைச் சராசரி . 


No 


P 


Yni 


jh 


= கூறின் சராசரி 


mh 


S. 


2 


* ( x - 1 ) -- 


-- 


= உண்மையான பரவற்படி 


எடுத்துக்காட்டாக , ஒரு நகரில் பொழுதுபோக்குக்காக ஒருவர் 
செலவிடும் பணத்தைப்பற்றிய மாதிரி அளவெடுப்பைப் . 
பார்ப்போம் மொத்த நகர மக்களிலிருந்து கூறின் 60 நபர்களையும் 
எடுக்காமல் , மக்களைச் செல்வமிக்கவர் , நடுத்தரப் பிரிவினர் , 
எளியவர் என்ற ஒரு படித்தான தன்மையுடைய பல படுகை 
களாகப் பிரித்துக் கொண்டு , மக்கள் தொகையில் அவர்களது 
விகிதம் 3 : 6 என இருந்தால் , கூறிலுள்ள நபர்கள் 6 , 18 , 36 
என இருக்குமாறு அமைத்துக்கொள்ளவேண்டும் . ஒவ்வொரு 
படுகையிலும் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்கள் சமவாய்ப்பு 
முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இது ராண்டம் படுகைக் 
கூறு ( Stratified Random Sample ) எனப்படுகிறது . முழுமைத் 


346 


கணக்கியல் புள்ளியியல் 


தொகுதி ஒரு படித்தானதாக இராவிடில் , அதன் பல்வேறு பகுதி 
களுக்கும் - முக்கியத்துவம் தருவதற்காகப் பல்வேறு சிறிய 
ஒரு படித்தான படுகைகளாகப் பிரித்து , ஒவ்வொன்றிலும் கூறின் 
ஒரு பகுதியை எடுக்கிறோம் . பட்டதாரிகளிடை வேலை இல்லாத் 
திண்டாட்டத்தைப் பற்றிய ஆய்வு நடத்தும்போது , பட்டதாரி 
களின் முழுமைத்தொகுதியை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் 
மருத்துவம் , பொறியியல் , கலைத்துறை, அறிவியல் துறை , 
வேளாண்மை 

பல்வேறு படுகைகளாகப் பிரித்துக் 
கொண்டு , முழுமைத் தொகுதியிலுள்ள அப் பல்வேறு பட்டதாரி 
களின் விகிதங்களிலேயே கூறின் உறுப்புகளையும் பங்கிட்டால் 
இது விகிதப் பங்கீட்டு முறை ( Proportional allocation ) எனப்படு 
கிறது . 


போன்ற 


n , 


அதாவது 


- 


N. 
N 


- 


n . 


எடுக்கப்பட்ட ராசிகள் திருப்பிப்போடப்படாத நிலையில் 
சாதாரண ராண்டம் கூறின் பரவற்படி 

S2 ( N 
V ( 7 ) 

N 


-- 


1 


-ன் 


எனவே , கூறுமதிப்பீடு 

பரவற்படி , 

S2- ன் 
* நேர்விகிதத்திலும் , கூறின் அளவின் எதிர் விகிதத்திலும் அளவு 
இருக்கும் ; ஒரு மதிப்பீட்டின் திட்ப அளவு 5- ன் பரவற்படியின் 
எதிர் விகிதத்தில் உள்ளது . 
எனவே , திட்பம் அதிகரிக்க , பரவற்படி 

குறைதல் 
வேண்டும் ; இதற்கு , 

( 1 ) கூறின் அளவு அதிகமாக வேண்டும் . 

( 2 ) S2 குறைய வேண்டும் ; இதற்குப் படுகைகளின் ஒரு 
படித்தான தன்மை இன்மை ( Heterogeneity ) குறைக்கப்பட 
வேண்டும் . 

கூறின் அளவை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குமேல் அதிகரிப்பது 
இயலாத செயல் . ஏனெனில் , அளவெடுப்பின் நேரமும் , செலவும் 
அதிகமாகும் . எனவே , மதிப்பீட்டின் திட்டத்தை அதிகரிக்க , 
சமபடித்தான தன்மையற்ற நிலையைக் குறைக்க , முழுமைத் 
தொகுதியினைப் ஒரு படித்தான பல்வேறு படுகைகளாகப் பிரித்துக் 
கூறைத் தேர்ந்தெடுக்கும் முறை பெரிதும் பயன்படுகிறது . சமூக , 
அரசியல் பிரச்சினைகள் பற்றிய கருத்துகளைப் பற்றிய அளவெடுப் 


பல்வகைக் கூறுகளும் 


கணக்கியல் பண்புகளும் 


347. 


பிலும் , நேயர் விருப்பம் டெலிவிஷன் குழு போன்றவைக்குக் 
கூறுகள் தேர்ந்தெடுப்பதில் இலண்டன் B.B. C. யிலும் ராண்டம் 
படுகைக் கூறு முறை மேற்கொள்ளப்படுகிறது . 


படுகைக்கூறு முறையின் சிறப்புகள் 

( 1 ) ஒரு படித்தான படுகைகளில் உறுப்புகளுக்கு இடையே 
உள்ள வேறுபாடு குறைந்து காணப்படுவதால் அவற்றினால் 
பெறும் மதிப்பீட்டின் திட்பம் அதிகரிக்கிறது . ! 

( 2 ) களச்சோதனைகளை மேற்பார்வையிடுவது எளிதாகவும் 
வசதியாகவும் உள்ளது . முழுமைத் தொகுதியின் படுகைகளாகிய 
ஒவ்வொரு சிறு பகுதியையும் சிறந்த முறையில் பரிசீலனை செய்யத் 
திறமைமிக்க ஒரு மேற்பார்வையாளரின் தனிப்பொறுப்பில் 
விடலாம் . 


( 3 ) கூறின் உறுப்புகளைத் தேர்ந்தெடுக்கும்போது ஏற்படும் 
சிக்கல்கள் முழுமைத் தொகுதியின் பல்வேறு தொகுதிகளில் பல் 
வேறு தன்மையுடையவை . 

மக்களைப்பற்றி அளவெடுப்புகளில் விடுதிகளில் தங்குவோர் , 
சிறைச்சாலைகளில் இருப்போர் . மருத்துவச் சாலையில் உள்ளோர் 
எனப் பல பிரிவுகளாகப் பிரித்துவிடுவதால் , அவ்வப்போது 
ஒவ்வொரு பிரிவினுள்ளும் ஏற்படும் சிக்கல்களை எளிதில் தீர்த்துக் 
கொள்ள முடிகிறது . 


(4 ) உறுப்புகளைத் தேர்ந்தெடுப்பது எளிதாகிறது . 
அவற்றைத் தனித்தனிப் படுகைகளில் கண்டுபிடிப்பதும் , 
விவரங்களைச் சேகரிப்பதும் சிரமமின்றி முடிகிறது . 


( 5 ) வினாப்பட்டியலில் காணப்படும் தவறுகள் ஆய்வாளரது 
ஒருபுறச்சார்புடைமையாலோ அல்லது கவனக் 

குறைவாலோ 
ஏற்படும் பிழைகள் , அளத்தல் , கணக்கெடுத்தல் போன்றவற்றில் 
விளையக்கூடிய தவறுகள் போன்றவற்றால் ஏற்படக்கூடிய 
விளைவுகளை இம் முறையில் பெருமளவில் குறைக்கலாம் 


தேற்றம் 3 : 
ஒவ்வொரு படுகையிலும் கூறு மதிப்பீடு Th 

ஒரு 
பாற்சாரா மதிப்பீடாக இருந்தால் , yet 

முழுமைத் 
தொகுதியின் கூட்டுச்சராசரி -ன் ஒரு பாற்சாரா மதிப்பீடு ஆகும் . 


என்பது 
என்பது 


348 


கணக்கியல் புள்ளியியல் 


நிறுவுதல் : 

h ஆவது படுகையின் கூட்டுச் சராசரி , என்பது நான் ஒரு 
பாற்சாரா மதிப்பீடாக இருப்பதால் 

E ( Fh ) = Ph. 


L 


Vst 


N In 
N 


- 


h = 1 


L 


E . ) = E 


[ 


N , H 
-N " 


h = 1 


இங்கு 


N == N , + . N , + ... N : 


L 


L 


NE ( 7 ) 
E ( Fal ) = > 


N, Pn 

N 


= 


Y 


N 


h = 1 


h = 1 


7 , மதிப்புகள் தனித்தனிப் படுகையில் Y- ன் ஒரு பாற் சாரா 
மதிப்பீடுகளாகும் . 

Ex) = Y 


h 


L 


N. 


yhi. 


L 


Y 


Σ 


NY 
N 


- 


N 


h 


எனவே , 

E ( ya ) = Y. 


கிளைத் தேற்றம் : 

J. என்பது ஒரு சாதாரண ராண்டம் கூறில் நான் ஒரு பாற் 
சாரா மதிப்பீடாகப் படுகைகளுக்குள்ளாக இருப்பதால் , Fs 
என்பது படுகை 

ராண்டம் 

கூறின் Y- ன் ஒரு பாற்சாரா 
மதிப்பீடாகும் . 


பல்வகைக் கூறுகளும் 


349 


..... 


கணக்கியல் பண்புகளும் 


தேற்றம் 6 : 
ஒரு படுகைக் கூறிற்கு , JS- ன் பரவற்படி 

L 

N. V ( y ) 
V ( yst ) 

N2 
h = 1 


Σ 


இங்கு 


V ( Ta ) == E ( Fh - Yr ) : 


இந்தத் தேற்றத்தில் இரண்டு கட்டுப்பாடுகள் உள்ளன 
( i ) yh என்பது Y -ன் ஒரு பாற்சாரா மதிப்பீடாக இருக்கவேண்டும் . 
( ii ) வெவ்வேறு படுகைகளிலிருந்து கூறுகள் சார்பற்ற முறையில் 
தேர்ந்தெடுக்கப்படவேண்டும் . 


கிறுவுதல் 


L 


L 


Nh 


N. 


yst -Y 


Σ 


N 


N 


h = 1 


- 


Yh ! 


N. ( h 

N 


( yst - Y ) 2 


1 
N2 


L 
N.2 ( 7h - Yh ) ? 

5 
h = 1 


+ 


1 
N2 

2 - X N N ( 7 , - Y ; ) ( 7 ; -Y , ) 


இங்கு வலப்பக்க உறுப்பு எல்லாப் படுகை ஜோடிகளுக்கும் 
விரிவுபடுத்தப்பட்டுள்ளது . 


எல்லாக் கூறுகளுக்கும் சராசரி ( எடுக்கும் பொழுது இடப்பக்க 
உறுப்பு 2 ( yst - Y ) ஆகிறது 

( h- Yn ) 
வலப்பக்கத்தில் முதல் உறுப்பு , EN .. E 

Na 


இரண்டாவது உறுப்பிற்கு , வலதுபக்கத்தில் , 1 ஐ நிலையாக 
வைத்துக்கொண்டு , j - h படுகையின் கூறுகளைக் கூட்டினால் 
நமக்குக் கிடைப்பது , 2 XN , 

( 7 - Y ) 

N2 - 


. 


- 


350 


கணக்கியல் புள்ளியியல் 


ஒரு 


பாற்சாரா 


E ( y ; - Y , ) = 0. y ; என்பது Y ,- ன் 
மதிப்பீடாக இருப்பதால் , E ( 9 ; - Y ; ) = 0 
V ( st ) = 2 N2 E 

( 7A --- PA) 


. 


N2 


N 2 V ( y ) 
Σ 

N2 
N. V ( 1 ) 
Σ 

N2 


V ( yst ) 


- 


தேற்றம் 5 : 

படுகைக் கூறிலிருந்து முழுமைத் தொகுதியின் சராசரியின் 


7 


மதிப்பீடு .ஆனால் , V ( JA ) 


1 
N2 


NA ( NA -- ni ) 


S. 

h 


-n 


- 


நிறுவுதல் : 
படுகைகளிலுள்ள கூறுகள் சாதாரண ராண்டம் கூறுகளானால் , 

N 
V ( 7 ) 

S2 என நாம் அறிவோம் . 
Nn 

N 
V ( zh ) 

Sha 

No 
மேற்காணும் தேற்றத்தில் பிரதியிட்டால் , 

h 

Nh2 
V ( 9st ) 

E ( Hh - YN) 
N2 


hh 


- 


- 


N.2 V ( V ) 

N2 


II 


> 


1 
N2 


N. ? 


1 


( N 
( N 


S. 


n ) 


கிளைத்தேற்றம் : 

NA 
கூறு பின்னங்கள் 

மிகவும் சிறியதாக , 

n 
அளவுக்கு எல்லாப் படுகைகளிலும் இருந்தால் , 


ஓதுக்கிவிடும் 


பல் வகைக் கூறுகளும் 


கணக்கியல் பண்புகளும் 


351 


L 


N2 S. 


V ( l s ) 


1 
Na 


> 


n 


n . 
N , 

ஆனால் , படுகைக் கூறுகளில் விகித சமப் பங்கீடு 
உள்ளது என அறிகிறோம் . 


1 


1h 


. 


N , என்பதை V ( st ) - ல் பிரதியிட்டால் , 


N 


N. S.2 
V ( yst ) = 2 


N , 


( v " ) 


- 


N. H 
Σ 

N 


. 


S 
N 


( 2) Y == Nj s என்பது முழுமைத் தொகுதியின் கூட்டுத் . 
தொகை Y- ன் மதிப்பீடாக இருந்தால் , 
V (Y ) 

N. N n ) 
Σ 

S , 
h 


- 


-- 


உத்தமப் பங்கீடு ( Optimum Allocation ) 

V ( 0 ) மீச்சிறு மதிப்பைப் பெறும் வகையில் , ஒவ்வொரு 
படுகையிலும் கூறின் அளவைப் பங்கிட்டுக் கொடுத்தலை உத்தமப் 
பங்கீடு என்கிறோம் . 

( 1 ) கூறின் மொத்த அளவு ஒரு நிலையான எண்ணாகக் 
கொடுக்கப்பட்டிருக்கும்போது , 

( 2 ) ஒரு குறிப்பிட்ட மொத்த செலவுக்கு , உத்தமப் பங்கீட்டு 
முறையைப் பின்பற்றுகிறோம் . 


தேற்றம் 6 : 

ராண்டம் படுகைக் கூறில் , கூறின் மொத்த அளவு ஒரு 
குறிப்பிட்ட எண்ணாக இருக்கும்போது , n, NS. என்ற 
வகையில் பங்கிடப்பட்டுள்ளபோது ( உத்தமப் பங்கீட்டு முறை) 
மதிப்பீட்டுச் சராசரி s ன் பரவற்படி மீச்சிறு மதிப்பை உடைய 
தாக உள்ளது . 


352 


கணக்கியல் புள்ளியியல் 


நிறுவுதல் : 


( N) - 1, ) s . 


2 


V { st ) 


1 

EN , 
N2 


- 


ny 


11 + 12 + 


... n = n = ஒரு மாறிலி என்க . 


1 
N2 


N. ( N. - 1 ) 1 m + 

S2 -F A ( ni + n + + nt -- 1 ) 


-- 


Σ 


1 


. 


[ 1 , லெக்ராங்சின் பெருக்கும் எண் ( Lagrange s multiplier ) ] 


0 
சிறுமமாய் இருக்க , = 0 

anh 


1 N S..2 

+ a 
N2 

n . 


= 


10. 


2 = 


N.2S.2 
N2n .. 


N , S. 
my = 

NV 


( 1 ) 


Yn. 


- 


YN , S. 
NVR 


- 


EN , S. 
N / A 


( 
2 
) 


( 1 ) 
( 2 ) 


nh 
n 


N , S. 
INS, 


-- 


* - x , s . [ pts ) 


mh c Nh Sa • (உத்தமப் பங்கீட்டு முறையில் படுகைக் 
கூறு அமைந்துள்ளது ) . எனவே , உத்தமப் பங்கீட்டு முறைக்கு , 
கூறின் மொத்த அளவு கொடுக்கப்பட்டிருக்கும்போது , வேறுபடு 
கின்ற படுகைகளில் , ஒரு பெரிய கூறு தேவைப்படுகிறது . 


மொத்த செலவு இதுவெனக் கொடுக்கப்பட்டுள்ள போது , உத்தமப் 

பங்கீட்டு முறையைப் பயன்படுத்தல் 
h 

ஆவது பிரிவிலுள்ள ஒவ்வோர் உறுப்பிற்கான செலவும் 
( C , என இருக்கட்டும் . எனவே , 1 ஆவது பிரிவின் 

மொத்த 
செலவு n , cn . 


353 


பல்வகைக் கூறுகளும் ...... கணக்கியல் பண்புகளும் 


எனவே எல்லாப் பிரிவுகளுக்கும் இது n Ch • 
இதர செலவுகள் a . 
a + z ny Ch [ C = ஒரு மாறிலி .] 

1 N , CN , - nh ) Sº 
எனவே , 

+ a ( a + z mg cs --C ) - ன் 
N2 

nh 
மீச்சிறு மதிப்பைக் காணவேண்டும் . 


nh ஐப் பொறுத்து வகையிட்டால் , 
1 N2 

S.2 + A ( Ch ) = 0 . 
N2_n 





2 


N.2 S..2 
N2 C , n : 


nh 


N , S. 
NICA 


எல்லாப் படுகைகளையும் கூட்டினால் , 

Y N , S , 
N VÀ $ có 


1 


m 


N , S. 
ZN. S. | 


ENC, . 
✓ Ch 


தன் இம் மதிப்பிலிருந்து , கீழ்க்காணும் முடிவுகளைப் பெறு 
கிறோம் : 

( 1 ) படுகை பெரியதாக இருக்கும்போதும் , 

( 2 ) படுகை மிகவும் மாறுபாடு உடையதாக இருக்கும் 
போதும் , 

( 3 ) படுகையில் கூறுமுறை வலிவாக இருக்கும்போதும் 
கூறைப் பெரியதாக எடுத்துக்கொள்ளவேண்டும் . 


ஒழுங்குக் கூறுகள் அல்லது முறையாகக் கூறெடுத்தல் ( Systematic 

Sampling ) 

முழுமைத் தொகுதியிலுள்ள N உறுப்புகளையும் ஏதேனும் ஒரு 
வரிசையில் 1- லிருந்து N வரை எண்களால் குறிப்பிட்டுக் கொள் 

க . பு . - 23 


354 


கணக்கியல் புள்ளியியல் 


வோம் . 1 உறுப்புகளையுடைய கூறை எடுக்க முற்படும்போது 
முழுமைத் தொகுதியின் முதல் k உறுப்புகளில் ஏதேனும் ஓர் 
உறுப்பைச் சமவாய்ப்பு முறையில் எடுத்து அதிலிருந்து ஒவ்வொரு 
k ஆவது உறுப்பைத் தேர்ந்தெடுக்கிறோம் . k == 30 ஆகவும் , 
முதல் உறுப்பு 17 ஆகவும் இருந்தால் , பிற உறுப்புகள் 17 + 30 

47 , 77 , 107 , 137 ... என்ற எண்களை உடையவை . முதல் 
உறுப்பைத் தேர்ந்தெடுத்துவிட்டால் . முழு கூறும் உடனடியாகத் 
தீர்மானிக்கப்பட்டுவிடுகிறது . இதனை ஒவ்வொரு k 

ஆவது 
முறைக்கூறு என்கிறோம் . 

ஒரு பள்ளியிலுள்ள 1500 மாணவர்களிலிருந்து 52 மாணவர் 
களுக்குக் குழந்தைகள் தினவிழாவில் கலந்துகொள்ள இலவச 
நுழைவுச்சீட்டுகள் வந்துள்ளன என்று கொள்வோம் . 


1500 

29 ( தோராயமாக ) . எனவே , மாணவர்களுக்கு 
52 
1 - லிருந்து 1500 வரை எண்களைக் 

குறிப்பிட்டோ , அல்லது 
பதிவேட்டிலிருந்தோ முதல் 29 எண்களில் ஏதேனும் ஓர் 
எண்ணைச் சமவாய்ப்பு முறையில் 1 - 29 வரை சீட்டுகளில் 
எழுதிக் குலுக்கிப்போட்டுத் தேர்ந்தெடுக்கவேண்டும் . இத் துவக்க 
எண் 15 ஆக இருந்தால் 15 , 44 , 73 , என்ற வரிசையில் 
52 எண்களை எடுத்துக்கொண்டு அவற்றிற்குரிய மாணவர்களுக்கு 
இலவச நுழைவுச்சீட்டுகளை வழங்கலாம் . 


இம் முறைப்படிக் கூறெடுத்தலில் முதலில் துவங்கும் எண் 
முற்றிலும் சமவாய்ப்புமுறையிலும் , அதிலிருந்து , ஒவ்வொரு 
k ஆவது உறுப்பும் 

எண்ணும்போது , k எத்தகைய , காலவட்ட 
ஒழுங்குடைமையும் ( periedicity) கொண்டிருக்கக்கூடாது . எடுத் 
துக் காட்டாக , ஒரு தொழிலதிபர் , தம் தொழிற்சாலையை ஒவ்வொரு 
வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணிக்கு மேற்பார்வையிட 
வருவாரானால் , அந்த சமயத்தில் வேலைபார்க்கும் தொழிலாளரை 
மட்டுமோ , அன்றி அதுபோது உருவாகிக்கொண்டிருக்கின்ற 
பொருளின் நிலையைமட்டுமோ பார்க்க இயலும் . 


ஓர் ஒழுங்குக் 

கூறை ஒவ்வொரு படுகையிலும் ஓர் 
உறுப்புடைய ராண்டம் 

படுகைக் கூறாகக் கொள்ளலாம் 
ஒழுங்குக் கூறு முழுமைத் தொகுதியைப் பல்வேறு படுகைகளாகப் 
பிரித்துள்ளது . முதல் படுகையில் k உறுப்புகளும் , இரண்டாவது 
படுகையில் இரண்டாவது உறுப்புகளும் என இவ்வாறே பல 
படுகைகள் உள்ளன . ஒவ்வொரு படுகையிலிருந்தும் ஓர் உறுப்பு 
தேர்ந்தெடுக்கப்படுகின்றது . 


பல்வகைக் கூறுகளும் . 

1 ....... கணக்கியல் பண்புகளும் 


355 


ஒழுங்குக் கூறில் , படுகையில் காணப்படும் உறுப்புகள் 
ஒரே மதிப்பிடத்தைப் பெறுகின்றன ; ஆனால் , படுகைக் கூறு 
முறையில் ஒவ்வொரு படுகையிலும் எடுக்கப்படும் உறுப்பின் 
இடம் ராண்டம் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது . மேலும் , 
முழுமைத் தொகுதி முழுவதிலும் , ஒழுங்குக் கூறின் உறுப்புகள் , 
ஒரே சீராகப் பரவியுள்ளன . 

எனவே . முறைப்படிக் கூறெடுத்தலில் கீழ்க்காணும் நன்மைகள் 
உண்டு: 


( 1 ) கூறுகளைத் தேர்ந்தெடுத்தல் எளிது . 
( 2 ) செலவிடும் நேரமும் குறைவு . 

( 3 ) சாதாரண ராண்டம் கூறைவிட , ஒழுங்குக் கூறின் மூலம் 
கிடைக்கும் மதிப்பீடு மிகவும் திட்பமுடையது . ஏனெனில் , இங்கு 
முழுமைத் தொகுதியை k படுகைகளாகப் பிரித்துக்கொண்டு , 
ஒவ்வொன்றிலும் ஓர் உறுப்பைத் தேர்ந்தெடுக்கிறோம் . 

( 4 ) இம் முறையில் ஏற்படும் செலவு மிகக் குறைவு . 
( 5 ) ஒருபுறச் சாய்வு அல்லது பிழைகள் ஏற்பட வழியில்லை . 

( 6 ) உறுப்புகளின் மதிப்பிடங்கள் முழுமைத் தொகுதி 
முழுவதிலும் தீர்மானிக்கப்பட்டுவிடுவதால் , கூறில் முழுமைத் 
தொகுதியின் எந்தப் பெரும் பகுதியும் ( பிரதி நிதித்துவம் 
வழங்கப்படாமலிருக்க நேரிடாது ) புறக்கணிக்கப்பட்டிராது . 


குறைகள் : ஒவ்வொரு k ஆவது உறுப்பு என்னும்போது , 
மிகவும் கட்டுப்பாடுடைய முறையாக ஆகிவிடுவதால் 
சோதனையின் நுட்பத்தன்மை ( sensitivity ) குறைந்துவிடுகிறது , 
மேலும் k- க்குக் காலவட்ட ஒழுங்குடைமை இல்லாதிருத்தல் 
வேண்டும் . 


= 


nk 


N 

என்றுள்ள ஓர் ஒழுங்குக் கூறை எடுத்துக் 
கொள்வோம் . Yij i ஆவது கூறிலுள்ள ஆவது உறுப்பு . 
1 ; என்பது , 1 ஆவது கூறின் கூட்டுச் சராசரி ஆனால் , 


yuj 


1 


k 


Yij 


AI 


Y 


356 

கணக்கியல் புள்ளியியல் 
தேற்றம் 7 : 

) என்பது Y- ன் ஒரு பாற்சாரா மதிப்பீடு . 


y.j 


7 ; 


k 


yri 


-- 


E ( 5 ) 


- 


N 


என்பது பொதுவாக : எனக் குறிக்கப்படும் . (Systematic 
sample- ன் முதல் இரு எழுத்துகளைப் பயன்படுத்துகிறோம் . ) 
S2 wsy என்பது ஒரே கூறினுள் காணப்படும் இராசிகளின் 
பரவற்படியைக் குறிக்கிறது . 


தேற்றம் 8 : 

படுகைக் கூறின் கூட்டுச் 
என்பது 


சராசரியின் பரவற்படி 


k ( n = 1 ) SS 


V (Jsy ) 


N 
N 


1 

S2 


-- 


N 


k 


n 


இங்கு Sesy2 


1 
k ( n ) 


(y- ; ) . 


- 


1 ) 


நிறுவுதல் : 


( N -1 ) SP = 


ΣΣ 


( J - Y) 


n 


( 1 - } + y - Yj . 


I 
= 
7I 
NI 


( y. - Y; ) 


பல்வகைக் கூறுகளும் 


கணக்கியல் பண்புகளும் 


357 


+ 


ΣΣ 


( 9 ; - Y ) 


k 


+ 


2 


( yi - Ji ) ( It - Y ) 


k 


= K [ n - 1 ) Susy + 

( - > 


n ( y ; - Y ) 


k 


* 


+2 


Mo 


( y - 1 ) ( Y ) ; - Y ) 


( N - 1 ) SP = K ( n = 1 ) Su++ + nk V ( Tsy )) 


[ > 


( J. - Y ) 


- >> 


( y . - . ) 


k 


= 


- 


(y . - Y ) x 0 = 0 


= ) 


- 


1 


- 


1 ) 


V ( Isy ) 


N. 

N 


k ( n 

N 


S2 


S 2. (N = nk) . 


ஒழுங்குக் கூறின் கூட்டுச்சராசரி , சாதாரண சமவாய்ப்புக் 
கூறின் கூட்டுச்சராசரியைவிட துல்லியமான அளவாக இருக்க 
வேண்டுமாயின் , 

V (Jss ) < V (Is ) 
Ses ? < Sa. 


V ( Pran ) 


N - 

Nn 


S2 . 


s - XN 

K ( n - 1 ) s .. 


V (is ) 


N = 1 

N 


- 


SY 


358 


கணக்கியல் புள்ளியியல் 


VCDs ) - V (hran) - * ( x - 1- * . ") 


K ( n - 1 ) 

Ses 2 < 0 
N 


K ( m - 1 ) 
அதாவது S2 

N 


k 


1 ) 
N 


n 


- 


N 
k 


S2 ( Susya எனில் , ஒழுங்குக் கூறின் கூட்டுச்சராசரி 
சாதாரண சமவாய்ப்புக் கூறின் கூட்டுச்சராசரியைவிடத் 
துல்லியமான அளவாக இருக்கும் . 


ஒரு பாற்சாரா 


தேற்றம் 9 : 
ஒரு படுகைக்கூறின் பரவற்படி -yst-ன் 

L 
1 

mh ) 
மதிப்பீடு என்பது 

N. 


( NA 


N2 


nih 


th . 


இங்கு ? 


( yx -- ") 


- 


-- 


1 


h ஆவது படுகையிலிருந்து , தேர்ந்தெடுத்த கூறானது 
சாதாரண ராண்டம் கூறாக இருப்பதால் , முன்பு நிறுவிய 4ஆவது 
தேற்றத்தின்படி , 8 .. 2 என்பது S2- ன் ஒரு பாற்சாரா மதிப்பீடு . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு தொகுதி 3 படுகைகளாகப் பிரிக்கப்பட்டு , படுகைகளின் 
அளவுகளும் , திட்ட விலக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . 


படுகை 


படுகை அளவு (N ) 


படுகை திட்ட விலக்கம் ( Sh ) 


1 


125 


15.6 


2 


50 


27.2 


3 


25 


40-5 


கீழ்க்கண்ட முறைகளின்படி 50 அளவுகள் கொண்ட ஒரு 
மாதிரியை 3 படுகைகளுக்கும் பங்கிடுக : 

( i) விகிதப் பங்கீடு , (ii ) உத்தமப்பங்கீடு 


பல்வகைக் கூறுகளும் 


கணக்கியல் பண்புகளும் 


359 . 


.... 


( i ) , விகிதப் பங்கீட்டு முறை 

50 = n1 + n +18 


n = 


h 
N 


- 


N 


N 


= 


n 

Nh 
N 


எனவே n 


50 
200 


- 


X 125 


31-25 


31 


- 


- 


n2 


50 
200 


X 50 


12.5 


= 


13 


ns 


50 x 25 

200 


= 


6.25 = 6 


- 


1 


( ii ) உத்தமப் பங்கீட்டு முறை 
h N S. 

N , SSi 
L Nn Sh 

EN,S. 
Y NASA N1 S. + N , S , + N , S. 

125 x 15-6 + 50 x 27.2 + 25 X 405 
4323-5 


= 


-- 


11 


50 X 1950 

4323.5 


22.55 = 22 


- 


ng 


50 x 1360 

4323.5 


15-72 = 16 


ns | 


50 x 1012.5 

4323.5 


- 


: 11-7 = 12 


எடுத்துக்காட்டு : 

கூறு எடுப்பவர் ஒரு படுகைக் கூறைத் தேர்ந்தெடுக்கிறார் . 
இதற்கான களச்செலவுகள் (field cost ) I Canh என்னுமாறு 
அமைகின்றன . இரு படுகைகளுக்கான அளவைகளின் முன் 
கூட்டியே மதிப்பீடுகள் பின்வருமாறு : 

படுகை W S. C. 
1 

10 ரூ . 4 
0.6 20 


0.4 


2 


ரூ .9 


360 


கணக்கியல் புள்ளியியல் 


( 1 ) V ( yst ) மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும்போது , மொத்த 
களச்செலவை மீச்சிறு மதிப்பாகக் கூடிய 

ny ng 

* , " இவற்றின் மதிப் 
புகளைக் காண்க . 

( 2 ) V ( yst ) 1 என்பது அமையுமாறு , உத்தமப் பங்கீட்டின் 
கீழ்க் கூறின் அளவைக் காண்க . 

( 3 ) மொத்த களச்செலவு எவ்வளவு ? 


- 


தீர்வு : 

( 1 ) உத்தம பங்கீட்டு மதிப்புகள் " 1 12 பின்வருமாறு தரப் 
படுகின்றன . 


n 


11 


- 


n 


= 


WAS 

VCI 
W. SI W , S. 

+ 
VC VC, 


1 


-- 


( 0-4 ) ( 10 ) 14 
(04)( 10 ) ( 0-60 ( 20 ) 

+ 
44 


V9 


ng 


= 1 
n 


2 
3 


( 2 ) V ( Y . ) = 


> 


W .. S. 


Rs 


. 


= 


1 


0.16 X 100 036 X 400 

+ 
ni 

12 


= 


- 


16 
1 


+ 


144 
ne 


16 


144 


+ 


2ny 


na 


2n , 


88 

i.e , 11 


= 


88 , 19 


176 


11 


R = n + n = 


264 . 


( 3 ) மொத்தச் செலவு = C , n + C , n = ரூ . ( 4x 88 + 9 

x 176 ) = ரூ . 1936. 


பல்வகைக் கூறுகளும் ....... கணக்கியல் பண்புகளும் 


361 


Nh 

என்பது 
( குறிப்பு : மேற்கூறிய எடுத்துக்காட்டில் W = 

N 


படுகையின் எடையைக் குறிக்கிறது . ) 


- 


W S. IN/ C 
EW SITC 


பயிற்சி 


பின்வரும் 


( 1 ) 7 அளவுடைய சமவாய்ப்புக் கூறுகளைப் 
முழுமைத் தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் . 


( i) பந்துகளின் இரும்பு எடை 

25.8 
25.9 
26.0 
26.1 
26.2 


நிகழ்வெண் 

45 
49 
67 
42 


28 


( ii ) ஆங்கிலத்திலுள்ள 52 பெரிய , சிறிய எழுத்துகள் . 


( 2 ) N ! 6 எனக் கொண்ட முழுமைத் தொகுதியில் , y -ன் 
மதிப்புக்கள் 8 , 3 , 1 , 11 , 4 , 7. அளவு 2 கொண்ட எல்லா எளிய 
சமவாய்ப்புக் கூறுகளுக்கும் , கூறின் கூட்டுச் சராசரி yஐக் காண்க . 
Y- ன் ஒருபாற்சாரா மதிப்பீடு y எனவும் , 


N 


S2 
அதன் பரவற்படி 


எனவும் காட்டுக . 


11 


( 3 ) பின்வரும் விவரங்களில் இருந்து அளவு 24 உடைய 
கூறில் விகித உத்தமப் பங்கீடுகளைக் காண்க . 
படுகை N. 

S. 
1 16 

163.3 
2 48 

58.55 


( 4 ) வினா இரண்டில் உள்ள முழுமைத் தொகுதியில் இருந்து 
எடுக்கப்படும் , அளவு 

3 உடைய எல்லா எளிய ராண்டம்- 
கூறுகளின் 93 கணக்கிட்டு E ( se ) = S2 எனக் காட்டுக . 


9. மதிப்பியல் 


( Theory of Estimation ) 


- 


e " 


ஏ V2 * 


(x1 , x2 , x ...... x ) என்பது , P ( x , 01 , 8 , .. 9k ) என்பதை 
நிகழ்தகவுச்சார்பாக உடைய ஒரு கூறாகும் . இங்கு 91 , 92 , ........ 
என்பவை முழுமைத்தொகுதியின் பண்பளவைகள் . இவற்றினைக் 
கூறின் மதிப்புகளின் அடிப்படையில் மதிப்பிட வேண்டும் . 

1 
எடுத்துக்காட்டாக f ( x ) 

( x - m ) 
242 

என்ற 
நிகழ்தகவுச் சார்பைக் கொண்ட இயல் நிலைப் பரவலின் m , ஏ என்ற 
இரு பண்பளவைகளை மதிப்பிடவேண்டும் . முழுமைத் தொகுதி 
பயின் பண்பளவைக்கு மதிப்பீடாகக் கூறின் அளவுகளைக் கொண்டு 
எண்ணற்ற சார்புகளைக் கூறலாம் . எடுத்துக்காட்டாக இயல் நிலைப் 
பரவலின் பண்பளவை m- க்கு , கூறின் கூட்டுச்சராசரி அல்லது 
இடை நிலையை மதிப்பீடாகக்கொள்ளலாம். இத்தகைய புள்ளியியல் 
அளவைகளில் (Statistics ) சில வரையறைகளின்படி , மிகச் சிறந்த 
வற்றைத் தேர்ந்தெடுக்கலாம் . 


ஒரு முழுமைத் தொகுதியின் பண்பளவையினை மதிப்பிடுதல் 
( Estimate ) என்பது . முழுமைக் தொகுதியின் எண் மதிப்பாகும் . 
எடுத்துக்காட்டாக m = 25 என்பது , m- ன் மதிப்பிடுதலாகும் . 
ஆனால் , X , கூறின் கூட்டுச்சராசரி , பண்பளவை m- ன் மதிப்பீட்டுச் 
சார்பாகும் ( Estimator ) . எனவே , முழுமைத் தொகுதியின் பண் 
பளவைக்குக் கூறின் மதிப்புகள் கொண்ட பல்வேறு சார்புகளே 
மதிப்பீட்டுச் சார்புகளாகும் . 


புள்ளி 


மதிப்பீடு ( Point Estimation ) : கூறின் 
மதிப்புகளிலிருந்து முழுமைத் தொகுதியின் பண்பளவைக்கு ஒரு 


363 


மதிப்பியல் 


தனிப்பட்ட மதிப்பைத் தோராயமாகக் கூறுவதே புள்ளி மதிப்பீடு 


ஆகும். 


புள்ளி 


இடைடவெளி மதிப்பீடு ( Interval Esimation ) : பொதுவாக 

மதிப்பீடு ; பண்பளவையின் சரியான மதிப்பைத் 
தருவதில்லை . எனவே , பண்பளவை ேவை உள்ளடக்கிய ஓர் 
இடைவெளி ( a , b ) ஐக்காண்பதே இதன் நோக்கம் இங்கு ( 1 - d ) 
என்ற குறிப்பிட்ட நிகழ்தகவுடன் - ,காணப்படும் இடைவெளியை 
மதிப்பிடுகிறோம் . எனவே என்பது இந்த இடைவெளியில் 
காணப்படாமல் இருப்பதற்கான நிகழ் தகவு ஆகும் . 


மிகச்சிறந்த மதிப்பீட்டுச் சார்பின் பண்புகள் : ஃபிஷரின் 
கூற்றுக்கேற்ப ஒரு சிறந்த மதிப்பீட்டுச் சார்பு கீழ்க்காணும் 
பண்புகளை யுடையதாக இருக்கவேண்டும் : 

( 1 ) ஒரே நிலையுடைய தன்மை . ( Consistency ) 
( 2 ) ஒரு தலைச்சார்பற்ற தன்மை . ( Unbiasedness ) 
( 2 ) இணைத்திறமை ( Relative Eficiency ) 
( 4 ) போதுமைத் தன்மை (Sufficiency ) 
( 5 ) முற்றுப் பெற்ற தன்மை ( Completeness ) 
( 6 ) மாறாத் தன்மை ( Invariance ) 


ஒரே நிலையுடைய அல்லது பொருத்தமுடைய மதிப்பீட்டுச் சார்பு 
( Consistent Estimator) : முழுமைத் தொகுதியிலுள்ள அறியப்படா 
பண்பளவையை , கூறில் காணும் ராசிகளின் மதிப்பில் இருந்து 
கணக்கிட்டுக் கிடைக்கும் புள்ளியியல் அளவை , அதன் உண்மை 
யான மதிப்பிலிருந்து பெரும்பாலும் மாறுபடுகிறது . இருப்பினும் 
கூறினுடைய அளவு அதிகமாக அதிகமாக , மதிப்பீட்டுச் சார்பு 
பண்பளவையின் உண்மையான மதிப்பிற்கு அருகில் இருப்பதற் 
கான நிகழ்தகவு ஒன்றை அணுகுகிறது . அதாவது , கூறின் அளவு 
அதிகரித்தால் மதிப்பீட்டுச் சார்பின் துல்லியமான தன்மையும் 
அதிகரிக்கிறது . 


வரையறை 

முழுமைத் தொகுதியின் 8 என்னும் பண்பளவையின் 
மதிப்பீட்டுச் சார்பு t , ( 8 - ன் மதிப்பீட்டுச் சார்பை சி எனவும் 
குறிப்பிடலாம் ) n முடிவிலியை அணுகும்போது , ச - வை நோக்கி 
நிகழ்தகவு முறையில் குவிந்தால் , அது ஒரே நிலையுடைய தன்மை 
ல்லது இசைவுத் தன்மை உடைய மதிப்பீட்டுச் சார்பு என 


364 


கணக்கியல் புள்ளியியல் 


E , 


வழங்கப்படுகிறது : அதாவது 1 என்ற இரு நேர்குறி 
எண்கள் 

கொடுக்கப்பட்டிருக்கும்போது ( அவை எவ்வளவு 
சிறியவையாயினும் சரி ) அவற்றைச் சார்ந்த N என்ற நேர்முழு 
எண் n > N எனும்போது P [ | t -8 ] < ] > 1-1 ஆகும் 
வகையில் கிடைக்குமாயின் ,, என்ற மதிப்பீட்டுச் சார்பு பொருத்த 
முடைத்து வரையறுக்கிறோம் . அதாவது , 1 - ன் மதிப்பு 
அதிகரிக்க அதிகரிக்க , 1 -க்கும் , 6 - க்கும் இடையே உள்ள 
வேறுபாடு நிகழ்தகவு முறையில் குறைந்து கொண்டே வருகிறது 
என்பதை இசைவுத் தன்மை வலியுறுத்துகிறது . 


என 


கணக்கு : 

ஓர் இயல் நிலைப் பரவலிலிருந்து எடுத்த ஒரு சமவாய்ப்புக் 
கூறின் கூட்டுச் சராசரி முழுமைத் தொகுதியின் கூட்டுச் 
சராசரிக்கு ஒரு பொருத்தமுடைய மதிப்பீட்டுச் சார்பு எனக் 
காட்டுக . 


2 


தீர்வு : 
M , ஏ 

என்பவை முறையே இயல் நிலை முழுமைத்தொகுதியின் 
கூட்டுச் சராசரி , பரவற்படி என்க . இயல் நிலை முழுமைத் 
தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட , x1 , 32 , xs ............. என்றா 
அளவுடைய சமவாய்ப்புக் கூறின் கூட்டுச் சராசரி 7. 
* - M 

என்பது ஒரு தரப்படுத்தப்பட்ட இயல் நிலை மாறி 


ச 


Vn 


: P [ [ x - M | ] < t = P [ t ] < 


EV n 


-- ( -- << / ) 


EV_n 


ச 


S 


. 


1 
27 


dt - 


EVn 


1.எனும் எண் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் + EV_w 
என்ற இடை வெளியில் இயல் நிலை வரையின் அடியிலுள்ள பரப்பு 


ச 


மதிப்பியல் 


365 


1 . 7 - வை விட அதிகமாக இருக்கும் வகையில் , 7- ன் மதிப்பை 
நாம் தேர்ந்தெடுக்கலாம் . 


எடுத்துக்காட்டு : 

ஓர் இயல் நிலைப் பரவலில் , கூறின் இடைநிலை , முழுமைத் 
தொகுதியின் கூட்டுச்சராசரிக்கு ஒரு பொருத்தம் உடைய 
மதிப்பீட்டுச் சராசரி என நிறுவுக . 


முழுமைத் தொகுதியின் கூட்டுச்சராசரியை 

M என்க . 
* 1 , 3.2 , x , என்ற சமவாய்ப்புக் கூறின் இடைநிலை M ஆகும் . 

M. 

M 
எனவே பெருங் கூறுகளில் 


... 


என்பது 


-- 


தரப் 


ல 


2n 


படுத்தப்பட்ட இயல் நிலை மாறியாகும் . 


எனவே , P [ L M -M | < ] = P ] 1 | < 

Ev/ 2n 
OR 


-r [-vA " < t< * ) 


E / 21 
ர Vm 


1 


= 


t 
2 dt 


V2 * 


- € V2n 

ஏ Vா 


1 - ன் மதிப்பை மிகப் பெரியதாக்கினால் , இந் நிகழ்தகவின் 
மதிப்பை நாம் எவ்வளவு விரும்புகிறோமோ அவ்வளவு ஒன்றிற்கு 
அண்மையில் கொண்டு வரலாம் . எனவே , கூறின் இடை நிலை , 
முழுமைத் தொகுதியின் கூட்டுச்சராசரியின் பொருத்தமுடைய 
மதிப்பீட்டுச் சார்பாகும் , 


எடுத்துக்காட்டு : 

1 

1 
f ( x , H ) X 

( x- ன் 

எல்லா மதிப்பு 
1+ ( x - F ) 2 
களுக்கும் ) என்பது கோஷி பரவலின் ( Cauchy s distribution ) 


366 


கணக்கியல் புள்ளியியல் 


அடர்த்திச் சார்பு . இதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சம வாய்ப்புக் 
கூறின் கூட்டுச்சராசரி , முழுமைத் தொகுதியின் கூட்டுச்சராசரியின் 
பொருத்தமுடைய மதிப்பீட்டுச் சார்பாக இராது என நிறுவுக : 


. 


தீர்வு : 

11 

1 
கூறின் கூட்டுச்சராசரியின் பரவல் f ( i ) = 

1+ ( x - H ) 
- என்பது முழுமைத் தொகுதியின் கூட் 

உட்டுச்சராசரி ; X கூறின் 
கூட்டுச்சராசரி . 

P { IR- HT < ¢ } = { P | x - 1 | < ¢ } 
இப்பரவலில் -ன் பரவல் x- னுடைய பரவலாகவே அமைந்து 
விடுவதால் X- க்குப் பதிலாக X ஐப் பிரதியிட்டுள்ளோம் . ) 

= P | t | < 
( 1 = x - H ) 


* 


- +/ + -(-:- , ] -- 


- 1 
tan 


E 


இதில் n காணப்படாததால் , n எவ்வளவு பெரியதாக இருந் 
தாலும் P [ x - 4 < E; I - | வை விட ஒருபோதும் பெரியதாக 
இருக்கமுடியாது . 

எனவே , கூறின் கூட்டுச்சராசரி ஒரு பொருத்தமுடைய 
மதிப்பீட்டுச் சார்பாக இருக்கமுடியாது . 


ஒருதலைச் சார்பற்ற மதிப்பீட்டுச் சார்புகள் ( Unbiased 
Estimators ) : ஒரு புள்ளியியல் அளவையின் கூறுப்பரவலின் 
கூட்டுசராசரி , அதற்கான முழுமைத் தொகுதியின் பண்பளவைக்குச் 
சமமாக இருந்தால் , முழுமைத் தொகுதியின் பண்பளவைக்கு இது 
ஒருதலைச் சார்பற்ற மதிப்பீடு ( unbiased estimators ) என்கிறோம் . 
அவ்வாறில்லாவிடில் , அஃது ஒருதலைச் சார்புடைய மதிப்பீடு 
ஆகும் . E (t , ) == 0 ஆனால் , ( n = 1 , 2 ...... ) 8 எனும் பண்பளவை 
யின் மதிப்பீட்டுச் சார்பான , ஒருதலைச் சார்பற்ற மதிப்பீடு 
என வழங்கப்படுகிறது . E ( in ) > 0 ஆனால் , ஒருதலைச் சார்புடைய 
தன்மை நேர்க்குறி உடையது எனவும் , E ( t, ) < . ஆனால் , 
ஒருதலைச் சார்புடையதன்மை குறைக்குறி உடையதென்றும் 
கூறுகிறோம் . எல்லை E ( t , ) ஆனால் , 1 ,. ஈற்றணுக்கத்தில் 


= 


( asymptolic ) ஒருதலைச் சார்பற்ற மதிப்பீடு எனலாம் . 


மதிப்பியல் 


367 


ஒரு 

பொருத்தமுடைய மதிப்பீட்டுச்சார்பு எல்லையைக் 
காணுங்கால் ஒருதலைச் சார்பற்றது என்பது தெளிவு . ஆனால் , 
வரையுற்ற அளவுடைய கூறுகளில் இது ஒருதலைச் சார்புடையதாக 
இருக்கலாம் . இது ஒருதலைச் சார்புடையதாகவும் , 7. முடிவிலியை 
அணுகும்போது ஒருதலைச் சார்புடையதன்மை பூச்சியத்தை 
அணுகுகிறது என்றும் கொள்ளலாம் . ஓர் ஒருதலைச் சார்பற்ற 
மதிப்பீடு பொருத்தம் உடையதாகவோ , பொருத்தமில்லாத 
தாகவோ இருப்பது கூறின் அளவு , அதிகரிக்க , அதிகரிக்க அதன் 
பரவல் கூட்டுச்சராசரியின் அருகிலே காணப்படுவதைப் பொறுத் 
துள்ளது . 


எடுத்துக்காட்டு : 

( 1 ) t என்பது -ன் ஒருதலைச் சார்பற்ற மதிப்பீடு ; ஆனால் , 
12 என்பது 6 - ன் ஒருதலைச் சார்புடைய மதிப்பீடு எனக் காட்டுக . 
t ஒருதலைச் சார்பற்ற மதிப்பீடு ஆதலால் 

E ( t ) = | 
V ( t ) = E [ t - E ] 2 = E [ t - E ( ! ) } 2 = E [ t - 8 ] 2 

-- E ( 12 ) + E ( 82 ) -28 - E ( t ) . 
= E ( 12 ) + 82 - 28 - 8 

= V [t ) = E_12 ) - 82 
ஆனால் V ( t ) + 0 . 


- 


எனவே E ( ta ) - 82 + 0 . 


E ( t2 ) + 82 


எனவே 12 , 92 - ன் ஒரு தலைச்சார்பற்ற மதிப்பீடு ஆகாது . 


( 2 ) 31 , x2 


8 , என்பவை , கூட்டுச்சராசரி 0 , பரவற்படி 


A 


1 


ஏ ஆக ஒரு சமவாய்ப்புக் கூருகும் . 


x ,? என்பது 


R 


02 - ன் ஒரு தலைச்சார்பற்ற மதிப்பீடு என நிறுவுக 


( x 


- C) 2 


- 


- 


Σ 


368 


கணக்கியல் புள்ளியியல் 


A 


s2 = 


x 2 


x 2 


E ( s2 ) 

= E 


[ 5 


] 


32 , ஏ 2 - ன் ஒரு தலைச்சார்பற்ற மதிப்பீடாகும் . 
எடுத்துக்காட்டு : 

( 3 ) 31 , 32 ..... , என்பது M என்பதைக் கூட்டுச் சராசரி 
யாகவும் , 2 ஐப் பரவற்படியாகவும் உடைய ஓர் இயல் நிலைப் 
பரவலிலிருந்து எடுக்கப்பட்ட ) அளவுடைய ஒரு கூறாகும் . 


n 


S2 


.1 


ஏ 2 என்னும் பண்பளவையின் 

ஒரு தலைச்சார்பற்ற 
மதிப்பீடாகாது என நிறுவுக . மேலும் , இது 2 - ன் கந்தழி இடத்து 
ஒரு தலைச்சார்பற்ற மதிப்பீடாகும் என நிறுவுக . 


E ( sa ) = E 


r [ 6-3 ) 


- 


- 


- M = x + M 


1.x, - x ) 


E ($ 2 ) = E 


-1 [ $ ! ((x - 40 - ¢ -M ) } ] ] 
-- [ 

| e- ) 


( x . - M ) : - 2 


( x - M ) ( x - M ) 


+ 


மதிப்பியல் 


369 


+ ( 1 


M ) 


m 


--- 


E 


- 


- [ : Σ ( x - M ) : - - ( x - M ) 

{ 4-0 )+ } 
[ * 

> x : - M } 2 - 2 x- M}2 + ( _M } 2 | 
- [ ! > * - * p - 4- 4 ] 
= [ 4- 9 ) 

(1 ) 
A (F ) - 5 - * = ச (1-1) - * 2 ( " - ) 


=== E ( x - M ) 2 


- 


2 


E ( 82 ) = 


( n - 1 ) 


2 


ஃ E ( s2 ) + ஏ 2 . 


எனவே 


92 


என்பது 


ஏ 2 - ன் 

ஒரு தலைச்சார்புடைய 
மதிப்பீடகாது . 
n முடிவிலியை அணுகும்போது , 

E (s ) 
எனவே , , ஏன் ( முடிவிலியிடத்து ) ஒருதலைச் சார்பற்ற 
மதிப்பீடாகும் . 


... 


( 4 ) x, x, 
என்ற படிக்குறி 
க . பு . 

24 


1 
என்பது f ( x ) - e - | 1 ( 1 > 1 ) . 
முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட 


- 


370 


கணக்கியல் புள்ளியியல் 


1 அளவுடைய ஒரு கூறாகும் x கூறின் கூட்டுச்சராசரியானால் , 
3 , வின் ஒருதலைச் சார்பற்ற மதிப்பீடு எனக் காட்டுக . 


E (0)-5( 2 + 5 + - + * ] 


E ( x ) 


E ( x ) 


= | xf ( x ) dx 


(1 


e - o de 


= 


• e 


0 


00 


1 


K • e 


s de 


- 


* 


X. e 


- 


( - 6 ) 


+ 8e 


- 





- * 


82 

[ - ( - e0 ) ] 
சி 


- 


0 . 


எனவே , * என்பது வின் ஒருதலைச் சார்பற்ற மதிப்பீடாகும் . 


பயிற்சி 


( 1 ) ஓர் ஈறுருப்புச் சேர்க்கை நிகழ்தகவு - சூழ்நிலையில் 
மீப்பெரு வாய்ப்பு முறையில் கண்ட வெற்றி காண p- ன் மதிப்பீடு 
ஒரு தலைச்சார்பற்றது என நிறுவுக . 
( 2 ) f ( x , 8 ) = [ ( Nex ) P ” ( ! -P) * - * ) ( x = 0 , 1 , 2 , 3 ... N ) . 

0 வேறு இடங்களில் ( 1) P < 1. ) 
N கொடுக்கப்பட்டுள்ளது . இப் பரவலில் p பண்பளவை 
எனில் , pa + q வின் ஒரு தலைச்சார்பற்ற மதிப்பீட்டைக் காண்க . 


மதிப்பியல் 


37 


- 


வினைத்திறன் வாய்ந்த மதிப்பீட்டுச் சார்புகள் ( Eficient Estimators ) 

ஒருதலைச் சார்பற்ற மதிப்பீடுகளை மட்டுமே எடுத்துக் 
கொண்டாலே பொதுவாக , ஒரு பண்பளவைக்கு ஒன்றிற்கு 
மேல் பொருத்தமான மதிப்பீட்டுச் சார்புகள் இருக்கும் . எடுத்துக் 
காட்டாக , N ( m , ) ஆக உடைய ஓர் இயல் நிலைப் பரவலில் , 
பரவற்படி தெரிந்திருக்கும்போது கூட்டுச் சராசரி , m- ன் ஒரு 
தலைச்சார்பற்ற , பொருத்தமுடைய மதிப்பீட்டுச் சார்பாகும் . இது 
போன்றே கூறின் இடைநிலையும் m- ன் ஒரு தலைச்சார்பற்ற 
பொருத்தமுடைய மதிப்பீடாகும் . எனவே , இவ்வாறு பொதுத் 
தன்மைகள் உடைய இரு மதிப்பீட்டுச்சார்புகளில் எதைத் தேர்ந் 
தெடுப்பது என்று தீர்மானிப்பதற்கு இன்னும் வேறு ஏதேனும் 
நிபந்தனை இருக்கவேண்டும் . மதிப்பீட்டுச் சார்புகளின் கூறுப் 
பரவல்களின் பரவற்படிகளைப் பொறுத்து அமையும் இத்தகைய 
தன்மையினை மதிப்பீட்டுச் சார்பின் திறன் ( Eficiency of an 
estimate ) என்கிறோம் . 


11 , 1 , என்பவை 9 எனும் ஒரு பண்பளவையின் இரு மதிப் 
வீட்டுச் சார்புகள் n- ன் எல்லா மதிப்புகளுக்கும் V ( t ) V ( t ) 
என இருந்தால் , கூறுகளுக்கும் ! , ஐவிட 1 ) மிகத்திறன் வாய்ந்தது 
எனலாம் . 


V ( x ) 


- 


1 


ஏ 2 * 


ஏ 2 
m2 


V ( இடைநிலை ) 


- 


= 


2n 


T 


1.57 72 


- 


n 


எனவே , V ( கூட்டுச் சராசரி ) < V ( இடை நிலை ) . ஆகையால் 
பெருங்கூறுகளில் கூறின் , இடை நிலையைவிட , கூறின் கூட்டுச் 
சராசரி m- ன் மிகத் திறன் வாய்ந்த மதிப்பீடு 


ஒரு பண்பளவையின் பல்வேறு பொருத்தமான மதிப்பீட்டுச் 
சார்புகளில் , வேறு எந்த மதிப்பீட்டுச் சார்பைவிடக் கூறின் பரவற் 
படி சிறியதாக உள்ள மதிப்பீட்டுச் சார்பு மிகச்சிறந்த திறன் 
வாய்ந்த மதிப்பீட்டுச்சார்பு எனப்படுகிறது . இத்தகைய ஒரு மிகச் 
சிறந்த திறன் வாய்ந்த மதிப்பீட்டுச் சார்பை அடிப்படையாகக் 
கொண்டு மற்ற மதிப்பீட்டுச் சார்புகளின் திறனை அளக்கின்றோம் . 


372 


கணக்கியல் புள்ளியியல் 


வரையறை : 

t , என்பது V1 ஐப் பரவற்படியாகக் கொண்ட மிகச் சிறந்த 
திறன் வாய்ந்த மதிப்பீட்டுச் சார்பு .. , என்பது V , ஐப் பரவற்படி 
படியாகக் 

கொண்ட மற்றொரு மதிப்பீட்டுச் சார்பாயின் , 
1,-ன் திறன் E = Y1 [ E > 1 ) 

V 


எடுத்துக்காட்டாக , இயல் நிலைக் கூறுகளில் , கூறின் கூட்டுச் 
சராசரி X, m- ன் மிகத்திறன் வாய்ந்த மதிப்பீட்டுச் சார்பு ஆனால் 
ஈன் பெரிய மதிப்புகளுக்கு இடை நிலையின் திறன் , E = TAR 

V ( M ) 


. 


2 


. 


637 ( 1 ஐ விடக் குறைவானது ) . 


3 


( மீகத்திறன் வாய்ந்த மதிப்பீட்டுச் சார்பின் திறன் E = 1) - 


எடுத்துக்காட்டு : 


இயல் நிலைக் கூறுகளில் V (சராசரி விலக்கம் ) 


2 
2n 
( தோராயமாக ) 


2 


( திட்ட விலக்கம் ) 


- 


2 : 


இணைத் திறமையைக் காண்க . 


தீர்வு : 


P ( சராசரி விலக்கம் ) 
V (திட்ட விலக்கம் ) 


2n 


- 2 ) 

. 
- ( 1-2) <1 
E- ( 1-2 ) 


373 


மதிப்பியல் 


கூட்டுச் சராசரி m , பரவற்படி 7 ஆக உடைய ஓர் இயல் 


1 


நிலைப் பரவலில் 1 அளவுடைய கூறுகளில் 1 = 


n + 1 


என்பது -ன் மதிப்பை மதிப்பிடுவதற்கு ஒரு தலைச் சார்பற்றது 
ஆயினும் , மிகத் திறன் வாய்ந்தது என நிறுவுக . என்பது 


கூட்டுச் சராசரி 0 , பரவற்படி ஆகவுடைய ஓர் இயல் நிலை 
மாறியாகும் ( n- ன் மிகப் பெரிய மதிப்பு ) . எனவே , 1 மிகத் திறன் 
வாய்ந்தது . 


மேலும் , E (1) 


- 


[++) 

] 
- + - ) 


1 
n + 


E 


E ( x ) 


- 


mn 
* +1 


n +1 


E ( 1) #m . 
எனவே , 1 என்பது m- ன் ஒரு தலைச்சார்பற்ற மதிப்பீடாகாது . 


எடுத்துக்காட்டு : 

t என்பது 6 - வின் மிகச் சிறந்த மதிப்பீடாகவும் , 1 , குறைந்த 
திறன் e யைக் கொண்ட மதிப்பீட்டு சார்பாகவும் , 1 , 1 இவற்றின் 
ஒட்டுறவுக் கெழு எனில், 1 " என்ற மதிப்பீட்டைப் பின்வருமாறு 
வரையறுத்து , 1 = We என நிறுவுக . 


374 


கணக்கியல் புள்ளியியல் 


(1 + e - 27 / ers ( 1 - Ve ) 1 + ( e - Te) 
தீர்வு : 

t , t என்பவை வின் ஒருதலைச் சார்பற்ற மதிப்பீடாக 
இருக்கட்டும் 

Etiy = E [l ) = 8 
கொடுக்கப்பட்ட தொடர்பின் மூலம் 
[ (1 + e) - 2r v e ] t" = ( 1 - rve) t + ( e - r ve) 
( 1 - Ve) i + ( e - Net 

[ ( 1 + e ) -2r Ve] 
( 1 --IV e) E (1 ) + (e - r ve) E ( t ) 

[ [ 1 + e ) - 2r ve] 
( 1 - rve) 0 + ( e - r ve) 8 

( 1 + e ) -2rve 


மேலும் , [ ( 1 + e ) " - 2r v e ]2 V ( t " ) = { 1-1 / e) V ( 1 ) 
+ ( e - rVe) 2 V (t ) + 2 ( 1 - r ve ) (e - r Ve) Cov ( t , ) 

(1,- /Ve) V (1) + (e - / Ve) { V 

+ 2 (1_rv e) ( e – r ve)rv [ V (t) V (t )] 
= ( 1 - Ve) V (l) + ( e - Ve) V (1) 


வலப் பக்கம் 


-- 


V ( 1 ) 


+ 2r ( 1 - r ve ) ( e - r ve) V ( l ) 

Ve 
V ( t ) 
ஏனெனில் , e = 

V ( t ) 
- வலப் பக்கம் 
வலப் பக்கம் = [ (1- ve) + (V e - r) 

+ 2r ( 1 - r Ve) ( Ve - r ) ] V ( t ) 
( 1, -r ) [ (1 + e ) - 2r Ve] V ( t ) 


- 


375 


மதிப்பியல் 


வலப் பக்கம் 

இடப் பக்கம் 
எனவே ( 1 + e - 2 / // e ) : V ( 1 ) = ( 1 - ra ) [ (1+ e ) 
2r ! - r ( 

- 2r ve] V (t) 


- 


: 


( 1 - re ) / ( t ) ( 1 - r2 ) V ( t ) 
V ( t ) = 

( 1 + e ) - 2r ve (1- r2) + ( r - Ve ) " 
V ( t ) < V ( t ) 
1 , மிகச் சிறந்த மதிப்பீடாகும் ; எனவே , 
V ( i ) < V ( t ) -- : : 
V (t ) = V ( t ) 
( 1 - r2 = ( 1 - r2 ) + ( r - Ve) 2 

T = Ve. 


போதுமைத்தன்மை ( Sufficiency ) 

8 என்ற ஒரு பண்பளவை மாத்திரம் கொண்ட பரவலில் G- ன் 
மதிப்பீடுகளைக் கருத்தில் 

கொள்வோம் . இம் மதிப்பீடுகள் 
எண்ணிறந்தவை . x , x2 ... x .. என்ற 

கூறின் 

மதிப்புகளைக் 
கொண்ட L { x , x , ... x , a ) = f ( x . , 9 ) f ( x ,, ) ... f ( x ; 0 ) 
என்பது 

நிகழ்பாங்கு சார்பு ( likelihood function ) என்று 
வழங்கப்படும் . இந் நிகழ்பாங்குச் சார்பினை 

L ( 1 , x , ... x , - ) = g ( th , 6 ) K ( x1 , x2 , ...... x ) 
என எழுத இயலுமானால் t என்பது போதுமான மதிப்பீட்டுச் 
சார்பு ( sufficient estimates } எனக் கூறுகிறோம் . அதாவது , 
வலப் பக்கத்தில் உள்ள இரண்டாவது சார்பில் 9 இடம்பெறாத 
தால் , t , -ன் போதுமான மதிப்பீட்டுச் சார்பு என வழங்கப் 
படும் . சுருங்கக்கூறின் முழுமைத் தொகுதியின் பண்பளவை 
யைப் பற்றிய தேவையான விவரம் அனைத்தும் கூறில் அடங்கியி 
ருந்தால் t போதுமான மதிப்பீட்டுச்சார்பாகும் . 
எடுத்துக்காட்டு : 

பாய்ஸான் பரவலின் பண்பளவை m ஐ மதிப்பிடுவதற்கு , x 
ஒரு போதுமான மதிப்பீடு என நிறுவுக . 


.m 


பாய்ஸான் பரவலில் f ( x , m) 


= 


0 


376 


கணக்கியல் புள்ளியியல் 


e 


. 


ஃ L ( x1 , x2 , 


xx , m ) 


= m 

32 

m 
x2 ! 


X ! 


-m 

m 


el 


--m m * 1 + x2 + ... + xn 


1 
x , xii.... , ! 


- ( ."* ( 6 ) 


= L ] [ f , m ) L. ( x1 , x2 , * x ) 


எனவே , L. ஐ இரு பிரிவுகளாகப் பிரித்துள்ளோம் . முதல் 
காரணியில் மதிப்பீட்டுச்சார்பு X- ம் பண்பளவை m- ம் , 
இரண்டாவது காரணியில் m இல்லாது x , x2 . x , மட்டும் 
உள்ளன . எனவே m ஐ மதிப்பிட ₹ போதுமானது . 


எடுத்துக்காட்டு - 

ஓர் இயல் நிலைப்பரவலிலிருந்து எடுக்கப்பட்ட சமவாய்ப்புக் 
கூறில் , 


( i ) 72 தெரிந்திருக்கும்போது , m- ன் போதுமான மதிப்பீடு 
என்றும் , 


1 
( ii ) m தெரிந்திருக்கும்போது s2 = - 2 
2 - ன் போதுமான மதிப்பீடு ஆகாது என்றும் நிறுவுக . 
நிகழ்பாங்குச் சார்பு L ( x1 , x2 , xn , m ) : 

= f ( x , m ) f (x2 , m ... f (x,, m ) 
இயல் நிலைப்பரவலில் f ( x , m ) 


.. 


1 


( x - m ) 2 

2 12 


023 


L ( x1 , 2, 4 x , m ) 


மதிப்பியல் 


377 


x2 - m 


( xy - m ) 2 

2 12 


- 


1 
5/21 


. 


1 
V2 * 


1 


( x ..- m ) 2 

202 


0027 


= . 


1 

[ ( x - m ) 2 + (x , - m ) 2 
52 


+ - ( x . - m ) 2 ] 


( x -- m ) 2 


272 


( - )" 


( x - m ) 2 = [ [ x - f ) + ( x - m ) ] 2 என்க . 

= ( x1 - x ] 2+ ( x m ) 2 + 2 ( x - w ; (x- * ) 
: / ( x - m ) 2 = 2 ( x . - x ) 2 + n ( x - m ) 2 + 0 . 


s2 


2 ( x -K ) 2 ஆதலால் 


2 ( x ; -- m ) 2 = ns2 - + n ( x - m ) ? 


L ( x1 , x2 , 


... xn , m ) 


- [ T .- * +r(e - m ? ++ ) 
- [ + ]" - " ..-- : 


L ( 31 , 32 , 


...... x , | , m) 


( -:"> - ][[:/=)"- " ) 


காரணிகளாகப் 


அதாவது நிகழ்பாங்குச் சார்பை இரு 
பிரித்துள்ளோம் . 


378 


கணக்கியல் புள்ளியியல் 


முதல் காரணியில் மட்டும் மதிப்பீட்டுச்சார்பு x- ம் பண்பளவை 
m- ம் இடம் பெற்றுள்ளன . எனவே , x , m- ன் -ஒரு போ 

துமான 
மதிப்பீட்டுச் சார்பாகும் . இரண்டாவது காரணியிலும் ஏ 2 காணப் 
படுகிறது . எனவே , ஏ 2 - ன் போதுமான மதிப்பீட்டுச் 


92 ) 


சார்பாகாது . 


மதிப்பீடுகளைப் பெறுவதற்குப் பயன்படும் முறைகளில் இரு 
முக்கியமான முறைகளைப் பற்றி ஆராய்வோம் : 


மீப்பெரு நிகழ்பாங்கு மதிப்பீட்டு முறை அல்லது மீப்பெரு வாய்ப்பு 

முறை ( Maximum Likelihood Method) 

x1 , x , ... x , என்ற ஒன்றையொன்று சாராத மதிப்புகளைக் 
கொண்ட கூறு f ( x , 8 ) என்னும் ஒரு பொதுப் பரவலிலிருந்து 
எடுக்கப்பட்டதாயின் அவற்றின் நிகழ்பாங்குச் சார்பு 

L = f ( x , 8 ) f ( x ,, 8 ) ... f ( x, , 8 ) 

சமவாய்ப்பு மாறிகள் X1, 2 ... xn என்ற மதிப்புகளை 
ஏற்பதற்குரிய வாய்ப்பினை L தருகிறது . கொடுக்கப்பட்டுள்ள ஒரு 
கூறுக்கு 1 , பண்பளவை 6 - ன் ஒரு மாறி சார்பாக ஆகிறது . 


மீப்பெரு நிகழ்பாங்குக் கொள்கையின்படி , ன் மதிப்பீட்டுச் 
சார்பாக நிகழ்பாங்குச் சார்பிற்கு மீப்பெரு மதிப்பை 

அளிக்க 
வல்ல - என்ற சார்பைக் கொள்ளவேண்டும் , இதற்குரிய 

aL 

62L 
நிபந்தனைகள் 

0 

0 
28 

682 


= 


. 


* 


L மீப்பெரு மதிப்பை அடையும்போது log L - ம் , மீப்பெரு 
மதிப்பை அடைகிறது என்ற உண்மை மிகவும் பயன்படுவதாகும் . 

எனவே ( log L , 1 0 


- 


அதாவது 


( log ) L 


ae 


இது மீப்பெரு நிகழ்பாங்குச் சமன்பாடு எனக் கூறப்படுகிறது . 


மீப்பெரு நிகழ்பாங்கு மதிப்பீடுகளின் பண்புகள் 

( 1 ) க்ராமர் --ராவ் ( Cramer - Rao ) தேற்றத்தின்படி மீப்பெரு 
நிகழ்பாங்கு மதிப்பீடுகள் பொருத்த முடையவை . ஏனெனில் , 

2 
R முடிவிலியை அணுகும்போது நிகழ்பாங்குச்சார்பு (log L ) = 0 . 

20 


379 


மதிப்பியல் 


என்பது . என்ற உண்மையான மதிப்பிற்கு நிகழ்தகவு 
முறையில் குவிவதற்கு , நிகழ்தகவு ஒன்றை அணுகுகிறது . 

(2 ) மீப்பெரு நிகழ்பாங்கு மதிப்பீடுகள் மிகத் திறன் 
வாய்ந்தவை . 

( 3 ) மீச்சிறு வர்க்க விலக்கங்கள், உடையவை . 
(4 ) ஈற்றணுக்கத்தில் ஒரு தலைச் சார்பற்றவை . 
( 5 ) இயல் நிலைப் பரவலை ஈற்றணுக்கமாகவுடையவை . 
( 6 ) போதுமானவை . 

எனவே , மீப்பெரு நிகழ்பாங்கு மதிப்பீடுகள் மிகவும் 
சிறந்தவை , 


எடுத்துக்காட்டு 

( x1 , x , - xa ) என்பது N { m , a ) என்ற ஓர் இயல் நிலைப் 
பரவலிலிருந்து எடுக்கப்பட்ட சம வாய்ப்புக் கூறாகும் . (i) 2 - ன் 
மதிப்பு தெரிந்திருக்கும் போது m- ன் ( ii ) m தெரிந்திருக்கும் போது 
ஏ 2 - ன் ; ( iii ) m , 02 இரண்டின் மீப்பெரு நிகழ்பாங்கு மதிப்பீடுகளைக் 
காண்க . 


நிகழ்பாங்குச் சார்பு L = f ( x ,, m , 72) f ( x ,, m , 72 ) ... ( x , m , q ) 2 


{ xy - m ) - 

2 12 


( x2 - m , 2: 


1. 


- 


1 


1 


272 


e 


. 


TV27 


TV2m 


( xn - m )2 

2 ர 2 


1 


.. 


ச 


V20 


( x , - m ) 2 .. 


- 

Σ 
- 10g L = lot / * + = > --- 


m ) 2 : 


380 


கணக்கியல் புள்ளியியல் 


n logo - n log / 27 


- 


1 
202 


( x - m ) 2 


Σ 
* 


- " log a2 - " log 27 - 


1 
202 


விட 


ஏ 2 தெரிந்திருக்கும் போது , m- ன் நிகழ்பாங்குச் சமன்பாடு 

3 

( log L) = 0 . 
Ĉm 


அதாவது 7 


24-1) 


2 ( x , - m ) ( - 1 ) = 0 . 


அதாவது 


( x , - m ) = 0 . 


cm = 0 . 


எனவே , m 


Σ και 

= x . ( கூறின் கூட்டுச்சராசரி ) 


எனவே , கூறின் கூட்டுச்சராசரி 7 , m- ன் மீப்பெரு நிகழ்பாங்கு 
மதிப்பீடாகும் . 


நிலை 2 : 

தெரிந்திருக்கும்போது 
நிகழ்பாங்குச்சார்பு ( log L ) 

a ? 


ஏ 2 - யை 


மதிப்பிடுவதற்கான 


0 . 


அதாவது 


n 
2 


1 
ஏ 2 


+ 


1 
274 


Σ 


( x - m ) 2 
; 

m ) 2 = 0. 
1 


382 


மதிப்பியல் 


1 


0 


அதாவது 


= 


( x - m ) 


R 


ஏ2 


எனவே 


( x - m ) 2 


கிலை 3 : 


m , 72 இரண்டையும் ஒரே சமயத்தில் தீர்மானிப்பதற்கான 

0 
திகழ்வாங்கு சமன்பாடுகள் ( log l ) = 0 ; ; ( log L ) = 0 

om 
இவற்றிலிருந்து 11 = * எனவும் அறிவோம் . 


n 


1 


2 


(x - mi) 2 


A 


( x - 2 


-- 32 ( கூறின் பரவற்படி ) 


குறிப்பு : E ( m ) = E ( x ) = m . 

E ( ஏ 2 ) = E (s2 ) + 72 , 
எனவே , மீப்பெரு நிகழ்பாங்கு மதிப்பீடுகள் எப்பொழுதும் 
ஒருபாற்சாரா மதிப்பீடுகளாக இருக்கவேண்டிய அவசியமில்லை . 


எடுத்துக்காட்டு : 


R 


கூறு அளவுகளுடைய ஒரு பாய்ஸான் பரவலில் 
பண்பளவை ா - ன் மீப்பெரு நிகழ்பாங்கு மதிப்பீட்டைக் காண்க . 


பாய்ஸான் பரவலிலிருந்து எடுக்கப்பட்ட 1 , 3 ,....... என்ற 
n அளவுகளையுடைய முழுமைத்தொகுதியின் நிகழ்பாங்குச் சார்பு . 


e- mar1 


-m - mx2 


aman 


L 


DRD 


32 ! 


382 


கணக்கியல் புள்ளியியல் 


-rm 


x1 + x2 
m 


... X .. 


| 


log L 


= -nm + (x1 + x2 ....xx ) log m 


* 


log ( xi ! ) 


3 
3.m 


( log L ) 


0 


- 


1 


-n + 


( x + x2 + ... x ) = 0 . 


x1 + x2 + 


n 


m = x ( கூறின் கூட்டுச்சராசரி ) . 


பாய்ஸான் பரவலின் பண்பளவை m- ன் மதிப்பீடாகிய 
கூறின் கூட்டுச் சராசரி X போதுமைத்தன்மை வாய்ந்தது என 
நிறுவுக . 


பண்பளவையாகவுடைய 


பாய்ஸான் 


பரவலில் 


m ஐப் 

a 
am 


( log I ) = 0 . 


ni 


அதாவது 

--n + 


-- 


7 


( 


( -1 )8(1,70) 


m 


அதாவது , m- ல் ஒரு சார்பாகும் . 
எனவே , X , m- ன் போதுமான மதிப்பீடாகும் . 


எடுத்துக்காட்டு : 
f ( i , a ) = 29. ex 

என்னும் நிகழ்வெண் சார்பில் * 

x ! 
குறைக்குறி அல்லாத முழு எண் மதிப்புகளைப் பெறுகிறது . நேரில் 
கண்ட 6 மதிப்புகள் 6 , 11 , 4 , 8 , 7, 6. e- ன் மீப்பெரு நிகழ்வாங்கு 
மதிப்பீட்டுச் சார்பைக் காண்க . 


மதிப்பியல் 


383 


தீர்வு : 


L = 


* 1 


2 


-e T 


e 


-na 


31 +32 + ..... 


x ! . 32 


! 


log L = 


-n + ( x 


x2 + ... x .. ) log 6 - log ( x ! x21 ...x ! ) 


oo (log L) 


( x + x2 + ...xn ) 

8 


- 


- n + 


= 0 . 


* x1 + x2 + ...x , = ng . 


= ne . 


= 8 . 


6 + 11+ 4 + 7 + 6 
நேரில் கண்ட மதிப்புகட்கு -ன் மதிப்பீடு = 

6 


7 . 


- 


எடுத்துக்காட்டு : 


2 


f ( x , G ) = 


202 

(( -d < x < d ) 


6/21 


6 - ன் மீப்பெரு நிகழ்பாங்கு மதிப்பீட்டைக் காண்க . 


தீர்வு : 

* 22 
202 282 

202 
நிகழ்பாங்குச் சார்பு = 

6 / 2m 9v 21 " 0 v2x 


- * 


e 


e 


E 


.. 


{ x12 + 22 + ... + x , 2 ) 


1 . 


384 


கணக்கியல் புள்ளியியல் 


1 


log L 


(0 v 27 ) 


202 ( x12 + x22 + ...... + 2 ) 


log L 


-- n log a / 27 


1 
291 


( 312 

2 + x22 + ..... + x , 2 ) 


a 


(log L ) 


+ ? 


= 


- 


+ 


( x12 + x22 + ... + x 2 ) = 0 


36 


n 62 


312 + x22 + ... + x 2 


x12 + x22 + 


+ x 2 


M 


1 


இது G- ன் மீப்பெரு நிகழ் பாங்கு மதிப்பீடு 


-- என்ற 


எடுத்துக்காட்டு : 
f x = n CrPq 

ஈருறுப்புப் பரவலில் P- ன் 
மீப்பெரு நிகழ் பாங்கு மதிப்பீட்டைக் காண்க . மதிப்பீட்டின் 
பரவற்படியைக் காண்க . 


தீர்வு : 

f ( x ) = n Cp ( 1 - P ) - 10 , 1 , 2 , 
நிகழ் பாங்குச் சார்பு 1 = n C P * ( 1 - p ) r - r 

lagL = log n Cx + x log p + (n - x) log ( 1 - F ), 


log L 


0 


3P 


P 


x + ( n x) 
P + ( 1 -P ) 


p 


1 - p 


7 


க்ராமர் - ராவின் சமனின்மையின்படி 

02L 
a p2 P2 


- 


1 
Var ( 6 ) 


n E 


( 


62 log f ( x , 9 ) 


) 


3 


- 


மதிப்பியல் 


385 


1 


எனில் V ( 2 ) = 


- 


a 
E 

p2 


( log L ) 


1 


1 


1 - X 
( 1 - P ) 2 ) 


= 


1 
1 

1 
E ( x ) + 

E ( x ) 
p2 

( 1 - p ) (1 - P ) 2 


1 


ng 1 
+ 

q2 


-- 


E ( x ) = mpq 
1 - P 

9 


np 
42 


> 


pg 


12 


விலக்கப் பெருக்குத் தொகைகளின்மூலம் மதிப்பீடு காணுதல் 

இம் முறையைக் கண்டறிந்தவர் கார்ல் பியர்ஸ்ன் ( Karl 
Pearson ) என்பவர் . 

81,8 ,, ... 6. என்ற k பண்பளவைகளை , 
உடைய முழுமைத் தொகுதியின் அடர்த்திச் சார்பு f { x , 81 , 8 , ) 

6 ), 3 - ன் ஆதியை ஒட்டிய -வது விலக்கப் பெருக்குத்தொகை 
A எனில் 


= | xf (x , 84 , 0 ,, 


8 ) dar 


1 , 2, 


k . 


- 


- 
= xf (x , 01 , 02 , 


8. ) dx 


-O 


= 7 


x2 f ( x , 11 , 12 , ... 8k ) dx . 


-00 


H1 


= x f(x, 81 , 0 ... 8. ) .. 


க . பு . - 25 


386 


கணக்கியல் புள்ளியியல் 


1 , 


பொதுவாக , ! " H k பண்பளவைகள் 81 , 82 , ... ன் 
சார்புகளாகும் . x ( l = 1 , 2 , ... n ) என்பது கொடுக்கப்பட்டுள்ள 
முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட n அளவுடைய ஒரு 
சமவாய்ப்புக் கூறாகும் . மேற்கண்ட 1 , H H காணப் 
படுகின்ற k சமன்பாடுகளையும் தீர்வுகண்டு , " Tr = 1 , 2 , ... k ) 
என்பவற்றைக் கூறுகளின் விலக்கப் பெருக்குத் தொகைகளால் 
பிரதியிடவேண்டும் . 


.. 


எடுத்துக்காட்டு 
8. = 0 ( , , .... ப ) 

8. ( mi , m , , mk ) i = 1 , 2 , ... k 
இங்கு m என்பது கூறில் ஆதியை ஒட்டிய ஆவது விலக்கப் 
பெருக்குத் தொகையாகும் . 
எனவே , விலக்குப் பெருக்குத் தொகை முறையின்படி 

8 , என்பவை 81 , 6 ,, 8k- ன் மதிப்பீடுகளாகும் . 


1 , 


குறிப்பிட்ட 

சில 

நிபந்தனை கட்குட்பட்டு , இம் முறையில் 
காணப்பட்ட மதிப்பீடுகள் ( i ) பொருத்தமுடையவை ( ii ) 
முடிவிலியிடத்து இயல் நிலைப்பரவலைச் சார்ந்தவை . ஆனால் , 
பொதுவாகத் திறன் வாய்ந்தவை அல்ல . 


nC P4 


N= x 


எடுத்துக்காட்டு : 
f ( x, 7 , p . ) 

( x = 0 , 1 , 2 , ... n ) என்பதில் 
விலக்கப் பெருக்குத் தொகைகளின் முறையில் பண்பளவை P- ன் 
மதிப்பீட்டைக் காண்க . 


ஈருறுப்புப் பரவலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள n அளவுடைய 


1 


ஒரு கூறு ( x 1 , 3 ,, 


x . ) கூறின் கூட்ச்சராசரி X = 


1 


X ; 


ஈருறுப்பு முழுமைத் தொகுதியில் கூட்டுச்சராசரி = E ( x ) = np 
எனவே , விலக்கப் பெருக்குத் தொகைகளின் 

முறையால் 
( திருப்பமுறை ) 


* 


இதிலிருந்து - 


எனக் கிடைக்கிறது . 


; 


மதிப்பியல் 


387 


எடுத்துக்காட்டு : 

பியர்ஸனின் மூன்றாம் வகைப் பரவலில் d , Pஐ மதிப்பீடுக . 
f ( x , d , B ) 

gtx - 1 

I ( 0 ) 


Bx o se soo 


- 


xf (xid , B) dx 


co 


- $ x 


dr 


B 
Id) Ő 


! 


d + 1-1 


Bx 


B 
T ( ) 


X 


+1 


gd T ( +1) 
T ( d ) 

B 


* T ( ) 

T 


2 + 1 


. 


B 


* 2 f (x) dx 


--- 

\ f 
Lichten 


d + 1 


- x 


X 


* +2 – 1 


e - 8x dx 


* 


r ( 0 ) 


od 1 ( x + 2 ) f ( d + i + 1 ) 
r ( ) 8 

r ( Q ) B2 


d + 2 


-- 


388 


கணக்கியல் புள்ளியியல் 


( 4 + 1 ) T ( + 1 ) 

s2 T ( d ) 


d ( a + 1 ) I ( u ) 

32 | ( 3 ) 


- 


(u + 1 ) 
p2 


2 


! (a + 1 ) 

92 


d ( d + - 1 ) 

82 


( 41 ) 2 


d +1 


cl 


= 


al 


1+ 
= 


2 


12 
( 1 ) 2 


- 1 = *2 - ( 1 ) 


( 1 ) 2 


( m1 ) 2 
m2 ( m1 ) 2 


. 


- 


H - ( H ) 


dd 


mi 


B 



( A ) 2 


B 


= 


. 
1 





2 


m2 - m 2 


எடுத்துக்காட்டு : 

1 
f ( x ) 

x 

- ( x - by? / 20 

e 
20 21 
என்பதில் a , b , ர - ன் மதிப்பீடுகளை விலக்கப் பெருக்குத் தொகை 
முறையில் காண்க . 


தீர்வு : 


} ( 


[ * ( x , a , r ) + + ( x , b , a ) ] , 


இங்கு * { x , a , x ) = Na , ஏ 2 ) 


389 


மதிப்பியல் 


m என்க , 


... 


- 


E ( x ) = [N (a, 72 ) .ல் E ( x) + N_b , ஏ ? ) - ல் E ( W ) } 

- 3 ( a + b ) 
E ( x - m ) 2 = [ N ( a , 72 ) -ல் E ( x - m ) 2 + N ( b , 72 ) -ல் 

E ( x - m ) 2 ) 
= ] [ { ze: + [ m - ay2 } + { a + ( m _b} } } } 

( a - b ) 2 


12 = 72 + 


4 


- 


0 

+4 = E ( x - 01 ) 4 + 4 E ( x -- a ) " ( a - m ) 
+ 6 E ( x - a ) ? ( a - m ) 2 + 4 E ( x - a ) ( a - m ) + ( a - 111 ) 4 

வலப் பக்கத்தில் 2 ஆவது , 4 ஆவது உறுப்புகள் பூச்சியம் 
ஆகும் , 

E ( x - m ) 4 = 381 + 672 ( a -- m ) 2 - | - ( a - m ) 4 


374 + 


3 
2 


ர 2 


( a - b ) 2 + 


b14 
16 


- 


(iii ) 


மதிப்பீடுகளைப் 


( i ) , ( ii ) , (iii ) - லிருந்து a , b , ர - ன் 
பெறலாம் . 


ஃபிஷர் சமனின்மை ( Fisher s Inequality ) 

f ( x , 8 ) என்பது நிகழ்தகவு அடர்த்திச் சார்பு . T என்பது 
ஏதேனும் ஒரு 

புள்ளியியல் 

அளவை . E ( x ) , x- ன் எதிர் 
பார்த்தல் எனில் 

1 
ஃபிஷரின் சமனின்மை V ( T ) - 

a log f 2 
E 

20 


* 


-- 


- 


- 


எடுத்துக்காட்டு : 

1 ( x - m ) 2/232 
f ( x , m , ) 

co ( x ( 0 . 
TV2 . 
என்பதில் 1 - ன் மீப்பெரு நிகழ்பாங்கு மதிப்பீடு X என்றும் , அது 
மிகத் திறன் வாய்ந்த மதிப்பீடு என்றும் காட்டுக . 


390 


கணக்கியல் புள்ளியியல் 


தீர்வு : 


-- 2 { x - mj2 / 272 


L = 


e 


= ( - )" 
log L = -nlog (sv 2n ) - 1, 2 ( x ; -- m ) ? 


log L 
am 


= 


21 ( 3) 


m) . ( -1 ) = 0 


272 


அதாவது 2 ( x , 


m ) = ) 


m 


ஃபிஷர் சமனின்மைப்படி 

1 
V ( t) - 

n - E 


2 


a logf 


2 ( x 


m ) 
22 


am 


( x - m ) 2 


( Sex ) = + (4 
E ( eleel ) - | £(x -we = ** - ! 


-2 


1 


ச 2 


V ( t ) - 


V ( i ) 


1 


7 


( 5 ) 


.. 


- 


மீச்சிறு பரவற்படி உடையது . 
எனவே , 7 , m- ன் திறன் வாய்ந்த மதிப்பீட்டுச் சார்பாகும் 


எடுத்துக்காட்டு : 
1 , 8 -ன் 

மிகத்திறன் வாய்ந்த மதிப்பீட்டுச் சார்பாகவும் 
திறன் ஐக் கொண்ட மற்றொரு மதிப்பீட்டுச் சார்பாகவும் 
இருந்தால் , 


v { t - t ) - ( -1) 

- ) 


391 


மதிப்பியல் 


தீர்வு : 


V ( t ) 
Vt ) 


V ( t - t ) = V ( t ) + V { t ) - 2 Cov ( t , 1 ) 
1 , 1 - க்கு இடை உறவுக்கெழு r எனில் , 


V { t - t ) = V ( t ) + V ( t ) - 2r vV.t, V ( t ) 


= v ( I ) + V(")- 2/ VV ( ) IT 

-1+ ! - ( 1) 
r (!-r }P = ve ( t - 1 ) ( 0 ) 


எடுத்துக்காட்டு : 

t மிகச் சிறந்த மதிப்பீட்டுச் சார்பாகவும் , 1 குறைந்த திறன் 
2 ஐக் கொண்ட மதிப்பீட்டுச் சார்பாகவும் , 1, 1 - க்கு இடையே 
ஒட்டுறவுக்கெழு r ஆகவும் இருந்தால் , 

Cov ( t - 1 ) = 0 என நிறுவுக . 


தீர்வு : 


- 


V ( t ) 
V ( t ) 


Y [ t - ( t - t ) ] = V (t ) -- V ( t - t ) - 2 Cov [ ti ( t -1 ) ] 


V (t ) = V [ 1 ) + V ( t ) + V (t ) - Cov ( t, ) 

-2 Cov [ t , ( t - t ) 
Cov [t, ( t - t ] ] = V (t ) --- Cov ( t , 1 ) 

= V (t ) - PV [ V t V ( t ) ] 


- 


= V ( t ) - V ( e ) 

V ( t ) 
V ( e ) 


( ) 


0 [ = 


Ve ]] 


392 


கணக்கியல் புள்ளியியல் 


எடுத்துக்காட்டு : 

t , t என்பவை இரண்டும் , vஐப் பரவற்படியாகக் கொண்ட 
இரு மிகத் திறன் வாய்ந்த மதிப்பீட்டுச் சார்புகளாயின் , 


V ( r ) = } / [ 1 + r ) 


தீர்வு : 
Var ( al x1 + as xx ) = a12 v ( x1 ) + ag2 v ( x , ) 

+ 2ay a , Cov ( x | xy ) 


* * ( ) = v [ ( +r")) = v ) + Iv ( * ) 

+ 2. , - . Cov 1 , 1 ) 
= ! + 1, + v { ) 
= + 

r } 
- } ,{ 1 + r ) 


பெருங்கூறுகளுக்கு நம்பிக்கை இடைவெளிகள் 

f ( x , 8 ) என்ற முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட 
1 அளவுடைய கூறின் நிகழ்பாங்குச் சார்பு L. சில பொது விதிகளின் 
படி ஈற்றணுக்கத்தில் கூட்டுச் சராசரி பூச்சியமாகவும் , மாறுபாடு V 
ஆகவும் உடைய இயல் நிலைப் பரவலில் அமையும் . 


log L 


என்பது 


தரப்படுத்தப்பட்ட இயல் நிலை 


மாறியாகும் . 


. 8 -ன் 


95 % 


நம்பிக்கை டைவெளியை 


1.96 vY - 


O log L 

S + 1.96vV 


என்பதிலிருந்து 


பெறலாம் . 


மதிப்பியல் 


393. 


எடுத்துக்காட்டு 

m ஐப் பண்பளவையாகக் கொண்ட பாய்ஸான் பரவலில் 
m- ன் 95 % நம்பிக்கை இடைவெளியைக் காண்க . 


பாய்ஸான் பரவலின் நிகழ்தகவுச் சார்பு 


e - rr m 

n ! 


f ( x , m , 


2 


logt 
Om 


-1 + 


m 


x1 


L 


X 


m 


X2 
m 
x ! x2 ! x . ! 


1 


a log L 

a m 


n + ( Zx) 


ma 


r ( or " ) -#v (-" le ) | 


X1 , 


வாய்ப்புக் கூறு ] 


= % . 5( * - ) 

( * -1) 


00 


m 


e 


x = 0 


n 


- 


E ( x - m ) 2 


ma ) 


m - 

m 


nx 


7 


m) 2 

என்பது ஈற்றணுக்கத்தில் 


M 


m 


ஒரு தரப்படுத்தப்பட்ட இயல் நிலைமாறி . 


394 


கணக்கியல் புள்ளியியல் 


- 


m ) 


m- ன் 95 % நம்பிக்கை டைவெளி ( x 
+ 1.96 ஆல் தரப்படுகிறது . 


M " 


-- 


3-84 


( x - m ) 2 


- 


m 


N 


3. 4 


m12 


- (2 


2x + 


m + 2 = 0 


1.92 


m == x + 


3.84 x 


3.69 


) 
M3 
N 


+ 


1 


n2 


x = 1.96 


* 


n 


எடுத்துக்காட்டு : 

1 
f ( x , I ) = ; 0 < x 

என்ற செவ்வக முழுமைத் 
தொகுதியில் -ன் மீப்பெரு நிகழ்பாங்கு மதிப்பீடு கூறின் மீப்பெரு 
உறுப்பு எனக் காட்டு . 


i ன் எல்லா 


.... 


தீர்வு : 
( 31 , 32 , 

3 ) என்பது ஒரு கூறு என்க . 
மதிப்புகளுக்கும் x , < 8 . 

1 
L = f ( x) , 8 ) • f ( x2 , 8 ) x ...... f ( x , 8 ) 

8 
மதிப்படையும் போது , 8 மீச்சிறு மதிப்படையும் . 


= 


L மீப்பெரு 


எனவே , x என்ற நிபந்தனையைப் பூர்த்தி செய்யும் -ன் 
சிறிய மதிப்பைக் காணவேண்டும் . 


அந்த மதிப்பு : ன் மிகப் பெரிய மதிப்பாகும் . 


எடுத்துக்காட்டு : 

x என்ற சமவாய்ப்பு மாறி N ( m , 1 ) என்ற பரவலிலிருந்து 
-எடுக்கப்பட்டது . x < 0 ஆக இருந்தாலும் , இல்லாவிட்டாலும் 
--ன் 10 கணிப்புகள் எடுக்கப்பட்டுள்ளன . அவற்றுள் 6 - ல் x < 0. 
இந்த விவரங்களிலிருந்து 1 ஐ மதிப்பிடுக . 


{ 


மதிப்பியல் 


395 


தீர்வு : 


P ( x < 0 ) 


1 
v21 


II 


* 


( x -- iit )2/2 

2 


s 


dx 


e 


00 


m 


y என்க . 


1 


S 


y2 
2 dy = F (-m ) = p என்க . 


e 


V 27 


கூறின் நிகழ்பாங்கு சார்பு ( L ) = 100s p6 1 - p ) 4 

log 10C + 6 logp 4 log ( 1 - p ) 


log L 


- 


a log L 


6p 

+ 
p 


4 ( -- py ) 
1 - p 

p . 


0 


. 


- 


இங்கு P 


dp 
dm 


0 


am 


6p 


4 p 

- P 


10P 


1 


- 


P = • 6 , அதாவது F (- m ) = 
அட்டவணையிலிருந்து 1 - • 25 . 


எடுத்துக்காட்டு : 

( - a , a ) எனும் இடைவெளியில் வரையறுக்கப்பட்டுள்ள 
செவ்வகப்பரவலுக்கு , மீப்பெரு நிகழ்பாங்குச் சார்பு இருப்பதில்லை 
என நிறுவுக . 


தீர்வு : 


1 


1 (6 ) 


( செவ்வகப் பரவலாதலால் ] 
2a 


. 


L 


- 


( 2 ) 

y = [ 2a ]-- 


log L 


n log 2 


n log a . 


o log L 


m 


aa 


a 


396 


கணக்கியல் புள்ளியியல் 


எனவே மீப்பெரு நிகழ்பாங்குச் சார்பு இருக்கமுடியாது . 


a log L 


0 எனின் , 0 = 0 , 


aa 


er log L- ம் 
ஆனால் a = 00 ல் , 

0 , ஆகிறது . 
da 


) 


பயிற்சி 


( 1 ) பண்பலகுகளின் மதிப்பீட்டில் , மீப்பெரு நிகழ்பாங்கு 
முறையினைப் பயன்படுத்தலை விளக்குக . மீப்பெரு நிகழ்பாங்கு 
மதிப்பீடுகளின் சில முக்கியப் பண்புகளைக் கூறுக . ( அ . ப . ) 


n 


( 2 ) X எனும் ஒரு சமவாய்ப்பு மாறி முறையே 0 , 1 என்ற 
மதிப்புகளை நிகழ்தகவுகள் p , 1 -Pயுடன் 

ஏற்கின்றது . 
அளவுடைய சமவாய்ப்புக் கூறைப் பயன்படுத்தி , p- ன் மீப்பெரு. 
நிகழ்பாங்கு மதிப்பீட்டைப் பெறுக . 


நிகழ்பாங்கு . 


( 3) பின்வருவனவற்றிற்கு 8 - ன் 

மீப்பெரு 
மதிப்பீடுகளைக் காண்க . 

1 x / 8 
( i ) f ( x . 8 ) 

X > 0 , 0 > 0 


- 


e 


( ii ) f (x , 6 ) 


nce a ( 1 - 6 ) 


0 , 1 , 2 , 


சிறந்த பண்புகள் 


( 4 ) மதிப்பீடுகளுக்குத் தேவையான 
யாவை ? 


சம 


2 


- 


- 


n 


( 5 ) இயல் நிலைப்பரவலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு 
வாய்ப்புக் கூறில் ஏ 2 - ன் மதிப்பு தெரியும்போது ந - ன் போதுமான 
தன்மையுடைய மதிப்பீடு * எனக் காட்டுக . - தெரியும் போது , 

1 

Y ( x 3 ) 2 என்பது ஏ - க்குரிய ஒரு போதுமான 
தன்மையுடைய மதிப்பீடல்ல எனக்காட்டுக . ஏ 2 - ன் போதுமான 
தன்மையுடைய மமதிப்பீடு யாது 

? 
( 6 ) ( i ) பண்பலகுகளின் மதிப்பீட்டில் திருப்பமுறை 
( Method of moments) , உச்சமாக நிகழத்தகும் முறை ( Method of 
maximum likelihood ) ஆகியவற்றை விளக்குக . 


மதிப்பியல் 


397 


ஊக 


( ii ) X என்ற மாறியின் 
( Probability density function ) 


அடர்த்திச் சார்பு 


P (x ; m , P) 


mp 
T ( p ) 


Xp- 1 C mx . X > 0 


என்றால் m , p இவற்றிற்குத் திருப்பமுறையின் மதிப் 
பீடுகள் காண்க . 

( செ ப . 73 ) 


( 7 ) ( i ) நெருக்க அளவு ( Consistency ) , பாரபட்சமற்ற 
தன்மை ( uabiasedness ) என்கின்ற மதிப்பீடுகளின் பண்புகளை 


விளக்குக 


தொகுதியின் சராசரிக்குக் கூறின் சராசரி நெருக்க 
அளவுடனும் , பாரபட்சமற்ற தன்மையுடனும் இருக்கிறதென் 
பதைக் காட்டுக . 

( ii ) n அளவுகள் கொண்ட ஒரு சமவாய்ப்புக் கூறு , 
N (a , 72 ) என்ற இயல் நிலைப் பரவலிலிருந்து எடுக்கப்பட்டால் , 
ஏ 2 - க்குப் பாரபட்சத் தன்மையற்ற மதிப்பீட்டைக் காண்க . 

( செ.ப. 1973 ) 


( 8 ) ஓர் இயல் நிலைப் பரவலில் கூறின் பரவற்படி , முழுமைத் 
தொகுதியின் பரவற்படியின் 

பொருத்தமான ( Consistent ) 
மதிப்பீடு எனக் காட்டுக . 


( 9 ) E ( ta ) = 0.- 0 , V ( ta ) +0 ( n -- 00 எனும்போது ) 
எனவாறு அமையும் மதிப்பீடாகிய 1. ஒரு பொருத்தமுடைய 
மதிப்பீடென நிறுவுக . 


X 


-- 


2 


1 

8 
( 10) f (x , 0 ) 

( 0 < x < 0 , 0 < 0 < ) , 
8 

0 மற்றெங்கிலும் என்றுள்ளபோது , பரவலி 
லிருந்து எடுக்கப்பட்ட 7 அளவுடைய ஒரு சமவாய்ப்புக் கூறின் 
கூட்டுச் சராசரி , 8 - ன் ஒரு தலைச் சார்பற்ற மதிப்பீடு எனவும் , 

82 
அதன் பரவற்படி எனவும் காட்டுக . 


n 


( 11 ) பண்பலகுகளின் மதிப்பீட்டில் , மீப்பெரு நிகழ்பாங்கு 
முறையினை விளக்குக . மீப்பெரு நிகழ்பாங்கு மதிப்பீடுகளின் 
பண்புகளை விளக்குக 


398 


கணக்கியல் புள்ளியியல் 


ஈருறுப்புப் பரவலில் P- ன் மீப்பெரு நிகழ்பாங்கு மதிப் 
பீட்டைக் காண்க . 

( செ.ப. 1973) 


( 12 ) 1 , 6 - ன் பொருத்தமுடைய மதிப்பீடாயின் , ! 2 , 62 - ன் 
பொருத்தமுடைய மதிப்பீடெனக் காட்டுக . 

{ குறிப்பு : P [ [ 1-8 | < ] – 1 , ( n – 00 எனும் போது ) 
P [ - E < t- 8 < e ] – 1 
P [ [6- ( 2 ) < t2 < {8+ t) 2 ] + 1 
P [ t - 248 < 12 - 82 < x2 + 248 ] - 1 
P [ _ B < t2 - 82 < s ] – 1 , (6 சிறியதாதலால் சிறியது ) 
P [ \ 12 - 82 | < $ ] + 1 , { n - + ce எனும் போது ) } 


2 
. 


( 13 ) 512 , 

S 2 

என்பவை , 11 , 12 , அளவு, 
டைய சமவாய்ப்புக் கூறுகளின் மதிப்புகளின் மூலமாக கணக்கிடப் 
பட்ட கூறு பரவற்படிகள் . 


T = n1 312 + n s22 + +1 , 5 , 2 

என்பது , ஏ 2 - ன் ஒரு 
பாற்சாரா மதிப்பீடெனில் , கூறு பெருங்கூறெனவும் , 


a 


s2 


12( 


- 


T ) 2 


எனவும் 


இருக்கும்போது , 


a . ன் 


மதிப்பைக் காண்க . 


my S12 + 12 S , 


2 


+ 


{ குறிப்பு : E ( T ) 

E ( T ) = E 


. 


n s..2 


a 


{ "> + 
} { E ( , F+2) + E ( n, 5,2 ) + ...... 


+ E ( n s 2 ) } 


- 1 ) -2 


+ ( n , 


1 ) 72 + 


.... 


+ ( n - 1 ) ஏ 2 } 


- 


1 { (74 + 1 , + 


+ n ) - r } 


ஏ 2 


2 { a = 11 +1 , + 


... + n 


எனின் } 


மதிப்பியல் 


399 


( 14 ) ஒரு பொருத்தமுடைய ஒரே நிலையிடைய தன்மை 
கொண்ட மதிப்பீட்டு சார்பு ஒரு தலைச் சார்பற்றதாக இருக்க 
வேண்டியதில்லை என நிறுவுக . 

( I. A.S. , 71 ) 


= 


• e 


0.9 , 32 


= 1-7 . 


= 


* 


- 


03, * 5 


- 


( 15 ) f ( x , 0 ) 

என்ற நிகழ் வெண் சார்பில் 
பண்பளவை -ன் மதிப்பீட்டைப் பெறுக . x- ன் 5 கணிப்புகள் 
31 

0.4 , 

2.4 என்ற 
மதிப்புகளைத் தந்தால் , 8 ஐக் காண்க . மேலும் , உனது மதிப் 
பீட்டின் பரவற்படியையும் காண்க . 

1 

2 
விடை : 

88 , V ( 0 ) 


- 


. 


( 


-- 


. 


= 


e 


e 


1 
( 16) dp 

dx , - < 3 < 0 என்ற 
8 

2 
பரவலுக்கு , 4 - ன் மீப்பெரு மதிப்பீடு , 1x1 1 , | x2 1 , ...... | x, ! 
என்ற எண்களில் மிகப் பெரிய எண் என நிறுவுக . 


( 17 ) ( 0 , | ) என்ற இடைவெளியில் சீராகப் பரவியுள்ள சம 
வாய்ப்பு மாறி X • முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு . 
கூறு 0-5 , 06 , 0.1 , 1.3 , 0.9 , 6 , 0-7 , 0.9 , 1-0 என்ற 
மதிப்புகளைக் கொண்டது . பண்பளவை -ன் விலக்கப் பெருக்குத் 
தொகை மதிப்பீட்டுச் சார்பைக் காண்க . 


( 18 ) ( i ) f , x , B ) = 


e 


2 


. 
( = 


( x - 8 ) ( 0S X < 0 , 


( ii ) f ( x, 1 ) 


e 


0<<co ( - oo < x < 0 ) 
நிகழ்தகவுச் சார்புகளைக் கொண்ட பரவல்களில் * 


என்ற 


காண்க .. 


( ii ) 


இராசிகளிலேயே . 


( விடை : ( i ) : இடை நிலை 
மீச்சிறு மதிப்புடையது 1 


தக்க . 


( 19 ) மதிப்பீடு , மதிப்பிடுதல் ஆகியவற்றைத் 
எடுத்துக்காட்டுகளுடன் வேறுபடுத்திக் காண்பி . 


400 


கணக்கியல் புள்ளியியல் 


( 20 ) புள்ளி மதிப்பீடுகளில் , பாரபட்சமற்ற தன்மை , நெருக்க 
அளவு என்றால் என்ன ? எல்லையுடைய பரவற்படி உள்ள ஒரு 
தொகுதியிலிருந்து 1 அளவுகள் கொண்ட ஒரு மாதிரிக் கூறின் 
சராசரி , தொகுதியின் சராசரிக்கு பாரபட்சமற்ற தன்மையுடனும் 
நெருக்க அளவுடனும் உள்ளது எனக் காண்பி . ( 1974 செ.ப.க. ] 

( 21 ) மதிப்பீட்டில் உச்சமாக நிகழத்தக்க நிலை என்ற 
முறையை விளக்கி , அதன் முக்கியப் பண்புகளைக் கூறுக . 


( x - 12 

2 


1 
X- ன் ஊக அளவு சார்பு 

12 


என்றால் உச்சமாக நிகழும் முறையில் வின் மதிப்பீட்டையும் , 
அந்த மதிப்பீட்டின் பரவற்படியையும் காண்க . [ 1974 செ.ப.க. ) 


10. பரவற்படி பகுப்பாய்வு , 

(( Analysis of Variance ) 
சோதனைத்திட்ட முறை 

(Design of Experiments ) 
அறிவியல் சோதனைகளின் அடிப்படைக் கொள்கைகள் ( Principles 

of Scientific Experimentation ) 

விஞ்ஞான வழிச்சோதனைகளில் , வெகுவாக வளர்ந்து வரும் 
புள்ளியியல் முறைகளின் பயன்கள் அதிகாத்துள்ளன என்பதில் 
ஐயம் எதுவுமில்லை . புள்ளியல் முறைகளை மிகச் சிறந்த வகையில் 
பயன்படுத்தி ஒரு சோதனையை அறிவியல் வழியில் நடத்த , நாம் 
மனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான தத்துவங்களைப் பற்றி 
இங்கு ஆராய்வோம் .. இந்தக் கொள்கைவழிச் சோதனைகளை 
ஆய்ந்து நடத்த வழிவகைகளை ஆராயும்போது மட்டுமல்லாது , 
சோதனையின் முடிவுகளைக் கருத்துரை வழங்கும்போதும் பயன் 
படுத்தவேண்டும் . 


( 1 ) ஒவ்வொரு சோதனையிலும் நாம் ஓர் எடுகோளை எடுத்துக் 
கொள்கிறோம் . அது ஒரு சோதனை மூலம் சோதிக்கப்படுகிறது . 
எடுத்துக்கொள்ளும் எடுகோள் இல் எனும் எடுகோளாக இருத் 
தல் வேண்டும் . சோதனை , இது தவறெனக் காட்டினால் இதன் 
மூலம் ஒரு சரியான முடிவுக்கு நாம் வரலாம் . ஒரு பயிருக்குப் 
பயன்படுத்தும் ஒரு முக்கிய உரத்தின் பயனைப்பற்றி சோதிப் 
பதாகக் கொள்வோம் . இச் சோதனையில் இந்த உரமிட்டதனால் 
கண்ட வளர்ச்சி , உரமிடாமல் கண்ட வளர்ச்சியைவிட அதிகமாக 
இருப்பதாகவும் , வளர்ச்சியினால் பாதிக்கும் மற்றக் காரணிகள் 
யாவும் உரமிட்ட , உரமிடாத பயிர்கள் இரண்டிற்கும் பொ 
உள்ளதாகவும் கொள்வோம் . இங்கு நாம் எடுத்துக்கொள்ளும் 
இல் எனும் எடுகோள் , உரமிட்டதால் வளர்ச்சியில் கண்ட 
வேறுபாடு பொருட்படுத்தும் அளவிற்கு இல்லை என்பதாகும் . 

26 


துவாக 


க.பு. 


402 


கணக்கியல் புள்ளியியல் 


சோதனை , வேறுபாடு முக்கியத்துவம் வாய்ந்ததெனக் 
காட்டினால் , இந்த உரம் பயனளிக்கக்கூடியதென முடிவுக்கு 
வருவோம் . அவ்வாறில்லாது வேறுபாடு முக்கியத்துவம் வாய்ந்த 
தல்ல எனக் காட்டினால் வேறுபாடு உரத்தினால் ஏற்பட்டதல்ல , 
பொதுவாக ஏற்படும் , தற்செயலாக நேர்ந்த மாறுபாடே எனக் 
கொள்ளவேண்டும் . 


எரு 


( 2 ) நடத்தப்படும் சோதனைகளில் பொதுவாகப் பல்வகைப் 
பட்ட மாறிகளை எதிர்பார்க்கலாம் . குறிப்பிட்ட ஒரு மாறியினால் 
மற்றொரு மாறியின் மீது ஏற்படும் விளைவைச் சோதிக்க 
விரும்பினால் ஏனைய மாறிகளினால் ஏற்படும் விளைவுகள் நீக்கப்பட 
வேண்டும் . எடுத்துக்காட்டாக , குறிப்பிட்ட ஓர் எரு பயன்படுத்தப் 
படுவதனால் ஒரு பயிரின் விளைச்சலில் கண்ட மாற்றத்தை அறிய 
விரும்பினால் , விளைச்சலைப் பாதிக்கும் வெப்ப நிலை , நிலத்தின் 
வளத்தில் காணும் வேறுபாடு , பராமரிப்பு முறை , நீர்வசதி , 
போன்ற மாறிகளைக் கட்டுப்படுத்த் வேண்டும் இங்கு 
விளைச்சல் சோதனைக் குரிய மாறிகள் ( experimental variables ) 
எனவும் , ஏனைய மாறிகள் புறமாறிகள் ( extraneous variables ) என 
வும் கூறப்படும் . ஓர் இயற்பியல் சோதனையில் சோதனைக்குரிய 
மாறிகளின் உறவினைப்பற்றி அறிவதற்கு , சோதனைக் கூடத்தில் 
புறமாறிகளை எடுத்துக்காட்டாக அழுத்தம் , வெப்ப நிலை போன்ற 
வற்றைக் கட்டுப்படுத்தவோ அல்லது நீக்கவோ முடியும் . ஆனால் , 
நிலச்சோதனைகளில் புறமாறிகளை நீக்கவோ ( eliminate ) , சமப்படுத் 
தவோ ( equalise ), நடு நிலைப்படுத்தவோ ( balance ) எளிதில் 
இயலாது . 


( 3 ) நிலச் சோதனைகளுக்குப் பொதுவாகப் பின்பற்றப்படும் 
முறைகள் தலக்கட்டுப்பாடு ( local control ) , சரி சமமாக்குதல் 
( equalisation ) , சம நிலைப் படுத்துதல் ( balancing ) எனப் பலவாக 
வழங்கப்படுகின்றன . ஓர் உரத்தினால் விளைச்சலில் கண்டபலனை 
அறிய விரும்பினால் , இரு நிலப்பகுதிகளையோ அல்லது பல நிலப் 
பகுதிகளைக் 

கொண்ட இரு குழுக்களையோ தேர்ந்தெடுக்க 
வேண்டும் . அன்னிய மாறிகள் சமமாகப் பங்குகொள்ளும் இரு 
நிலப் பகுதிகளில் ( அல்லது நிலப் பகுதிகளைக் கொண்ட இரு குழுக் 
களில் ) ஒன்றில் உரமிடப்படுகின்றது . மற்றதில் உரமிடப்பட 
வில்லை . உரமிட்ட பகுதி , சோதனைக்குரிய நிலப்பகுதி ( experi 
mental plot ) என்றும் , உரமிடாத பகுதி கட்டுப்பட்ட நிலப்பகுதி 
control plot ) எனவும் கூறப்படும் . 


| 


ஒவ்வொரு மாறியும் சமமான பலனை இரு பகுதிகளிலும் ஏற் 
படுத்துவதால் விளைச்சலில் அவை ஒவ்வொன்றின் பலனும் சம 


403 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத்திட்ட முறை 


மாக இருக்கும் . எனவே , விளைச்சலில் காணும் மாறுபாடு உரம் 
பயன் படுத்துவதனால் மட்டுமே ஏற்பட்டதாய் இருத்தல்வேண்டும் . 


( 4 ) நடு நிலையற்ற தன்மையினை நீக்குதல் 

எல்லாச் சோதனைகளிலும் பிழைக்கு மிகப்பெரிய மூலகாரண 
மாகவும் , சோதனைகளின் முடிவு முழுவதையும் பாதிக்கக்கூடிய 
தாகவும் உள்ள நடுநிலையற்ற தன்மையை நீக்குதல் இன்றியமை 
யாததாகும் . பல்வகை விதைகளையோ , அல்லது பலவிதமான 
பராமரிக்கும் முறைகளையோ ஒரு நிலப் பகுதிக்கு அல்லது நிலப் 
பகுதிகளின் குழுவிற்குப் பங்கீடு செய்கையில் சமவாய்ப்பு எண்களை 
( Random numbers ) பயன்படுத்தியோ அல்லது குலுக்கல் 
முறையினைப் பயன்படுத்தியோ , பங்கிடவேண்டும் . இந்த முறை 
சமவாய்ப்புப் படுத்துதல் ( Randomization ) எனப்படும் . இந்த 
முறை எல்லா நிலச்சோதனைகளிலும் மேற்கொள்ளப் படுகின்றது . 
கட்டுப்படுத்த முடியாத காரணிகளைச் சமப்படுத்துவது இதன் 
நோக்கமாகும் . மொத்த நிலம் தொகுதிகளாகவும் ( blocks ) 
தொகுதிகள் சிறு பகுதிகளாகவும் ( plots ) பிரிக்கப்பட்டு ஒவ் 
வொன்றிலும் சமவாய்ப்பு முறையில் ஒரு பராமரிப்பு முறை 
சோதிக்கப்படுகிறது . 


சமமாக 


இராது 


( 5 ) திரும்பச் செய்தல் ( Replication ) 

எல்லா வகையிலும் ஒப்பான இரு நிலப்பகுதிகள் உரமிட்டு 
சமமாகப் பராமரிக்கப்பட்டாலும் விளைச்சல் 
கட்டுப்பாட்டிற்கு அடங்காத தற்செயலாய் நேரும் காரணிகளின் 
காரணமாக ஏற்பட்ட விளைவே இந்த மாற்றம் . இந்த மாற்றம் 
சம வாய்ப்புப் பிழை ( kandom error ) எனப்படும் . ஒரு சோதனைக் 
குரிய நிலப்பகுதி , ஒரு கட்டுப்பட்ட நிலப்பகுதி என்ற இரண்டிலி 
ருந்தும் கண்ட விளைச்சல் , விளைச்சலின் வித்தியாசத்தைச் 
சோதிக்கத் தேவையான விவரங்களை ஐய மின்றிக் கொடுக்கும் . 
ஆனால் , இது நுண்ணிய மாற்றத்தினையும் காட்டுதற்கு ஏற்றதாக 
இராது . ஒவ்வொரு வகையிலும் குறைந்தது 5 நிலப்பகுதிகள் 
எடுத்து நம் சோதனையை அவற்றில் நடத்தினால் , சோதனையின் 
நுட்ப மதிப்பீட்டுப் பண்பு அதிக அளவு கூடியிருக்கும் , மேலும் , 
பரவற்படி பகுப்பாய்வு முறையில் பரவற்படியின் மதிப்பீட்டைக் 
கணக்கிடக் குறைந்தது இரு நிலப்பகுதிகளாவது ஒவ்வொன்றிலும் 
தேவைப்படும் . சம வாய்ப்புப் பிழையின் மூலம் கண்ட பரவற்படி 
மதிப்பீடே சரியானது 

என்பதால் , நிலப்பகுதிகளின் 
எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது 

நல்லது கட்டுப்பட்ட 
நிலப்பகுதிக் குழுவிலிருந்து கண்ட பரவற்படி , சோதனைக்குரிய 
நிலப்பகுதி குழுவிலிருந்து பரவற்படியினை அளக்க உதவும் , ஓர் 


404 


கணக்கியல் புள்ளியியல் 


அளவு கோலாக அமைகிறது . நம்பிக்கைக்குகந்த பரவற்படி 
மதிப்பீடுகளைப் பெறவேண்டுமெனில் , சமவாய்ப்பு முறையைப் 
புகுத்துவதிலும் , முற்றிலும் சமவாய்ப்புடைய திட்ட அமைப்பு 
( completely randomised design ) மிகவும் எளிய அமைப்பாகும் 


முற்றிலும் சமவாய்ப்புத் திட்டமுறை 

t- பராமரிப்பு முறைகளை ஒப்பிட்டுப் பார்க்க விரும்பும்போது , ! 
எடுத்துக்கொள்ளும் நிலப்பகுதிகள் n ஆக இருக்கட்டும் . i- ஆவது 
பராமரிப்பு முறை n முறைகள் திரும்பத் திரும்பப் பயன்படுத்தப் 


படுவதாக இருக்கட்டும் . 


எனவே 


Σ 


n = n. 


எண்கள் i. யிலிருந்து n வரை , சீட்டுகளில் எழுதிக் 
கொண்டு , அவற்றைக் குலுக்கி எடுக்கப்படும் முதல் n எண்கள் , 
முதல் பராமரிப்புத் தரப்படவேண்டிய பகுதிகளைக் குறிக்கட்டும் . 
அடுத்த 12 எண்கள் 2 ஆவது பராமரிப்புத்தரப்படவேண்டிய 
பகுதிகளைக் குறிக்கட்டும் . இவ்வாறு அமைக்கப்படும் திட்ட 
முறையினால் , நிலப்பகுதிகள் 

ஒரு படித்தான 

தன்மை 
கொண்டனவாக உள்ளபோது அல்லது வேறுபடும் தன்மை 
தெரியாத போது சோதனை நடத்தப்படுகிறது . முற்றிலும் வாய்ப் 
பைப் பொறுத்தே பகுதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதால் , ராண்டம் 
எண்களின் பட்டியலையும் பயன்படுத்தலாம் . இவ்வமைப்பினால் 
பின்வரும் பயன்கள் உண்டு ! 


( 1 ) முற்றிலும் வளைந்து தரவல்ல தன்மை உடையது . 
பராமரிப்பு முறைக்குத் திரும்பச் செய்தலின் எண்ணிக்கையை 
விருப்பம் போல் மாற்றிக்கொள்ளலாம் . 

( 2 ) புள்ளியியல் ஆய்வு எளிதானது . சில பகுதிகளிலிருந்து 
முடிவுகள் தரப்படாமலோ , காணாமலோ இருக்கும்போது கூட 

மேற்கொள்ளலாம் . வேறெந்த அமைப்பையும்விட , 
காணாத விவரங்களால் ஏற்படும் இழப்பு குறைவானது . 

( 3 ) சோதனைக்குள்ளாகும் பொருள்கள் ஒரே தன்மைத் 
தானவை ஆகவும் , அளவில் கட்டுப்பட்டுள்ளனவாகவும் இருக்கும் 
போது இதனைப் பயன்படுத்தலாம் . 


இதனை 


(4) கணிசமான அளவுப் பகுதிகள் சோதனையில் வீணா 
வதற்கு வாய்ப்புள்ள போது இதனைப் பயன்படுத்தலாம் . 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத்திட்ட முறை 

405 
( 5 ) முக்கியமாக , அரிதாக , சிறிதளவே கிடைக்கப்பெறும் 
சோதனை விவரங்கள் இருக்கும்போது , இவ்வமைப்பு பெரிதும் 
மேற்கொள்ளப்படுகிறது . 


குறைகள் : பராமரிப்பு முறைகளின் சமவாய்ப்புத் தன்மை 
குறித்துக் கட்டுப்பாடு ஏதுமில்லாததால் , குறிப்பிட்ட ஒரு பராமரிப்பு 
முறையைப் பெறும் பகுதிகள் , பிறிதொரு பராமரிப்பு முறையைப் 
பெறும் பகுதிகளை ஒத்து அமைகின்றனவா எனும் உறுதி 
கிடையாமையால் , பகுதிகளுக்கு இடை 

-யே உள்ள 
வேறுபாடும் , சோதனையின் பிழையாக அமைகிறது . மேற்காணும் 
சோதனைப் பிழைகள் ஓரளவு நீங்கப்பெற்ற திட்ட அமைப்பாக , 
சமவாய்ப்புக் கட்டதிட்ட அமைப்பை ஆராய்வோம் . 


மொத்த 


எடுத்துக்காட்டு : 
ஒரு 

பயிரின் 9 வகைகளையும் , 6 திரும்பச் செய்தல் 
முறைகளையும் கொண்ட , முற்றிலும் சமவாய்ப்புத் திட்ட முறையை 
எவ்வாறு அமைப்பாய் ? 
தீர்வு : 

கொடுக்கப்பட்டுள்ள நிலப்பகுதியை 9 X 6 என்ற செவ்வக 
வடிவிலோ அல்லது வேறு எந்த வசதியான வகையிலோ மாறு 
படும் தன்மைகளை முடிந்தவரை நீக்கிவிட்டு 54 சிறு பகுதிகளாகப் 
பிரித்துக் கொள்க . 1 - ல் இருந்து 54 என அவற்றுக்கு எண்களைத் 
தருக . 1.ல் இருந்து 54 வரை , 54 சீட்டுகளில் எழுதிக்கொண்டு , 
சீட்டுகளைக் குலுக்கிய பிறகு எடுக்கப்படும் முதல் 6 சீட்டுகள் . 
முதல் ரக விதை பயன்படுத்தவேண்டிய பகுதிகளைத் தரும் . அடுத்த 
6 சீட்டுகள் , 2 ஆவது ரக விதை பயன்படுத்தவேண்டிய பகுதிகளைத் 
தரும் . இவ்வாறே முற்றிலும் சமவாய்ப்புத் திட்ட முறை 
அமைக்கப்படுகிறது . 

சமவாய்ப்பு கட்ட திட்ட அமைப்பு 

( Randomised Block Design ) 
கோதுமையின் 3 வகைகளை , உரமிட்டுப் பராமரிக்கும் 
5 முறைகளைக் கொண்டு சோதிக்க விரும்புவதாகக் கொள்வோம் . 
இதற்கு எல்லா விதத்திலும் நில வளத்தினைப் பொறுத்து ஒரு 
படித்தான தன்மை வாய்ந்த ஒரு பெரிய நிலப் பகுதியிலிருந்து 
கட்டமான அல்லது செவ்வகமாக அமைந்த ஒரு நிலப் பகுதி 
தேர்ந்தெடுக்கப்படுகிறது . இதை 3 சம வரிசைகளாகப் பிரித்து 
ஒவ்வொரு வரிசையிலும் 5 

வரிசையிலும் 5 சம பகுதிகள் வருமாறு எடுத்துக் 
கொண்ட நிலப் பகுதி 15 சம அளவு கொண்ட நிலப் பகுதிகளாகப் 


406 


கணக்கியல் புள்ளியியல் 


பிரிக்கப்படுகிறது . கோதுமையின் 3 

வகைகள் 

வரிசைக்கு 
ஒன்றாகச் சமவாய்ப்பு முறையில் பயிரிடப்படுகின்றன . குலுக்கல் 
முறையைப் 

பின்பற்றியோ அல்லது சமவாய்ப்பு எண்கள் 
முறையைப் பின்பற்றியோ வகைகள் தேர்ந்தெடுக்கப்படு 
கின்றன . பின்பு ஒவ்வொரு வரிசையிலும் உள்ள 5 சம பிரிவுகள் 
ஒவ்வொன்றிற்கும் ஒரு பராமரிக்கும் முறை சம வாய்ப்பு முறையில் 
தீர்மானித்த பிறகு சோதனை மேற்கொள்ளப்படுகிறது . சோதனை 
முடிந்த பிறகு , 15 நிலப் பகுதிகளில் கண்ட விளைச்சலின் அளவு 
ஒரு வரிசையில் ஐந்தாக 

க மூன்று வரிசைகளில் ஒரு பட்டியல் 
தரப்படுகிறது இந்தப் பட்டியலில் நிரைகள் வகைகளையும் 
நிரல்கள் வெவ்வேறு பராமரிக்கும் முறைகளையும் குறிக்கும் . 
கொடுத்த விவரம் ஆராயப்பட்டுப் பராமரிக்கும் முறைகளுக் 
கிடையே காணும் வேறுபாடு முக்கியத்துவம் வாய்ந்ததா என் 
அறியும் வகையில் முடிவெடுக்கப்படுகிறது . 


ஒருவழிப் பாகுபாடு சோதனை நடத்தும்போதும் இம் முறையை 
மேற்கொள்ளலாம் . இங்கு மற்றொரு மாறியாக எடுத்துக் கொள் ப் 
படுவது நிலவளமாகும் . எடுத்துக்காட்டாக கோதுமையின் 
4 வகைகளைச் சோதிக்கவும் , ஒவ்வொரு வகைக்கும் 3 நிலப் 
பகுதிகள் எடுக்க நாம் விரும்புவதாகக் கொள்வோம் . இதற்கு 
மூன்று செவ்வக நிலப் பகுதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன . 
ஒவ்வொரு நிலப் பகுதியும் ஒரே மாதிரியான நிலவளம் கொண்ட 
தாக இருத்தல் வேண்டும் . நிலப் பகுதிக்கிடையே நிலவளம் 
வேறுபாடு இருக்கலாம் . ஒவ்வொரு நிலப் பகுதியும் 4 பாகமாகப் 
பிரிக்கப்பட்டு , ஒவ்வொரு நிலப் பகுதிக்குரிய கோதுமையின் 
விதை சமவாய்ப்பு முறையில் தீர்மானிக்கப்படுகிறது . 
முறைப்படி ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு நிலப் பகுதியில் 
இடமளிக்கப்படுவதைக் காணலாம் . விளைச்சலின் 12 அளவுகள் 
ஒரு நிரையில் நான்கென 3 நிரைகளில் எழுதப்படுகிறது . 
இராசிகளின் புள்ளியியல் ஆய்வு : 

முடிவுகளையெல்லாம் 
ஒழுங்குபடுத்திச் சோதனையின் அமைப்பு , மிகைத் தன்மை 
சோதனைக் கேற்ற பொருத்தமான முடிவுகள் ஆகியவற்றை ஒரு 
பட்டியலில் அமைக்கலாம் . பல நிலப் பகுதிகளில் விளையும் 
விளைச்சலின் அளவுகள் தெரிந்தால் சோதனையின் அமைப்பை 
முடிவு செய்யலாம் . 

இது நாம் ஒப்புநோக்குதற் பொருட்டு எடுத்துக் கொண்ட 
விதை வகைகளையும் , ஒவ்வொரு வகையையும் திரும்பத் திரும்பப் 
போட்டுச் சோதனை செய்தலையும் , நாம் இப்போது அமைத்துள்ள 
சமவாய்ப்புக் கட்ட திட்ட அமைப்பில் இவற்றை அமைக்கும் 


407 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத்திட்ட முறை 


விதத்தினையும் சார்ந்துள்ளது . எண் முறைப்படி இதன் அமைப்பு 
வரையற்ற பாகைகளின் எண்ணிக்கையாலோ , அல்லது நிலப் 
பகுதிகளுக்கிடையோ அல்லது நிலப் பகுதியின் உட்பிரிவுகளுக் 
கிடையோ நாம் ஏற்படுத்தும் ஒப்பு நோக்குதல்களாலோ 
அளவிடப்படுகிறது . மேற்கூறிய எடுத்துக்காட்டில் , 15 தொகுதி 
நிலப் பகுதிகளில் , 14 சார்பற்ற ஒப்பு நோக்குதல்களை நாம் மேற் 
கொள்ளலாம் . இந்தச் சார்பற்ற ஒப்பு நோக்குதல்களின் 
எண்ணிக்கை ( i ) வகைகளுக்கிடை ( ii ) தொகுதிகளுக்கிடை 
( iii ) வகைகளுக்கிடையும் தொகுதிகளுக்கிடையும் ஏற்படுகின்ற 
பிழை என 3 பிரிவுகளாகப் பிரிக்கப்படுகிறது . 
சமவாய்ப்புத் திட்டச் சோதனையில் பரவற்படி ஆய்வுப் பட்டியல் 


வர்க்கங்களின் 
கூடுதல் 


வரையற்ற 
பாகை 


2 


வகைகளுக்கிடை 


4 


தொகுதிகளுக்கிடை 


14 - 6 = 8 


பிழை 


மொத்தம் 


14 


இலத்தீன் சதுர திட்ட அமைப்பு 

இம் முறையைப் பயன்படுத்தி இருவழிப் பாகுபாட்டிற்குத் 
தேவையான நிலப்பகுதியைக்கொண்டே மூவழிப்பாகுபாட்டுச் 
சோதனையை நடத்தலாம் . கீழ்க்கண்ட சதுர திட்ட அமைப்பைக் 
காண்க . 


A 


B 


C 


D 


B 


A 


C 


C. 


D 


B 


A 


D 


C 


A 


B 


408 


கணக்கியல் புள்ளியியல் 


எல்லா 


இதில் A எழுத்து ஒவ்வொரு நிரையிலும் , ஒவ்வொரு நிரலிலும் 
ஒரே முறை இடம் பெறுவதைக் காணலாம் . மற்ற எழுத்துகளும் 
து போன்றே 

உள்ளன . இதுபோல் 576 நான்கு வரிசை 
இலத்தீன் சதுரத் திட்ட அமைப்புகள் உண்டு . வரிசைகளில் 
1 , 61 , 280- ம் , 6 வரிசையில் 73 கோடிக்கு அதிகமாகவும் , உண்டு . 
மிகக்குறைந்த . ஆனால் தேவையான சதுர திட்ட அமைப்புகளை 

வரிசையிலும் யேட்ஸ் ( Yates ) என்பவர் கண்டு 
பிடித்துள்ளார் . இவர் புத்தகத்திலுள்ள n வரிசை இலத்தீன் 
சதுரத் திட்ட அமைப்புகளிலிருந்து நிரை , நிரல்களை மாற்றி 
யமைத்து n வரிசையிலுள்ள எல்லா இலத்தீன் சதுரத் திட்ட 
அமைப்புகளைப் பெறலாம் . இலத்தீன் சதுரத் திட்ட அமைப்பைப் 
பயன்படுத்த வேண்டுமெனில் , ஒவ்வொரு சோதனைக்குரிய 
மாறியின் காரணமாக எழும் பிரிவுகளின் எண்ணிக்கை சமமாய் 
இருத்தல் வேண்டும் . எடுத்துக்காட்டாக உரமிட்டுப் பராமரிக்கும் 
முறைகள் 4 என எடுத்துக் கொண்டால் , மற்ற இருமாறிகளுக்கும் 
இதே போல் 4 பிரிவுகள் இருக்க வேண்டும் . 

பொதுவாக 
ஒவ்வொரு மாறியிலும் n பிரிவுகள் இருப்பதாகக் கொண்டால் , ஒரே 
மாதிரியான நிலவளம் கொண்ட கட்டமான நிலப்பகுதியைக் 
கொண்டு n2 சம கட்டங்களாகப் பிரிக்கப்படுகிறது . 


எனவே ஒரு நிரையில் , கட்டங்களும் , ஒரு நிரலில் ) கட்டங் 
களும் இருக்கும் . யேட்ஸ் ( Yates ) புத்தகத்திலிருந்து சமவாய்ப்பு 
முறையில் 1 வரிசை இலத்தின் சதுரத் திட்ட அமைப்பு ஒன்று 
தேர்ந்தெடுக்கப்பட்டு நிரை , நிரல்கள் பலவாறு மாற்றியபிறகு 
கிடைக்கும் சதுரத்திட்ட அமைப்பிற்கேற்ப A , B , C- எழுத்துகள் 
m ? பிரிவுகளுக்கு வழங்கப்படுகிறது . நிரைகள் ஒவ்வொன்றிலும் 
அதற்குரிய பராமரிக்கும் முறையைச் சமவாய்ப்பு முறையில் 
தீர்மானித்த பிறகு மேற்கொள்ளப்படுகிறது . அதேபோல் நிரல்கள் 
வெவ்வேறு வகைகளைச் சமவாய்ப்பு முறையில் பெறுகின்றன . 
A , B , C ... தெளிக்கப்போகும் பூச்சி மருந்தின் 

அளவுகளைக் 
குறித்தால் , A எழுத்து இடம் பெற்ற நிலப்பகுதிகளில் ஒரு 
வாரத்துக்கொரு முறையும் , B இடம் பெற்ற நிலப்பகுதியில் 
10 நாள்களுக்கொரு முறையும் , C இடம் பெற்ற நிலப்பகுதிகளில் 
13 நாள்களுக்கொரு முறையும் என இதுபோலப் பூச்சிமருந்து 
தெளிக்கப்படும் . ஒரு மாறியின் துணைமாறி ஒன்றின்மேல் மற்ற 
இருமாறிகள் உண்டாக்கும் பலனைப்பற்றிக்கூறுவதற்கு உறுதியாக 
ஒரு நிலப்பகுதி இருப்பதை இம் முறையில் காணலாம் . விளைச்சலின் 
அளவு கணக்கிட்டுத் தேர்ந்தெடுத்த சதுரத்திட்ட அமைப்பிலுள்ள 
எழுத்துக்களுடன் அந்தந்த கட்டங்கள் குறிக்கும் நிலப்பகுதியின் 
விளைச்சலின் அளவு குறிக்கப்படுகிறது . இந்த விவரத்தைக் 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத்திட்ட . முறை 


409 


கொண்டு பரவற்படி பகுப்பாய்வு முறையைப் பயன்படுத்தி மாறி 
களினால் ஏற்பட்ட விளைச்சலின் வேறுபாடு , முக்கியத்துவம் 
வாய்ந்ததா எனச் சோதிக்கப்படுகிறது . 

தேர்ந்தெடுக்கப்படும் நிலப்பகுதியின் நிலவளம் ஒன்றுபோல் 
அமையாவிடில் ஒரு மாறியினால் ஏற்படும் பலனைச் சோதிக்கும் 
சோதனையில் இலத்தீன் சதுர அமைப்பைப் பயன்படுத்தலாம் . 
இந்த ஒரு மாறியின் துணைப்பிரிவுகளின் எண்ணிக்கை n எனில் , 
தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதி n2 பிரிவுகளாகச் சமமாகப் 
பிரிக்கப்படுகிறது . இங்கு நிரல்களாகப் பிரிப்பதற்குக் காரணமாய் 
உள்ள மாறி நிரல்களுக்கிடையே காணப்படும் நிலவளத்தின் 
வேற்றுமை எனவும் , நிரைகளாகப் பிரிப்பதற்குக் காரணமாயுள்ள 
மாறி நிரைகளுக்கு 

காணப்படும் நிலவளத்தின் 
வேற்றுமை 

எனவும் நாம் கொள்ள வேண்டும் . எனவே , 
விளைச்சலின் அளவுகள் குறிக்கப்பட்ட சதுரப் பட்டியலிலிருந்து 
கணக்கிட்ட 

மொத்த மாறுபாட்டில் இருந்து நிரை , நிரல் 
களுக்கிடையே கண்ட மாறுபாட்டினை நீக்கியபிறகு வரும் மாறுபாடு 
தற்செயலாய் நேர்ந்த பிழை , மற்றும் சோதனைகளுக்குரிய 
மாறியினால் மாறுபாடு 

இரண்டினையும் குறிக்கும் . 
F சோதனையின் மூலம் சோதனைக்குரிய மாறியினால் ஏற்படும் 
மாறுபாடு முக்கியத்துவம் வாய்ந்ததா எனச் சோதிக்கப்படுகிறது . 


G 


இடையே 


ஆகிய 


சம வாய்ப்புக் கட்ட திட்ட அமைப்பு: இலத்தீன் சதுர திட்ட அமைப்பு 

ஒப்பிடல் : 

பல வழிகளில் சம வாய்ப்புக் கட்ட திட்ட அமைப்பு இலத்தீன் 
சதுர அமைப்பைவிட உயர்ந்தது . சமவாய்ப்பு கட்டதிட்ட 
அமைப்பில் 

பரந்த அளவினில் சோதனை செய்யமுடிகிறது . 
அதாவது 3 வகை நிலப்பகுதிகளை மேலும் பல சிறு உட்பிரிவுகளாக 
நாம் விரும்பும் எண்ணிக்கையின் அளவு பிரித்துக்கொள்ளலாம் . 
ஆனால் , இலத்தீன் சதுர அமைப்பில் இவ்வாறு பிரிக்க இயலாது . 
சோதனைகளைத் திரும்பத்திரும்பச் செய்தால் ( replication) 
எத்தகைய கட்டுப்பாடும் சமவாய்ப்புக் கட்டதிட்ட அமைப்பில் 
இல்லை . பரவற்படி ஆய்வைக்கூட மிக எளிதில் சரிக்கட்டி 
விடலாம் . எடுத்துக்காட்டாக , ஏதாவது ஒன்று அல்லது 
இரண்டு தொகுதிகளில் நோய்க்கிருமிகள் தாக்கினால் , அந்த 
தொகுதிகளை நீக்கிவிட்டு எத்தகைய குழப்பமும் இல்லாமல் 
பரவற்படி ஆய்வை மேற்கொள்ளலாம் . ஆனால் , இலத்தீன் சதுர 
சோதனையிலிருந்து பெறப்படும் முடிவுகளுக்குச் 

சிக்கலான 
ஆய்வை 

மேற்கொள்ள வேண்டிவரும் . களத்தில் கூட 
வாய்ப்புக் கட்டதிட்ட அமைப்பை நாம் எளிதாக மேற்கொள்ள 


சம 


410 


கணக்கியல் புள்ளியியல் 


லாம் . இவற்றைச் செவ்வக அல்லது சதுர களத்தில் அல்லது 
ஏதேனும் ஓர் அமைப்புள்ள களத்தில் அமைக்கலாம் . ஆனால் , 
இலத்தீன் சதுர அமைப்பில் களத்தின் உருவம் சதுர அல்லது 
செவ்வகமாக இருக்கவேண்டும் . இலத்தீன் சதுர அமைப்பில் 
இரு திசைகளில் உரமாறுபாடுகள் ஒரே தன்மையான போக் 
குடையனவாக இருந்தால் ( அதாவது மூலைவிட்டப் போக்கில் 
ஒரே தன்மை ) , மிகவும் சிறந்ததாகக் கருதப் படுகிறது . சில 
விவசாய ஆராய்ச்சிகளில் இலத்தீன் சதுர அமைப்பானது மிகவும் 
பயன்படுகிறது 


பரவற்படி பகுப்பாய்வு ( Analysis of Variance ) 
ஒரு கூறினுடைய பரவற்படியைப் பல்வேறு பாகங்களாகப் 
பிரித்து , அவற்றின் ஒவ்வொரு பகுதியும் கூறினுடைய சிறு பகுதி 

பிரிவின் தன்மையின் மூலம் ஏற்பட்டுள்ள மாற்றமா 
என்பதை ஆராயும் முறையே பரவற்படி பகுப்பாய்வாகும் . 


அல்லது 


எடுத்துக்காட்டாக , சில மாவட்டங்களுக்கிடையே அரிசியின் 
விலையில் ஏற்படும் மாற்றத்தை எடுத்துக்கொள் வோம் . ராண்டம் 
முறையில் நான்கு மாவட்டங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு 
மாவட்டத்திலும் ஒரே மாதிரியான தரமுடைய பத்து கடைகளில் 
அரிசியின் விலைகளைக் குறித்துக் கொள்வோம் . விலையில் 
ஏற்படுகின்ற மொத்த மாற்றமானது சராசரி விலையிலிருந்து ஏனைய 
விலைகளின் வேறுபாடுகளின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகையைக் 
கொண்டு கணக்கிடலாம் . இவ்வர்க்கங்களின் கூட்டுத்தொகையை 
இரு குறைக்குறி அல்லாத பகுதிகளாகப் பிரிக்கலாம் . ஒரு பகுதி 
மாவட்டங்களின் சராசரி விலைகளுக்கு இடையே உள்ள வேறு 
பாட்டைக் கணக்கிடுகிறது . இன்னொரு பகுதி ஒரே மாவட்டத் 
தினுள் இருக்கக்கூடிய விலைகளின் வேறுபாட்டைக் கணக்கிடு 
கிறது . இது எல்லா மாவட்டங்களுக்கும் பொருந்தும் . இவ்வாறு 
கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி விவரங்களின் மொத்த மாற்றத்தை 
அதனுடைய குறைக்குறி இல்லாத பகுதிகளின் கூட்டுத் தொகை 
யாகப் பிரிப்பதே பரவற்படியின் பகுப்பாய்வாகும் . 


ஒவ்வொரு பகுதியும் , ஒரு குறிப்பிட்ட , - தனிப்பட்ட 
காரணத்தைக் கொண்டு ஏற்படுகிறது . இக் கருத்தினை முதலில் 
ஃபிஷர் ( Fisher ) என்பவர் 1960 - ல் அறிமுகப்படுத்தினார் . 


பரவற்படி பகுப்பாய்வு இரு பகுதிகளுடையது . முதல் 
பகுதியில் பல்வேறு மாற்றங்களின் கரரணிகளைப் பிரித்து , 
அவற்றை மதிப்பிடுவது . இரண்டாவதில் F சோதனையைப் 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத்திட்ட முறை 


411 


பயன்படுத்தி இப் பரவற்படிகளின் பகுதிகள் எல்லாவற்றையும் 
இவற்றின் முழுமைத்தொகுதியின் ஒன்றுசேர்க்கப்பட்ட பரவற்படி 
எனும் கொள்கையை ஆராயவும் , புள்ளி விவரங்களின் பல்வேறு 
கூறுகள் ஒரே மாதிரியான முழுமைத் தொகுதியில் இருந்து 
எடுக்கப்பட்டனவா என ஆராயவும் உதவுகின்றது . 


சம 


வகை . 


சில 


ஒரே முழுமைத் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 
அநேக கூறுகள் பலவகைப்பட்ட புள்ளி விபர 

முடிவுகளைத் 
தருகின்றன . 

பரவுகை அளவைகளை நாம் முன்னமேயே 
அறிந்துள்ளோம் . பரவற்படியும் அவற்றுள் 

ஒன்று . 
வாய்ப்புக் காரணங்களாலும் , வேறு சில குறிப்பிட்ட காரணங் 
களாலும் விவரங்களில் மாறுபாடு ஏற்படுகிறது . எல்லா 
களிலும் ஒரே தன்மை கொண்ட நிலத்தின் 

பகுதிகளை 
எடுத்துக்கொள்வோம் . ஒரே வகையான விதை நெல் , ஒரே 
தன்மையான உரங்கள் , ஒரே வகையான கவனிப்பு என்ற அடிப் 
படைகளின் கீழ் நிலப்பகுதிகளில் நெல் விதைக்கப்படுகிறதெனக் 
கொள்வோம் . இத்தகைய விதி முறைகளை நாம் கடைபிடித்துங் 
கூட ஒரு பகுதியில் ஓர் ஏக்கரில் விளைந்த விளைவின் 

அளவை 
ஆராயும்போது விளைவு பகுதிக்குப் பகுதி வேறுபட்டிருப்பதைக் 
காணலாம் . இத்தகைய மாறுபாட்டைச் சமவாய்ப்புக் காரணங் 
களாலான மாறுபாடு ( Random variation or Chance variation ) 
அல்லது வாய்ப்புக் காரணங்களாலான மாறுபாடு 
கூறுகிறோம் . 


என்று 


ஒரே தன்மை கொண்ட நிலத்தை இரு பெரும் பிரிவுகளாகப் 
பிரித்து , ஒவ்வொரு பிரிவையும் 5 பகுதிகளாகப் பிரித்துக்கொள்க . 
இரு பெரும் பிரிவுகளிலும் இரு வேறுபட்ட உரங்களைப் போட்டு .. 
ஒரே தன்மையான கவனிப்பின்கீழ் , ஒரே ரகமான விதைகளைப் 
பயிர் செய்து உற்பத்தி , அளவுகளைக் கணக்கிடுக . உற்பத்தி 
அளவில் இப்போது வேறுபாடு ஏற்பட்டால் அது உர 
வேறுபாட்டால்தான் ஏற்பட்டது , சமவாய்ப்பாலல்ல என்பதை 
எளிதில் தெரிந்துகொள்ளலாம் . இந்த இருவகை உரங்களின் 
தன்மைகள் அதிக அளவு வேறுபட்டிருந்தால் , ஒரு பகுதியில் , ஓர் 
ஏக்கரில் விளைந்த உற்பத்தி அளவு அதிகம் வேறுபடும் . உற்பத்தி 
இப்போது 

வேறுபட்ட குழுக்களாக ( பிரிவுகளாக ) 
ஒவ்வொன்றும் 5 மதிப்புக்களைப் பெற்றுள்ளதாகவும் உள்ளது . 


இங்கு குழுக்களிலடங்கிய ( within groups ) மாறுபாடு சம 
வாய்ப்பால் ஏற்பட்டது . குழுக்களிடை ( between groups ) மாறு 
பாடு சமவாய்ப்பால் ஏற்பட்டதன்று . உரங்களின் மாறுபாட்டுத் 


1412 


கணக்கியல் புள்ளியியல் 


தன்மையால் ஏற்பட்டதாகும் இப்போது மேற்கூறிய விவரங் 
-களில் , இரு குழுக்களிடை மாறுபாட்டளவு , குழுக்களிலடங்கிய 
மாறுபாட்டளவு இரண்டுமே சமவாய்ப்புக் காரணங்களால் மட்டும் 
ஏற்பட்டதெனில் , இவ்விரு மாறுபாடுகளின் விகிதம் 1 என எதிர் 
பார்க்கலாம் . குழுக்களிலடங்கிய மாறுபாட்டளவு சமவாய்ப்புக் 
காரணங்களாலும் , ஆனால் குழுவிற்கிடை மாறுபாட்டளவு சம 
வாய்ப்பல்லாத மற்றக் காரணங்களாலும் ஏற்பட்டன எனில் , 
இவற்றின் விகிதம் ஒன்றிலிருந்து வேறுபட்டிருக்கும் . எனவே , 
பரவற்படி ஆய்வு " கொடுக்கப்பட்டிருக்கும் விவரங்களின் மாறு 
பாட்டளவு சமவாய்ப்புக் காரணங்களால் மட்டும் ஏற்பட்டதா , 
அல்லது வேறு பல காரணங்களால் ஏற்பட்டதா என்பதை அறியப் 
பயன்படுகிறது . மாறிகளின் கூறுகள் குழுக்களாக இருக்கும் 
போது நாம் இந்தப் பரவற்படி , ஆய்வை நிகழ்த்தலாம் . 


மொத்த 


ஆய்வின் 


மற்ற குழுக்களின் பரவற்படியிலிருந்து , ஒரே குழுவிலுள்ள 
காரணத்தால் ஏற்பட்ட குழுவிலடங்கிய பரவற்படிக்கு உள்ள 
விலக்கமே பரவற்படி ஆய்வென ஆர் . ஏ . பிஷர் என்பார் கூறு 
கின்றார் . இம் முறைப்படி 

கூறுகளின் 

மாறுபாட் 
டளவையைச் ல தனித்த காரணிகளாலும் எடுத்துக்கூற இயலா . 
வேறு பல காரணங்களாலும் ஏற்படக்கூடிய பல மாறுபாட்டள 
வைகளாகப் பிரிக்கலாம் . முழுமைத் தொகுதியின் மாற்றத்தை 
இத்தகைய ஒவ்வொரு மாறுபாட்டளவும் கொடுக்கும் . அதாவது , 
மொத்த மாறுபாட்டளவையை முழுமைத் தொகுதியின் மாறுபாட் 
-டௗலைக் கொடுக்கக்கூடிய பிரிவு மாறுபாட்டளவைகளாகப் 
பிரித்துக் கணக்கிடுவதே பரவற்படி 

முக்கிய 
நோக்கமாகும் . சோதனையானது இரு கூறுகளின் கூட்டுச் 
சராசரிகளுக்குள் உள்ள வேற்றுமையை ஆராயப் பயன்பட்டது . 
ஆனால் , சில சமயங்களில் நம்மிடம் ஏராளமான 

கூறுகளின் 
கூட்டுச்சராசரிகளிருந்து “ கூட்டுச் சராசரிகள் ஒரே தன்மை 
வாய்ந்தவை அல்லது அவற்றுகுள் வேற்றுமை குறிப்பிடத் 
தக்கதாயில்லை , என்னும் எடுகோளை எடுத்துக்கொள்ளும்போது 
நாம் மேற்கூறிய சோதனையைப் பயன்படுத்தக் கூடாது . 
இத்தகைய சமயங்களில் ஆர் . ஏ . பிஷர் கூறிய பரவற்படி 
ஆய்வைப் பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் . அறிவியலில் 
உள்ள பல பிரிவுகளிலும் இந்தப் பரவற்படி ஆய்வு பயன்படுத்தப் 
படுகிறது. எடுத்துக்காட்டாக இருவகையான உரங்களைப்போட்டு 
ஒரு குறிப்பிட்ட பயிரின் விளைவு , மக்களின் வயதுப் பிரிவுகளுக்குத் 
தகுந்தவாறு மருந்தின் விளைவு , ஒரு குறிப்பிட்ட நோயை நீக்கப் 
பலவகை மருந்துகளின் திறன் ஆகியவற்றின் ஆய்வைப் 
* பரவற்படி ஆய்வைக் கொண்டு ஆராயலாம் . 


| 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத்திட்ட முறை 


413 : 


ஒருவழிப் பகுப்பாய்வு ( One.way Classification ) 

ஒரே ஒரு சார்பற்ற மாறியைக் கொண்ட , மிக எளிதான ஒரு 
பகுப்பாய்வை இப்போது ஆராய்வோம் . 


சம வாய்ப்புக்கூறு ஒன்றின் மாறிகளான x- ன் 1 மதிப்புகளும் , 
h குழுக்களாகவும் , ஒவ்வொரு குழுவும் k உட்பிரிவுகளாகவும் 
பிரிக்கப்பட்டுள்ளதாகக் கொள்க . அதாவது 

அவை h கிடைப் 
பிரிவுகளாகவும் , k நெட்டுப் பிரிவுகளாகவும் பிரிக்கப் 
பட்டுள்ளதாகக் கொள்க . எடுத்துக்காட்டாக மாறியானது . 
கோதுமையின் விலை எனில் , 

குழுக்கள் மாதங்களையோ 
மாவட்டங்களையோ குறிக்கலாம் . என்பதை ஆவது கிடைப் 
பிரிவிலும் ஆவது நெட்டுப் பிரிவிலும் உள்ள மதிப்பு எனக் 
கொள்வோம் . என்ற எழுத்து கிடைப்பிரிவையும் , j நெட்டுப் 
பிரிவையும் குறிக்கட்டும் . இதில் நாம் N மதிப்புகளையும் பல 
குழுக்களாகப் பிரிக்கிறோம் . இதுபோல ஒரே வகையான 

விதை 
களின் உற்பத்தித் திறனைப் பலவகை உரங்கள் 

போட்டுக் 
காண்பதை எடுத்துக்காட்டாகக் கருதலாம் ; இவ்வாறு பிரிப்பது 
தான் ஒரு வழி பகுப்பாய்வு . 


எடுத்துக்காட்டாக 6 வகைப்பட்ட 60 விதைகளின் 
உற்பத்தியை எடுத்துக் கொள்வோம் . ஒவ்வொரு வகையிலும் 
உள்ள விதைகளின் எண்ணிக்கை 10. இவற்றின் உற்பத்தியள 
வினைப் பின்வரும் பட்டியலில் அமைக்கலாம் . 


வகை + 


1 


2 


3 


4 


5 6 


விதை ! 


1 


X 11 


X13 


X16 


2 


3 


* 1016 


10 


31011 


x10 , 2 


3, என்பது ஆவது கிடைப்பிரிவின் கூட்டுச்சராசரி எனவும் , 
K .; என்பது j ஆவது நெட்டுப்பிரிவின் கூட்டுச்சராசரி எனவும் 


414 


கணக்கியல் புள்ளியியல் 


கொள் . T என்பது ஆவது கிடைப்பிரிவின் மொத்தத்தையும் , T .; 
என்பது ஆவது நெட்டுப்பிரிவின் மொத்தத்தையும் , X என்பது 
பொதுக் கூட்டுச்சராசரியையும் , 

T என்பது 

மதிப்புகளின் 
மொத்தத்தையும் குறிப்பதாகக் கொள்க . 


இராசிகள் 


கிடைப்பிரிவு கிடைப்பிரிவு 
மொத்தம் கூட்டுச்சராசரி 


X11 X112 


x1 


T 


> 


31 


x , 1 x2,2 


T, 


2 


......... 


...... 


...... 


...... 


...... 


Th 


நெட்டுப்பிரிவு 
மொத்தம் 


T. T. , 


Tos 


T 


..... 


3.. 


நெட்டுப்பிரிவு 
கூட்டுச்சராசரி 


x.1 3.2 


X.k 


மேலேயுள்ள பட்டியலிலிருந்து , 
T | = 1 ஆவது கிடைப்பிரிவிலிலுள்ள இராசிகளின் மொத்தம் . 


x , 1 + x 2 + x + 


X , k 


k 


T. ) = ஆவது நெட்டுப்பிரிவிலுள்ள இராசிகளின் மொத்தம் . 

h 


= * 1j + x2j + 


X ) 


* 


vij 


T 


- 


N இராசிகளின் மொத்தம் . 
( x1,1 + x1 / 2 + x1k ) + ( x2,1 + x232 + .....x2 ) 

+ + ( xh1 + x2 + " . xhk ) 


- 


... 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத்திட்ட முறை 


415 


= T , + T , + ... T , 


h 


T 


- 


h 


k 


== 


மேலும் x ; 


- 


ஆவது கிடைப் பிரிவின் கூட்டுச் சராசரி 

k 
T. 1 
k k 


= 


- 


X = ஆவது நெட்டுப் பிரிவின் கூட்டுச் சராசரி . 

h 
T . 1 
h h 


= 


-- 


* . 


- 


N இராசிகளின் கூட்டுச் சராசரி . 


h 


k 


1 


= 


T 
N 


T 
hk 


= 


hk 


IM 


> 


i = 1 = 1 


சராசரிக்குத் திருத்தமாக மொத்த வர்க்கங்களின் கூடுதல் 

h 

k 


k 


|| 


( - + - X... ) 2 


416 


கணக்கியல் புள்ளியியல் 


h 


k 


( 8 ) -- x ) 2 


-- 


( Rς - Χ .. ) 2 


+ 2 


Σ Σ 

Σ ΣΣ (x , - ά, ) (& – . ) 
-Σ Σ .-3 * + * Σα 

+ 2 * Σ ( 8; – . ) ( – .. ) 
- ΣΣ Σ ( 8 ) - Σ ) 2 + k 

+ * Σ 


( t , - . 2 


( x, - Χ .. ) 8 


j 


( 1 ) 


ஏனெனில் , 


( x , -ά) ( X - .. ) 


ΣΣ 

- 


( – .. ) Σ ( 8,, - ά . ) 


j 


k 


O 


ΕΣ 


συ Gloστ σλού Σ 


( και , -ά ) = 0 


j = 


கூட்டுச் சராசரி m , பரவற்படி ஏ 2 , கொண்ட இயல் நிலைப் 
பரவலிலிருந்து எல்லா x; ;-களும் வந்தன என்று கொண்டால் , 

h k 
1 

Σ Σ ( 8 ) – ..) πούτυgr ( hk – 18 Ισμιών 

i = 1 j = 1 
பாகையாகக் கொண்ட X2 பரவலாக அமையும் எனக் காட்டலாம் . 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத்திட்ட முறை 


417 


h 
k 

( x , -- x ... ) 2 என்பது ( h - 1 ) ஐ வரையற்ற 
i = 1 
பாகையாக கொண்ட X2 பரவலாக இருக்கும் . 


ஏ 2 


h k 


1 


A ) ( x - x )- என்பது hk - k ) ஐ வரையற்ற 


i = 1 j = 1 
பாகையாகக் கொண்ட X2 பரவலாக இருக்கும் . 


கணக்கியல் 


மதிப்புகளின் 


இரண்டாவது . மூன்றாவது 
விகிதத்தை F- சோதனையின் மூலம் ஆராயலாம் . 


12 


K x , 


3 .. ) 2 


F 


N h 
h - 1 


|| 


k 


2 ) ( x - A ) 


71 = h - 1. 2 , = N h N == hK . 


h - 1 , N - h வரையற்ற பாகைகளுக்கேற்ற F- பட்டியலில் 
F- ன் மதிப்பானது கணக்கியலாகக்கண்ட F- ன் மதிப்பைவிட 
அதிகமாக இருந்தால் , வேற்றுமை குறிப்பிடத்தக்கதாயில்லை . 


( 1 ) - ன் இடதுகைப் பக்கமுள்ள கோவை மொத்த வர்க்கங் 
களின் கூடுதல் என வழங்கப்படுகிறது . ( 1 ) -ன் வலதுகைப் 
பக்கமுள்ள முதல் உறுப்பு 1 ஆவது பிரிவிலுள்ள எல்லா மதிப்பு 
களுக்கும் , அதன் கூட்டுச் சராசரிக்குமுள்ள விலக்கங்களின் 
வர்க்கங்களின் கூடுதலாகும் . இந்த உறுப்பைக் குழுவிலடங்கிய 
மாறுபாட்டளவு எனக் கூறலாம் . ( 1 ) -ன் வலக்கைப் பக்கமுள்ள 
கடைசி உறுப்பு மொத்தக் கூட்டுச்சராசரிக்கும் குழுக்களின் 
கூட்டுச் சராசரிக்குமுள்ள விலக்கங்களின் வர்க்கங்களின் 
கூடுதலாகும் . இதனைக் குழுவிற்கிடை மாறுபாட்டளவு எனக் 
கூறலாம் . 


க . பு . - 27 


418 


பரவற்படிஆய்வுப்பட்டியல் 


மாறுபாட்டின் 

மூலம் 


வர்க்கங்களின் கூடுதல் 


வரையற்றபாகை 


சராசரி வர்க்கங்கள் 


F 


k(x, 


குழுவிற்கிடை 


h-1 


k(x-x) 

h---1 


> 


> 


*2) 1 


hk| 


> 
* 
- 


* (x-* 


hk 


k 

(x-x)2 1 N-h 


*)_ce-s):__-3)! 


குழுவிலடங்கிய 


N-h 


N-h 


மொத்தம் 


கணக்கியல் புள்ளியியல் 


N-1 


* 


(x 


x)2 


I=1 


குறிப்பு:எல்லாவர்க்கங்களின்கூடுதலும்ஆதியைப்பொறுத்துமாறக்கூடியதல்ல. 


பரவற்படி பகுப்பாய்வு சோதனைத் திட்டமுறை 


419 


மொத்தத்தின் மூலம் வர்க்கங்களின் கூடுதல் 


மொத்த வர்க்கங்களின் கூடுதல் 


( x ; - x2 


ΣΣ 
ΣΣ 

*.- 1 >> * 
* 


- 


3 ; + Nx2 . 


= } } = : - T 


குழுவிற்கிடை சராசரி வர்க்கங்களின் கூடுதல் 


K ( x 


7 ) 2 


2 


K 


- 


( * - * ) 


YT2 
K 


T2 
N 


- 


குழுவிலடங்கிய சராசரி வர்க்கங்களின் கூடுதல் 


} } - 2 
- > Y - * - 


( குழுவிற்கிடை 


( மொத்தவர்க்கங்களின் கூடுதல் ) 
சராசரி வர்க்கங்களின் கூடுதல் ) . 


( ஏனெனில் வர்க்கங்களின் கூடுதல் ஆதியைப் பொறுத்து 
மாறுவதில்லை ) . 


T2 

என்பதைத் திருத்தக் காரணி அல்லது திருத்த உறுப்பு 

N 
என வழங்கலாம் . ஏனெனில் , சராசரியிலிருந்துதான் 

அளவு 
களெல்லாம் எடுக்கப்படுகின்றன . 


420 


கணக்கியல் புள்ளியியல் 


எடுத்துக்காட்டுகள் : 

( i ) A , B , C என்ற மூன்று வகையான கோதுமை 4 பகுதி 
களில் விதைக்கப்பட்டது . ஓர் ஏக்கரில் விளைந்த உற்பத்தியின் 
அளவுகள் ( குவிண்டால்களில் ) கீழே கொடுக்கப்பட்டுள்ளன : 

A 8 - 4 6 7 
B • 7 5 5 3 
C 2 5 4 4 


A , B , C- ன் உற்பத்தி அளவுகளுக்கிடையே 

வேறுபாடு 
குறிப்பிடத்தக்கதா என்பதை ஆராய்க . "வரையற்ற பாகைகள் 
2 , 9 - க்கு -05 நிகழ்தகவு அளவுக்கேற்ற F- ன் மதிப்பு 4-26 எனக் 
கொடுக்கப்பட்டுள்ளது . 


தீர்வு : 

வெவ்வேறு வகையான கோதுமைப் பயிரால் விளைச்சலில் 
உண்மையில் மாறுதல் இவ்லை என்ற இல்லெனும் எடுகோளை 
நாம் முதலில் எடுத்துக் கொள்கிறோம் . 
இங்கு 3 கிடைப் பிரிவுகளும் , 4 நெட்டுப்பிரிகளும் உள்ளன , 

h = 3 K = 4 : N = 3 x 4 = 12 


Ti 


8 + 4 + 6 +7 = 25 


T , = 7 + 5 + 5 + 3 = 20 

T , = 2+ 5 + 4 + 4 = 15 
T = T + T , + T : = 25 + 20 + 15 = 60 


ஃ திருத்தக் காரணி 


T ? 
N 


( 60 ) 
12 


= 300 


x ; - = 82 + 4 + 62 + 7 = + 72 + 53 + 5 : 


32 + 21 + 52 + 43 + 4? 


= 64 + 16 + 36 + 49 + 49 + 25 + 25 

+9+ 4 + 25 + 16 + 16 
= 334 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத்திட்ட முறை 


421 


மொத்த வர்க்கங்களின் கூடுதல் 


ΣΣ 


T2 
N 


- 


300 


= 


334 
34 . 


- 


YT2 
K ) 


253 + 202 + 152 


1210 

4 ) 


312.5. 


- 


கோதுமை வகைகளுக்கிடை வர்க்கங்களின் கூடுதல் 

Σ 

K 


Σ 


T2 
N 


- 


= 312.5- 300 
12.5 


- 


வர்க்களின் 


கூடுதல் 


( மொத்த 


வகைகளிலடங்கிய 
வர்க்கங்களின் கூடுதல் ) 


( வகைகளுக்கிடை வ. கூடுதல் ) 

34 12.5 21.5 . 


= 


பரவற்படி ஆய்வுப் பட்டியல் . 


வரையற்ற 
பாகை 


சராசரி 


வர்க்கங் 
களின் 
கூடுதல் 


வர்க்கங்கள் 


வகைகளுக் 
கிடை 


2 


12.5 


12 .5 
2 


= 


6-25 
2.39 


6.5 |F = 


வகைகளில 
டங்கிய 


9 


21.5 


21.5 
9 


- 


2.39 


2-615 


மொத்தம் 


11 


34.0 


வரையற்ற பாகைகள் 2 , 9 - க்கு 5 % நிகழ்தகவு அளவுக் 
கேற்ற -ன் மதிப்பு 4-26 ; அதாவது பரவற்படி பட்டியலிலுள்ள 


422 


கணக்கியல் புள்ளியியல் 


கோதுமை 


F- ன் மதிப்பு 

இதைவிடக் குறைவு . அதனால் நம்முடைய 
எடுகோள் சரியானதல்ல என்பதற்கு ஆதாரமில்லை . எனவே , 

வகைகளுக்கிடையே குறிப்பிடத்தக்க வேற்றுமை 
யில்லை 

என முடிவு செய்கின்றோம் . 
( 2 ) கீழ்க்கண்ட பட்டியல் 4 வரிசைகளிலுள்ள 

மின் 
விளக்குகள் எரிந்த நேரங்களை மணிகளில் தருகிறது : 


வரிசைகள் 


1 


1600 1610 


1650 


1680 1700 | 1720 / 1800 


2 


1580-1640 


1640 


1700 | 1750 


3 


1460 1550 


1600 


1620 1650 1660 1740/1820 


4 


15101520 


1530 1570 | 1600 | 1680 


இவற்றிற்கு ஒரு பரவற்படி பட்டியலை அமைத்து மிகைத் 
தன்மை சோதனை இவற்றின் ஒரு படித்தான தன்மையை மறுக்க 
வில்லை எனக் காட்டுக . 

விடை : ஆதியை 1640 - க்கு மாற்றி ஒவ்வொரு மாறியையும் 
10 ஆல் வகுத்தால் , மேற்கூறிய விபரங்கள் 

பின் வருமாறு 
அமையும் : 
வரிசை 

T YEx2 
கள் 
1 4 3 1 4 6 8 16 

28 

398 


--- 


- 


- 


2 


6 


0 0 


6 


11 


- 


- 


11 


193 


3-18 


--- 


9 


4 


2 


0 


2 10 18 


-3 


853 


4 -13 -12 -11 


-4 


4 


-43 , 


515 - 


1959 


நான்கு வரிசைகளிலுமுள்ள மின் விளக்குகள் ஒரே தன்மை 
வாய்ந்தவை என்று எடுத்துக்கொள்வோம் . 

T2 ( - 72 
T = -7 .. திருத்தக்காரணி 

= 1-8846. 
26 


--- 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத்திட்ட முறை 


423 


YEx 2 


= 


வரிசை வர்க்கங்களின் கூடுதல் 

1959 . 
மொத்த வர்க்கங்களின் கூடுதல் = Z Zx 2- ( திருத்தக்காரணி ) 

1959 - 1-8846 . 

1957-1154 . 
வரிசைகளுக்கிடை 

T 2 
வர்க்கங்களின் கூடுதல் 

- திருத்தக்காரணி 
k 


- 


- 


- 


} 
= [ 232 + = 


(11 )2 + ( 32 + 


(- 43) 


+ 


+ 


131 ) - 


- 1.8846 


- 


445-4916 - 1.8846 
443-6070 . 


- 


வரிசைகளிலடங்கிய 
வர்க்கங்களின் 

கூடுதல் 


( மொத்த வ . கூ . 

உ ) 


- ( வரிசைகளுக்கிடை வர்க்கங் 

-களின் கூடுதல் ) 
1957.1154 - 443-6070 
1513-5084 . 


பரவற்படி ஆய்வுப் பட்டியல் 


| 


வரையற்ற வர்க்கங்களின் சராசரி 
பாகை | 

கூடுதல் வர்க்கங்கள் 


F 


வரிசை 
களுக்கிடை 


3 


443-6070 


443-6070 

3 


147.8690 
68-796 


- 


147.8690 


= 2.15 


வரிசைகளில் 
அடங்கிய 


22 


1513.50844 


1513-50844 

22 


- 


68-7958 


மொத்தம் 


25 


1957.1154 


424 


கணக்கியல் புள்ளியியல் 


வரையற்ற பாகைகள் 3 , 22.க்கு , Fos = 3-05 
வரையற்ற பாகைகள் 3 , 22- க்கு F01 4.82 . 


-- 


5 % , 1 % வரைகளுக்கு நாம் கணக்கிட்ட F F .. எனவே , 
வேறுபாடு பொருட்படுத்தாது நாம் எடுகோளை ஏற்றுக் கொள் 
ளலாம் . அதாவது நான்கு வரிசைகளிலுமுள்ள மின்விளக்குகள் 
ஒரே தன்மை வாய்ந்தவை . 


எடுத்துக்காட்டு : 

கீழ்க்கண்ட பட்டியல் உரங்களின் விளைவை ஆராய நடத்திய 
சோதனையின் முடிவுகளைத் தருகிறது . விவரங்களை ஆராய்ந்து 
உன்னுடைய முடிவுகளைக் கூறு . 


உரங்கள் 


விளைச்சல் ( கிலோ கிராம்களில் ) 

Ti EE X32 


நைட்டிரேட் 


3 


2 


--- 


5 


13 


பாஸ்பேட் 


3 


3 


4 


10 


34 


சாணம் 


2 ) 


5 


2 


9 


33 


சல்பேட் 


4 


2 


- 


6 


20 


30 


100 


வரையற்ற பாகை 3 , 6 - க்கு 5 % நிகழ்தகவுக்கேற்ற F ன் மதிப்பு 
4-757 . 


- 


4 வகையான உரங்கள் 


h 


தலால் N 


10 . 


T = 30 . 


திருத்தக் காரணி = 


N 


( 30 ) 2 

10 


- 


90 


YYX2 


-- 


100 


i 


425 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத்திட்ட முறை 


மொத்த வர்க்கங்களின் 

கூடுதல் 


} 


= LYx : * - திருத்தக்காரணி . 


90 = 10 


-- 


100 
1 . 


- 


--- 


வர்க்கங்களுக் கூடுதல் } 


- திருத்தக்காரணி 


n . 


5 ) ( 10 ) 2 ( 9 ) 

( 9 ) 2 ( 6 ) -1 
27 + 

3 


90 


+ 


+ 


( 12 : 5+ 33.33 + 27-18 ) - 90 

90.83 - 90 . 
= -83 


- 


வங்களில் கூடுதல் } 


- 


( மொத்த வர்க்கங்களின் கூடுதல் ) 


( உரங்களுக்கிடை 


வர்க்கங்களின் 

கூடுதல்) 


- 


10 


.83 


9.17 


பரவற்படி ஆய்வுப் பட்டியல் 


சராசரி 


வரையற்ற வர்க்கங்களின் 
பாகை கூடுதல் வர்க்கங்கள் 


F 


உரங்களுக்கிடை 


3 


-83 


.83 
3 


• 2765 


1-528 
2766 


- 


5.524 


உரங்களிலடங்கிய 


6 


9.17 


9.17 

6 


1-528 


மொத்தம் 


9 . 


10 


426 


கணக்கியல் புள்ளியியல் 


வரையற்ற பாகை 6 , 3 - க்கு 5 % நிகழ்தகவு அளக்கேற்ற 
F • ன் மதிப்பு 8.94 இது கணக்கிடப்பட்ட F- ன் மதிப்பைவிட 
அதிகம் . ( அதாவது F < F. ) . 


உரங்களுக்கு இடையே வேற்றுமை குறிப்பிடத்தக்கதல்ல . 
அதாவது உரங்கள் ஒரே படித்தான தன்மையைக் கொண்டன 
அல்ல என்பதற்கு ஆதாரமில்லை . 


இருவழிப் பகுப்பாய்வு ( Two - way Classification ) 

இருவகைத் தன்மைகள் அல்லது குண இயல்புகளுக்கேற்ப 
விவரங்கள் பிரிக்கப்படுமானால் இருவழி என்று வழங்கப் 
படுகிறது . 


ஒரு வழிப் பகுப்பாவில் K வகை உரங்கள் ஒரே வகையான 
பயிருக்குப் பயன்படுத்தப்படும் நிலையைக் கண்டோம் . இங்கு 
K வகை உரங்கள் பலவகையான பயிர்களுக்குப் பயன்படுத்தப் 
படும் நிலையைக் காண்போம் . இங்கு இராசிகளின் மதிப்புகள் ஒரே 
ஒரு காரணத்தால் மட்டும் மாறுவதில்லை . இரு காரணங்களால் 
அதாவது பண்புகளால் மாறுபடுகின்றது 


இங்கு N 

மொத்த ராசிகளின் எண்ணிக்கை 


= hK | 


பகுப்பாய்வின் ஒரு தன்மையின் ( பயிரின் வகை ) ஆவது 
பிரிவிற்கும் மற்றொரு தன்மையின் ( உர வகை ) j ஆவது பிரிவிற்கும் 
உள்ள இராசியின் மதிப்பை x ;; எனக் குறிக்கலாம் . அது ஆவது 
கிடைப்பிரிவு , ஆவது நெட்டுப்பிரிவிலடங்கும் . 


இங்கு மொத்த வர்க்கங்களின் கூடுதல் 


= ΣΣ 


(x;; - x ..) 


( xij - x . - .j + 1 ,. + . - 1 .. + 7 . - x ..] 2 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனை த்திட்ட முறை 


427 


( x .. - x .. ) 2 + 


( ., - 1 ..) 


= 

> 


+ 


( 


- 


K .- . j + x.. ) 2" 


( ஏனெனில் குறுக்குப் பெருக்கு , 
உறுப்புக்களின் மதிப்பு = 0 ] 


= K 


( r --- .. ) 2 + h 


( r.j - x .. ) 


+ 


ΣΣ 


( x ;j - . -kj + x -. ) 2: 


ஒவ்வொரு கிடைப் பிரிவும் K இராசிகளைக் கொண்டு உள்ள 
தால் , வர்க்கங்களின் கூடுதல் K 


> ( ? .-is ) " என்பது கிடைப் 


பிரிவுகளுக்கிடையே ஏற்படும் வேறுபாட்டின் மாறுபாட்டைக் 
கொடுக்கும் . அதாவது , 

கிடைப்பிரிவுகளால் குறிக்கப்பட்ட 
தன்மைகளின் ( உரவகை ) வேறுபாட்டால் உண்டாவதாகும் . 
இங்கு இது கிடைப் பிரிவுகளின் வர்க்கங்களின் கூடுதல் 
வழங்கப்படுகிறது . 


என 


இதேபோல் h 


( x . ; - I .. ) 2 என்பது நெட்டுப் பிரிவு 


களுக்கிடையே ஏற்படும் வேறுபாட்டின் மாறுபாட்டைக் 
கொடுக்கும் . --இது நெட்டுப் பிரிவுகளின் வர்க்கங்களின் கூடுதல் 
என வழங்கப்படுகிறது . 


( x;j – .... -x.j - 1 ... ) 2 என்பது மீதி வர்க்கங்க 


களின் கூடுதல் அல்வுது பிழை வர்க்கங்களின் கூடுதல் என 
வழங்கப்படுகிறது . 


பரவற்படிஆய்வுப்பட்டியல் 


4428 


மூலம் 


வரையற்ற பாகை 


வர்க்கங்களின் கூடுதல் 


வர்க்கங்களின்கூடுதல் வரையற்றபாகை 


F 


கிடைப்பிரிவு 


K 


8 


K1 


நெட்டுப் 

பிரிவு 


* 
> 
* 
- 
* 
. 
" 


(x;.-T..)2 

கிடைப்பிரிவுவர்க்கங்F, S18= 
களின்கூடுறுதல் 

Fh 
- 
1 
, 
( 
h 
- 
1 
) 
( 
K 
- 
1 
) h-1 

S2 

S: நெட்டுப்பிரிவுவர்க்கங் 
(;.X...) 

களின்கூடுதல் 
S,2= K-1 

F, பிழைவர்க்கங்களின் 


K 
- 
1 
, 
( 
h 
- 
1 
) 
( 
K 
- 
1 
) x,-.-.,+x..2 

கூடுதல் 

S, (h-1)(K-1) 

S. 


பிழை 


(h1)(K-1) 


- 


- 


hK-1 


மொத்தம் 


(x.j-1) 


22* 


கணக்கியல் புள்ளியியல் 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத்திட்ட முறை 


429 . 


எடுத்துக்காட்டு : 
ஒரு விவசாயச் 

சோதனையில் A , B , C ; D என்ற ரக நெல் 
விதைகளை 3 விதமான உரங்கள் போட்டுப் பயிர் செய்யப் 
பட்டதில் கீழ்க்கண்ட படி விளைவு கிடைத்தது : 


விதை ரகம் 
AL B C 


உரம் 


D 


1 


105 


98 


104 


107 


2 1 


2 


112 


101 


98 


109 


3 


107 


95 


110 


97 


விதை வேறுபாட்டையும் உர வேறுபாட்டையும் ஆராய ஒரு 
பகுப்பாய்வுப் பட்டியல் தயாரிக்க . 


தீர்வு : 

104 ஐ ஆதியாக எடுத்துக் கொள்க . 
பகுப்பாய்வுப் பட்டியல் வருமாறு : 


உரம் 


விதை ரகம் 


A 


B 


C 


D 


கிடைப்பிரிவு 
மொத்தம் 


1 


- 
6 


01 


31 


--2 


2 


2 


8 


-3 


- 


-6 


4 


3 


3 


- 
9 


நெட்டுப் பிரிவு 


12 -18 


0 


1 


- 5 


மொத்தம் 


430 


கணக்கியல் புள்ளியியல் 


- 


மொத்தம் 1 = - 5 ; h = 3 ; k 


4 ; N 

4 X 3 
12 . 


T2 
N 


= 


25 
12 


2-08 


திருத்தக் காரணி 


- 


>> 


( 1 ) 2 + ( 8) 2 + ( 3 ) 2 + 


+ ( 5 ) 2 + (-7) 2 


- 


355 . 


>> x 


T2 
N 


மொத்த மாறுபாட்டளவு 


அதாவது மொத்த வர்க்கங் 


355 


2-08 


- 


352.92 


மாத்த உடத்தல் } 


- 


Σ 


( - 2 ) 2 + ( 4 ) 2 + ( -7 ) 2 

4 


69 
4 


17.25 


- 


- 


IT , 


கிடைப்பிரிவு வர்க்கங் 


T3 
N 


17-25 


-2-03 


15-17 


- 


IT. 

h 


( 12 ) 2 + ( - 18 ) + (0 ) 2 + ( 1 ) 2 

3 


469 
31 


156.33 


2 


- : நெட்டுப்பிரிவு வர்க்கங்களின் 

கூடுதல் 


T. 
k 


- * 


T2 
N 


156.35 


2.08 


= 


154-25 


431 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத்திட்ட முறை 


-- 


பிழை வர்க்கங்களின் கூடுதல் ( மொத்த வர்க்களின் 
கூடுதல் ( கிடைப்பிரிவு வ . கூ + நெட்டு வ . கூ ] 

352.92 ( 15.17 + 154-25 ] 
183.5 


- 


பரவற்படி ஆய்வுப் பட்டியல் 


சராசரி 


F 


வரையற்ற வர்க்கங்களின் 

கூடுதல் 


பாகை 


வர்க்கங்கள் 


2 


கிடைப்பிரிவு 
( உரம் ) 


15-17 


15-17 

2 


7.59 


.2482 


3 


நெட்டுப்பிரிவு 
(விதைரகம் ) 


154-25 


154.25 

3 


51-42 


1-682 


பிழை 


6 


183-5 


183.5 
6 


30-58 


மொத்தம் 


11 


354.92 


F6,2 


= 


* 


F பட்டியலில் , 

19.33 , F8,6 4.76 இவையிரண்டும் 
பரவற்படி பட்டியிலிலுள்ள F6 , F8,6 மதிப்புக்களைவிட அதிகம் . 
விதை 

ரகத்திற்கும் உரத்திற்கும் வேறுபாடு குறிப்பிடத் 
தக்கதல்ல . 


எடுத்துக்காட்டு : 

ஒவ்வொரு வகை வயதுப் பிரிவிற்கும் ஒரு நோயாளி வீதம் 
தேர்ந்தெடுத்து 4 வகையான வயதுப் பிரிவினர்களிடம் மருத்துவ 
சோதனை ஒன்று , A , B , C என்ற மூன்று மருந்துகளால் தூங்கும் 
நேரம் அதிகப்படுகிறதா என்ற ஆய்விற்காக நடத்தப்பட்டது . 

தூக்கத்தை அதிகப்படுத்துகிறதா என்பதை ஆய்க . 
மூன்று மருந்துகளும் ஒரே தன்மையான பயனை உடையனவா 
அல்லவா என்பதையும் பரிசோதி . 5 % நிகழ்தகவு அளவுக்கு , 

= 4-76 . 


வயது 


F2,6 


5.14 . F ,, 


* 


432 


கணக்கியல் புள்ளியியல் 


தீர்வு : 


கிடைப் பிரிவு! 


- + 


| 
வயதுப் பிரிவு 

30- 4040 - 5050 - 6050-70 
மருந்து ! 


மொத்தம் 


A 


2.0 


1.2 


1-0 


( -3 


4-5 


B 


1.1 


0.8 


0-0 


-0.1 


1-8 


C 


1.5 


1.3 


0.9 


0.1 


3.8 


நெட்டுப் பிரிவு 


4-6 


3.3 


1.9 


0.3 


1 .1 


மொத்தம் 


மொத்தம் T 


10-1 . k = 4. h = 3. N : 


12 . 


திருத்தக் காரணி 


T2 
N 


( 10-1 ) 2 

12 


102-01 
12 


= 


= 


8.50 


- 


Σ Σ 


X2 


( 2.0 ) 2 + (11 ) 2 + 


( - 0.1 ) 2 


+ ( 0 • 1 ) 2 


13-15 


மொத்த வர்க்கங்களின் கூடுதல் 


ΣΣ 


- 


2 


T2 
N 


13.15- 8.50 


- 


- 


= 4-65 


T2 
k 


( 4-5 )2 + ( 1 • 8 ) 2 + ( 3 • 8 ) 2 


37.93 


-- 


9.4825 


T.2 


கிடைப் பிரிவு வர்க்கங்களின் 

கூடுதல் 


} = 


Σ 


-- 


8:50 


9.4825 
= 0-9825 . 


433 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத்திட்ட முறை 


ET . 2 

h 


( 4.6 ) 2 + ( 3.3 ) 2 + (19) 2 + (0.3 ) 2 


35.75 

3 


11-9167 . 


> 


ET. 2 


- 


1 


- 


நெட்டுப் பிரிவு வர்க்கங்களின் கூடுதல் 

T2 

N 
11.9167 8.50 

3.4167 . 
:பிழை வர்க்கங்களின் கூடுதல் 

( மொத்த வர்க்கங்களின் கூடுதல்) 

[ கிடைப்பிரிவு வ . கூ . + நெட்டுப் பிரிவு வ . கூ .] 
4-65 ( 0.9825 + 3-4167 ) 
0 • 2508 . 

பரவற்படி ஆய்வுப் பட்டியல் 

வர்க்கங் 
வரையற்ற 

களின் சராசரி வர்க்கங்கள் F 
கூடுதல் 


-- 


- 


பாகை 


கிடைப்பிரிவு 
( மருந்து ) 


2 


0.9825 


• 9825 
2 


* 4913 


11-75 


நெட்டுப் 
பிரிவு ( வயது ) 


3 


3.4167 


3.4167 

3 


1.1389 ( 27.25 


6 


பிழை 


0 • 2508 


• 2508 

6 


- 


0-0418 


மொத்தம் 


11 


4-6500 


5-14 , Fs6 


- 


- 


F பட்டியலில் F2,6 

4.76 . இவையிரண்டும் 
பரவற்படி பட்டியலிலுள்ள F . ,, F3,6 மதிப்புகளை விடக் குறைவு , 
அதனால் 

மூன்று மருந்துகளும் தூக்கத்தை அதிகப்படுத்தும் 
-விதத்தில் மாறுபட்டுள்ளன . இதேபோல் பல வகை வயதுப் 
பிரிவினர்களிடமும் தூங்குவதைப் பொறுத்தமட்டிலும் 
விதமான பயன்களை மருந்துகள் உண்டாக்குகின்றன 

எனக் 
கருதலாம் . 

க . பு . 


பல 


- 28 


434 


கணக்கியல் புள்ளியியல் 


இலத்தீன் சதுர அமைப்பிற்கான பரவற்படி ஆய்வு 
எடுத்துக்காட்டு : 

கீழ்க்கண்ட இலத்தீன் சதுர அமைப்பிற்கான ( Latin Square 
Design ) ஆய்வை நடத்துக . 


50 

A 


80 


70 

B 


70 

C ] 


90 


D 


E 


70 | 70 

B 


80 


80 

E 


50 

A 


CC 


D 


60 


50 | 90 


80 


90 


CC 


D 


E 


A 


BI 


/ 


50 


60 

E 


80 


70 


D 


50 

BL 


(5 


80 


90 


50 

B 


70 

C 


60 

DI 


தீர்வு : 

70 ஐ ஆதியாகத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . T 


- 20 A 


O B 


0C 


10 D 


20 E 


16 


O B 


0C 


10 D 


10 E 


- 20 A 


-10 C 


- 20 D 


20E 


10 A 


20 B 


20 


- 20 D 


--10 E 


10 A 


20 B 


0. C 


+10 E 


20 A 


-20 B 


-0C 


-- 10 D 


0 


-40 


-10 


20 


10 


10 


- 10 


T = - 10. N = 5 x 5 = 25 


ΣΣ 


Σ κι, 


4900 


- 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத்திட்ட முறை 


435 


= 


- 


- 


- 


- 


A 

0 
B 0+ 0 + 20 20 - 20 20 
C = 0 + 0 + ( - 10) + 0 + 0 10 
D 10 + 10 - 20 - 20 - 10 30 
E 20 + 10 + 20 10 + 10 50 

( - 10 ) 2 
திருத்தக் காரணி 

4 
N 25 


= 


-- 


T2 


மொத்த வர்க்கங்களின் கூடுதல் 


Y Y x 2 


T 2 
N 


- 


= 4900-4 


4896 . 


= 


கிடைப்பிரிவுகளுக்கிடை வர்க்கங்களின் கூடுதல் 
102 + 202 + (- 40 ) 2 T2 
5 

N 


100 + 400 + 1600 

5 


9) 


4 


210 ) 

5 


4 


= 


420 - 4 = 416 


-- 


- 


- 4 


நெட்டுப்பிரிவுகளுக்கிடை வர்க்கங்களின் கூடுதல் 
( -40 ) 2 + ( -10 ) 2 + ( 20 ) 2 + 102 + 102 

5 
1600 + 100 + 400 + 100 + 100 

4 
5 
2300 

460 - 4 = 456. 
5 | 


- 4 = 


- 


பராமரிப்பு முறைகளுக்கிடை வர்க்கங்களின் கூடுதல் 
A2 + B3 + C2 + D1 + E2 

- திருத்தக்காரணி 
5 
02 + -20 ) + ( - 10) + ( - 30 )2+ ( 50 ) : 

4 
5 
4 } 0 + 100 + 900 + 2500 

4 
5 
3900 
4 780 

776 . 
5 
4896 - ( 416 + 456 + 776 ) 
4896- 1648 

324 . 


- 


பிழை 


= 


= 


436 


பரவற்படி?ஆய்வுப்பட்டியல் 


வரையற்ற பாகை d. 


வர்க்கங்களின் கூடுதல் S.S. 


சராசரிவர்க்கங்கள் 

M.S. 


F 


நெட்டுப்பிரிவு 


416 


416 4 


104 


0.3842 


- 


கிடைப்பிரிவு 


456 


456 4 


114 


--- 


0.4213 


- 


பராமரிப்புமுறை 


4 


776 


716 4 


194 


0-7169 


பிழை 


12 


3248 


3248 12 


270-6 


- 


கணக்கியல் புள்ளியியல் 


மொத்தம் 


24 


4896 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத்திட்ட முறை 


437 


- 


வரையற்றபாகை 4 , 12 - க்கு 5 % நிகழ்தகவு அளவுக்கேற்ற 
F பட்டியலில் F- ன் மதிப்பு 3.26 . 

அதனால் நெட்டுப்பிரிவு , கிடைப்பிரிவு , பராமரிப்புமுறை 
இவற்றிற்கு இடையேயுள்ள வேறுபாடு குறிப்பிடத்தக்கதல்ல . 


எடுத்துக்காட்டு : 
உற்பத்தியின் 

விளைவை 

ஆராய உரத்தை மாற்றியும் 
( 5 வகைகள் ) இரு செங்குத்துத் திசைகளில் மண்ணைமாற்றியும் 
லத்தீன் சதுர அமைப்பின்படி ஒரு விவசாயச் சோதனை நடத்தப் 
பட்டது . எழுத்துகள் உரங்கனையும் , நெட்டுப்பிரிவு , , கிடைப் 
பிரிவுகள் இரு செங்குத்துத் திசைகளையும் குறிக்குமாறு முடிவுகள் 
கீழ்க்கண்ட லத்தீன் சதுர அமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளன . 
உற்பத்தியில் இவை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றனவா என்பதை 


ஆய்க . 


16 


11 


9 


10 

B 


9 

DI 


AA 


C 


E 


9 


11 


10 

F 


14 

A 


12 

B , 


CC 


D 


15 


8 


8 


10 


18 


| 
D 


B , 


E 


C 


A 


6 


13 


13 


12 


12 

Di 


E 


BB 


CC 


13 


11 


10 


7 


14 


DD 


EE 


B 


தீர்வு : 
( 10ஐ ஆதியாகத் தேர்ந்தெடுத்துக்கொள் ) 
T = 31 . N 

25 
T ; = 16 , 6 , 6 , 1 , 14 . 

T எத்தகா = 22 , 14 , 5 , 0 , --- 10 
T .; = 5 , 6 , 9 , 6 , 5 . 


திருத்தக்காரணி 


T2 
N 


( 31 ) 2 

25 


38.44 


- 


438 


கணக்கியல் புள்ளியியல் 


Σ 


x 2 


- 


T2 
N 


= 


235 


38.41 


- 


196-56 


--- 


ZT2 


T2 
N 


05 


38.44 = 


6656 


n 


DT 2 


-- 


T2 
N 


40-6-38.44 


2.16 


n 


2T2 

எழுத்து 
n 


T2 
N 


= 161 


-38-44 


122.56 . 


- 


பிழை 

5.28 
மொத்த வர்க்கங்களின் கூடுதல் 


Σ Σ και 2 


T2 
T 


158 | 


- 


1 


157 . 


கிடைப்பிரிவுகளுக்கிடை வர்க்கங்களின் கூடுதல் 

( -2 )2 -- ( - 3 ) - ( - 1 ) 2+ 2 


12 


- 


4 


N 


18 
4 


- 


1 = 4.5--1 = 3.5 . 


நெட்டுப்பிரிவுகளுக்கிடை வர்க்கங்களின் கூடுதல் 

( -2) - + 02 + 12 + ( - 3 ) 2 

4 
14 

1 3.5-1 = 2 : 5 
4 


T2 
N 


- 


- * 


பராமரிப்புமுறைகளுக்கிடை 
வர்க்கங்களின் கூடுதல் 


} 


A2 + B2 + C ? + D2 T2 

4 
( -62 + ( - 16 ) 2 + 12 + ( 17 } 2 

-1 
4 
582 

1 145.5 1 
4 

144-5 


1 


பிழை 


157 - ( 3.5+ 2.5 + 144-5 ) 

157 - ( 150-5 ) 
= 6.5 


- 


- 


பரவற்படிஆய்வுப்பட்டியல் 


வரையற்ற 


மாறுபாட்டின் 

மூலம் 


பாகை 


வர்க்கங்களின் கூடுதல் S.S. 


சராசரி வர்க்கங்கள் 

M.S. 


df/ 


நெட்டுப்பிரிவு 


3 


2.5 


2.5 3 


•833 


•7691 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத்திட்ட முறை 


கிடைப்பிரிவு 


3 


3.5 


3.5 3 


= 


1.166 


1.077 


பராமரிப்புமுறை 


3 


144-5 


144.5 

3 


48.166 


44.46 


பிழை 


6 


6.5 


65 6 


1.0833 


- 


மொத்தம் 


15 


157 


- 


439 


440 


கணக்கியல் புள்ளியியல் 


F பட்டியலில் , F , 6 = 4-76 . 

எனவே , நெட்டுப்பிரிவு , கிடைப்பிரிவுகளுக்கிடையே உள்ள 
வேறுபாடு குறிப்பிடத்தக்கதல்ல . 

பராமரிப்பு முறைகளுக்கிடையே உள்ள வேறுபாடு மட்டுமே 
மிகவும் குறிப்பிடத்தக்கது , 


எடுத்துக்காட்டு : 

கீழ்க்கண்ட இலத்தீன் சதுர அமைப்பிற்கான ( Latin Square 
Design ) ஆய்வை நடத்துக : 


நெட்டுப் பிரிவு 


1 


2 


3 


4 


1 . 


கிடைப்பிரிவு 


2. 


A ( 12 ) ) | D ( 20 ) 

D ( 20 ) | C ( 16 ) B ( 10) 
D ( 18 ) A ( 14 ) 

B ( 11 ) | C ( 14 ) 
B ( 12) C ( 15 ) D ( 19) A ( 13 ) 
C ( 16 ) 

B 
B ( 11 ) | A ( 15 ) | D ( 20 ) 


3 . 


4 . 


( செ.ப.க. 72 ) 


தீர்வு : 
15 ஐ ஆதியாகத் தேர்ந்தெடுத்துக் கொள் . 

T 


--3 

Al 


1 


-2 


5 

DI 


CC 


BB 


3 


1 


-3 


- 


D 


4 
BI 


A 


- 1 

D | 


0 


--3 

B 


4 


-2 

AL 


-1 


CC 


D 


1 
C 


0 


5 


2 


-4 

BB 


A 


D 


-2 


0 


1 


-3 


- 
4 


T .; 


பரவற்படிஆய்வுப்பட்டியல் 


வரையற்ற பாகை 


வர்க்கங்களின் 

சராசரிவர்க்கங்கள் கூடுதல் 


FF 


நெட்டுப்பிரிவுகளுக்கிடையே 


4 


66-56 


66.56 

4 


16-64 


37.8 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத் திட்ட முறை 


கிடைப்பிரிவுகளுக்கிடையே 


4 


2.16 


2.16 

4 


:0•54 


1.2 


- 


பராமரிப்புமுறைகளுக்கிடையே 


122.56 


12256 

4 


30.64 


69.6 


பிழை 


12 


5.23 


5.28 4 


0.44 


மொத்தம் 


24 


196.56 


4413 


.442 


கணக்கியல் புள்ளியியல் 


T 


4 . 


N = 4X4 - 16 . 


ΣΣ 


x ;}2 = ( -3 } 2 + ( 3 ) : + ...... + -2 ) - + ( 5 ) 


-- 


158 . 


A 


- 


3 


1 + 0 -2 


6 


= 


| 


- 


16 


- 


BB 3 

4 
C = 1 + 0 + 1 1 = 1 
D 3 +5+ 4 + 5 17 . 

T2 
திருத்தக் காரணி 

N 


- 


-- 


( - 4 ) 2 

16 


1 


== 


4 , 72 


வரையற்ற பாகை Y1 

12 - க்கு 5 % , 1 % நிகழ்தகவு 
அளவுகளுக்கேற்ற F- ன் மதிப்புகள் முறையே 3.26 , 5.41 . 
நெட்டுப் பிரிவுகளுக்கிடையேயுள்ள வேறுபாடு அதிக அளவில் 
குறிப்பிடத்தக்கது . பராமரிப்பு முறைகளுக்கு இடையேயுள்ள 
வேறுபாடும் குறிப்பிடத்தக்கது . 

பயிற்சி 
( 1 ) 4 வகையான கோதுமைப் பயிர் 3 பகுதிகளில் விதைக்கப் 
பட்டு அவை விளைந்த உற்பத்தியின் அளவுகள் கீழே கொடுக்கப் 
பட்டுள்ளன . 


கோதுமை 


பகுதிகள் 


வகைகள் 


1 


2 3 


A 


10 


9 


8 


B 


7 


7 


6 


C 


8 


5 


4 


D 


5 4 4 


கோதுமை வகைகளுக்கிடையேயுள்ள வேறுபாட்டை ஆய்க . 

( விடை : கோதுமை வகைகளுக்கிடையேயுள்ள வேற்றுமை 
( குறிப்பிடத்தக்கது . ] 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனை த்திட்ட முறை 


443 


( 2 ) கீழ்க்கண்ட பட்டியலை அடிப்படையாகக் 

கொண்டு 
இயந்திர ஓட்டத் தடைகளின் எண்ணிக்கைகள் ( number of 
machine breakdowns ) இயந்திர மாற்றங்களைச் சார்ந்துள்ளனவா 
என்பதை ஆய்க . 


இயந்திர 
மாற்றங்கள் 


ஓட்டத்தடைகளின் 
எண்ணிக்கைகள் 


| 


A 


B 


C - D 


I 


10 


6 


12 


14 


II 


10 


12 


20 


21 


III 


14 


10 


13 


18 


( 3) ஆய்வாளர்கள் 6 பைகளிலுள்ள தூள்களின் கூறுகளில் 
உள்ள ஈரத்தன்மையை , ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பையி 
லிருந்து ஒரு கூறு வீதம் எடுத்து ஆராய்ந்து விளைவுகளைப் பின் 
வருமாறு கொடுத்துள்ளனர் . 


பைகள் 


1 


ஆய்வாளர்கள் 


2 


3 


5 


4 


6 


1 


9 


10 


9 


10 


11 


11 


2 


12 


11 


9 


11 


10 


10 


1 


11 


10 


9 


12 


11 


10 


4 


12 


11 


11 


14 


12 


10 


இவற்றிற்க்கு 

பரவற்படியை அமை . பைகளுக்கு 
டையே குறிப்பிடத்தக்க வேற்றுமையுண்டா என ஆராய்க . 

( 4 ) ராண்டமாக்கப்பட்ட தொகுதி அமைப்பு மூலம் ஒரு 
விவசாயச் சோதனை A , B , C என்ற மூன்று வகையான கோதுமை 
-களின் உற்பத்தி அளவையறிய நடத்தப்பட்டது . ஒவ்வொரு 
தொகுதியும் மூன்று பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டு , ஒவ்வொரு 
தொகுதியிலுள்ள பகுதிகளிலும் இயைபிலா முறைப்படி 3 வகை 


444 


கணக்கியல் புள்ளியியல் 


கோதுமைகளும் பயிர் செய்யப்பட்டன . மொத்தம் 5 தொகுதிகன் . 
இந்த அமைப்பு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது . பரவற்படி 
ஆய்வை நடத்துக . 


மொத்தம் 


A 


B 


17 


A 
3 


5 


4 


4 | 


B 


A 


AA 


IC 
2 


17 


B 
51 


2 


| C 


B 
4 ) 


13 


IB 
0 


C 
1 


A 
5 / 


3 


மொத்தம் 


13 


5 . 


4 


14 ) 


11 47 


( விடை : - வகைகளுக்கிடை வேறுபாடு குறிப்பிடத்தக்கதல்ல , 
தொகுதிகளுக்கிடை குறிப்பிடத்தக்கது . ] 


( 5 ) B , , B ,, B , , B4 என்ற 4 வகை தானியங்களுக்கு A1 ,A2 , 
A , என்ற 3 வகை உரங்களைப் போட்டு உற்பத்திகளின் அளவை 
ஆய்வு செய்ததில் பின்வரும் விபரங்கள் கிடைத்தன : 


BB 


B 


B. 


BA 


-- 


A 


15 


20 


22 


20 


A. 


20 


30 


32 


28 


20 


35 


38 


32 


உரங்கள் ஒரே தன்மையான விளைவுகளை ஏற்படுத்து 
கின்றனவா ? 

தாபானிய வகைகளுக்கிடையே வேறுபாடு எதுவும் 
இல்லையா ? 

( ) விதைகளின் வகைகளைச் சோதனை செய்ததில் கீழ்க் 
கண்ட இலத்தீன் சதுர அமைப்புக் கிடைத்தது . பரவற்படி 
பட்டியலை அமைத்து முடிவுகளைக் கூறுக . 


( 6 ) 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத்திட்ட முறை 


445 


( i ) 


( ii) 


10 

A 


9 
B 


12 

C 


11 

D 


105 

A 


95 

| 125 115 
B CI D 


11 

C 


12 

D 


10 

A 


10 

B 


115 

C 


125 

D 


105 

A 


105 

B 


| 


9 
C 


11 


10 

B 


11 

A 


115 

D. 


95 

C 


105 

B 


D 


A 


115 


0 
B 


13 

A 


9 
D 


95 

B 


135 

A 


95 

D 


C 


( தகுந்த ஆதியைத் தேர்ந்தெடுத்துக்கொள்க . ) 
(ii ) தற்கோளைத் தெளிவாகக் கூறி , ஒவ்வொரு அறையிலும் 
ஒரு பதிவு கொண்ட இரு வகையிலும் பாகுபாடு 

செய்யப்பட்ட 
புள்ளி விவரங்களுக்குப் பரவற்படி பகுப்பாய்வு செய்யும் முறையை 
விளக்குக . 

[ 1974 செ.ப.க. ] 
(iii) ராண்டமாக்கப்பட்ட பரப்பு முறையைக் காட்டிலும் , 
லத்தின் வர்க்க முறையின் நன்மைகள் யாவை ? 

வர்க்கத் தொகை , கட்டின்மைப்படி ஆகியவற்றைக் குறிக்கும் 
5 x 5 என்னும் லத்தீன் வர்க்கப் பரவற்படி பகுப்பாய்வின் 
அட்டவணையைத் தயாரிக்க . 

[ 1974 செ.ப.க. ] 


( 7 ) C1 , C ,, C ,, C4 என்னும் இனத்தைச் சார்ந்த கால்நடை 
கள் R1 , R ,, R , என்னும் மூன்று வகையான உணவுப் பங்கீட்டு 
முறைகளில் வளர்க்கப்பட்டன . ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் 
கால்நடைகளில் கூடிய எடை அளவுகள் பதிவு செய்யப்பட்டுப் 
பின்வரும் விவரங்களை கிடைத்தன ! 


C 


C , 


C. 


CN 


R1 


46.5 


62 


41 


45 


R , 


47.5 


41-5 


22 


31.5 


R 


5 . 


40 


25.5 


28.5 


46 


கணக்கியல் புள்ளியியல் 


( i ) கால் நடைகளின் இனங்களிடையேயும் ( ii) உணவுப் 
பங்கீட்டு முறைகளிடையேயும் குறிப்பிடத்தக்க வேறுபாடு 
உள்ளதா எனக் காண்க . 


( விடை : ( i) கால் நடைகளின் இனங்களிடையேயும் , 

( ii ) உணவுப் பங்கீட்டு முறைகளிடையேயும் 

உள்ள வேறுபாடு குறிப்பிடத்தக்கதல்ல .) 


( 8 ) ஒரு மிகப்பெரிய நகரின் 4 வேறுபாடான பகுதிகளில் 
காற்று மண்டலமானது 4 வேறுபாடான உயரங்களில் கூறுகள் 
எடுக்கப்பட்டு , ஒரு வகை இரசாயனப் பொருள் அக் காற்று 
மண்டலத்தில் உள்ளதா எனக் கண்டுபிடிக்க நான்கு விதமான 
சோதனைகள் நடத்தப்பட்டன . சோதனைகளின் முடிவுகள் கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளன . எழுத்துகள் பல்வேறு சோதனைகளைக் 
குறிக்கின்றன . காற்று மண்டலத்தில் இரசாயனப் பொருள்கள் 
இருப்பதானது ( 1 ) நகரின் 4 வித்தியாசமான பகுதிகளிலும் 
(2) நான்குவித உயரங்களிலும் குறிப்பிடத்தக்க அளவு வேறு 
படுகிறதா என்பதைக் கணிக்கவும் 


பகுதிகள் 


1 


2 


3 


4 


1 


A 

8 


B 

5.3 


C 

4.1 


D 
5 


00 


2 


D 

6.8 | 


A 

4.9 


B 

4.1 


C 

32 


உயரங்கள் 


3 


B 


C 

4.7 


D 

4.0 


6.3 


5 


4 


C 

5.7 


D 

3.3 


AA 

4.0 


B 

4-2 


[ விடை : நகரின் பகுதிகளிடையே உள்ள வேறுபாடு 5 சதவீத 
நிலையில் குறிப்பிடத்தக்கது . உயரங்களிடையே வேறுபாடுகள் 
குறிப்பிடத்தக்கதல்ல : ] 


பரவற்படி பகுப்பாய்வு , சோதனைத்திட்ட முறை 


447 


( 9 ) விவசாயத் துறைகளில் செய்நேர்த்திகளில் ஏற்படும் 
மாறுதல்களிலும் , ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ள திசை 
களில் மண்வள மாறுபாடுகளிலும் விளைச்சலில் ஏற்படும் மாறு 
பாடுகளைக் கணிப்பதற்கு லத்தீன் சதுரத்திட்ட முறையில் 
சோதனை நடத்தப்பட்டுப் பின்வரும் முடிவுகள் கிடைத்தன . 
எழுத்துகள் செய்நேர்த்திகளையும் நிரைகளும் , நிலங்கள் 
ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகளையும் குறிக்குமானால் , 
விளைச்சல் ஏற்படும் மாறுதல்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவையா 
எனக் கணிக்கவும் .. 


A 


7.4 


D 8.9 


E 5.8 


B 12.0 


C 14.3 


C 11.8 


B 


6.5 


A 


8.7 


E 7-6 


D 7.9 


D 10.1 


C 17.9 


B 


9.0 


A8.5 


E 


7-1 


E 


8.8 


A 10.1 


C 15-7 


D 11.1 


B 


7.4 


B 11-8 


E 


8.8 


D 14.3 


C 18.4 


A 10-1 


[ விடை : நிரல்களில் உள்ள மாறுபாடு குறிப்பிடத்தக்கதல்ல ... 
நிரைகளில் உள்ள மாறுபாடு 5 சதவீத நிலையில் குறிப்பிடத் 
தக்கது . செய்நேர்த்திகளிடையே உள்ள வேறுபாடு மிகவும் . 
குறிப்பிடத்தக்கதாகும் . ) 


11 . 


செயல்முறைப் புள்ளியியல் 
( i ) காலத் தொடர் வரிசை ( Time Series ) 


நாள் 


காலத் தொடர் வரிசையில் விலைகள் , இலாபங்கள் , உற்பத்தி , 
ஏற்றுமதி , வேலைவாய்ப்பு போன்றவற்றின் விவரங்கள் 
தோறும் , மாதந்தோறும் , காலாண்டுதோறும் அல்லது ஆண்டு 
தோறும் மாறுபடுவனவாகத் தரப்பட்டுள்ளன . காலத்தொடர் 
வரிசையில் ஏற்படும் மாற்றங்களை அல்லது வேறுபாடுகளை 
அவற்றின் தன்மைக் கேற்ப 4 பகுதிகளாகப் பிரிக்கலாம் . 

( 1 ) நீண்ட காலப் போக்கு ( Secular Trend ) 
( 2 ) பருவ மாற்றம் ( Seasonal Variation ) 
( 3 ) சுழலும் மாற்றம் அல்லது சுழல் மாற்றம் ( Cyclical 

Variation ) 
( 4 ) ஒழுங்கற்ற மாற்றம் ( Irregular Variation ) 


25 ஆண்டுகளில் ஒரு நிறுவனத்தில் தயாராகின்ற மின் 
* விசிறிகளின் மாதாந்திர 

விற்பனை விவரங்களை எடுத்துக் 
கொள்வோம் . புதிய தொழிற்சாலைகள் , கடைகள் , கல்லூரிகள் , 
திரைப்பட அரங்குகள் பெருமளவு திறக்கப்பட்டு உள்ளதாலும் , 
மக்களின் வாழ்க்கைத் தரம் உயர்ந்து உள்ளதாலும் , மின்விசிறி 
களின் விற்பனையில் ஓர் ஒழுங்கான வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதைக் 
காண்கிறோம் . இது நீண்ட காலப் போக்காகும் . 


ஒவ்வோர் ஆண்டும் கோடைக்காலத் துவக்கத்தில் ( ஏப்ரல் , 
மே மாதங்களில் ) விசிறிகளின் விற்பனை மிக அதிகமாகவும் , 
குளிர்காலத்தில் ( டிசம்பர் , ஜனவரி மாதங்களில் ) குறைவாகவும் 
இருக்கும் . இத்தகைய மாற்றம் பருவ மாற்றம் ஆகும் . 5 
அல்லது 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோடைக்காலத்தில் 
கூடத் தொழில் வளர்ச்சியின் மந்த நிலைமை சுராண 


செயல்முறைப் புள்ளியியல் 


449 


மாகவோ , அல்லது குறிப்பிட்ட ரக விசிறிக்குப் பதிலாக வேறுபல 
நிறுவனங்களின் விசிறிகள் மக்களிடையே செல்வாக்குப் பெற்று 
விடுவதோலோ , விசிறிகளின் விற்பனை குறைந்து விடலாம் . 
இது சுழல் மாற்றம் ஆகும் . 


சில நேரங்களில் எதிர்பாராது ஏற்படுகின்ற வேலை நிறுத்தம் , 
விற்பனை வரி அதிகரிப்பு , மின்சார வெட்டு , இவற்றால் விசிறிகளின் 
விற்பனை பெருமளவில் எதிர்பாரா வகையில் பாதிக்கப் படலாம் . 
இத்தகைய மாற்றம் ஒழுங்கற்ற மாற்றம் . 


மேற்கூறிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் காலத் தொடர் 
வரிசையைப் பாதிக்கின்றன . பொதுவாக 

இவை நான்கும் 
இணைந்து ஒன்றாகவே இயங்கலாம் , 

எனவே 

ஆய்வாளர், 
காலத் தொடர் வரிசைகளில் காணப்படும் மாற்றங்களைப் பிரித்து 
ஒவ்வொரு போக்கினாலும் ஏற்படும் மாற்றத்தைத் தனித்துக் 
காண்பதே , காலத் தொடர் பகுப்பாய்வு ( Analysis of Time Series ) 
எனப்படும் 


1 


நீண்ட காலப் போக்கு ( Secular Trend ) 

தற்காலப் பொருளாதாரத் துறையில் வணிகம் , தொழில் 
வளர்ச்சி குறிப்பிடத் தக்கதாய் உள்ளது . பெரும்பான்மையான 
காலத் தொடர்கள் , மாதத்திற்கு மாதம் , ஆண்டிற்கு ஆண்டு 
மாறுபட்டாலும் ஒரு நீண்ட இடைவெளியில் அவற்றின் 
போக்கைக் கவனித்தால் அது ஒரு தனித்தன்மையை உடையதாக 
இருக்கும் . இப் போக்கு மேல்நோக்கியோ அல்லது 

கீழ் 
நோக்கியோ அல்லது கிடைக் கோட்டிலோ அமைகிறது . இது 
நீண்ட காலப்போக்கு ( long time trend ) அல்லது அடிப்படைப் 
போக்கு அல்லது சார்பற்ற போக்கு ( secular trend ) எனப்படும் . 
எனவே , தொடர்ந்து ஏற்படும் ஏற்றத்தையோ அல்லது 
இறக்கத்தையோ அல்லது தேக்க நிலையையோ இது சுட்டிக் 
காட்டுகிறது . ஒரு நாட்டின் மக்கள் தொகை பொதுவாக மேல் 
நோக்கிய நீண்ட காலப் போக்கைக் கொண்டுள்ளது . ஒரு 
தொழில் துவக்கப்படும்போது முதலில் சிறிது சிறிதாக வளர்ச்சி 
யடைந்து , புதிய தயாரிப்பு முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டபின் 
உற்பத்தியான பொருளின் தன்மையும் சிறந்த முறையில் 
அதிகரித்துப் பெரும் வளர்ச்சியை அடைகிறது . காலப்போக்கில் 
தொழில் முன்னேற்றம் - உச்ச கட்டத்தையடைகிறது . பிறகு 
சிறிது சிறிதாக உற்பத்திப் பொருளின் தேவை . பழையன கழிதல் 
புதியன புகுதல் என்ற மொழிக்கேற்பக் குறைந்து , தொழில் 
வளர்ச்சி பாதிக்கப்பட்டு , இறங்கு வரிசைப் போக்காக மாறி 

க . பு . 


-29 


450 


கணக்கியல் புள்ளியியல் 


விடுகிறது . இம் மாற்றங்கள் திடீரெனத் தன்மையை மாற்றிக் 
கொள்வதில்லை . எனவே , கடந்த காலத்தில் காணப்பட்ட 
போக்கு தற்போது காணப்பட்டும் , வருங்காலத்திலும் ஒரு 
குறிப்பிட்ட கால அளவிற்கு மாறாதும் இருக்கும் . காலத்தொடர் 
வரிசையின் நீண்டகாலப் போக்கை அளப்பதற்குப் பின் வரும் 
நான்கு முறைகள் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகின்றன . 


( 1 ) விவரங்களை வரைபடத்தில் பார்த்த அளவில் தோராய 

மாக எளிய கோடிட்டுப் போக்கினைக் கண்டறிதல் . 
( 2 ) பாதி சாராசரி முறை ( Method of Semi Average) 
( 3 ) நகரும் சராசரி முறை ( Method of Moving Average ) 


( 1 ) விவரங்களை வரைபடத்தில் பார்த்த அளவில் தோராயமாக 

எளிய கோடிடும் முறை 

காலத் தொடர் வரிசையில் வரும் மாறியின் மதிப்புகளை 
y- அச்சிலும் , காலத்தின் அளவினை - அச்சிலும் எடுத்துக் 
கொண்டு புள்ளிகளை வரைபடத்தில் குறிக்க வேண்டும் . 
இவற்றில் பெரும்பான்மையான புள்ளிகள் வழியே செல்லக்கூடிய 
ஒரு நேர்கோட்டை ஊகித்து அதனை வரைபடத்தின் ஊடே 
பொதுப்போக்கினைக் காட்டுகின்ற அளவில் வரையவேண்டும் . 
கோட்டிற்குக் கீழுள்ள பரப்பு சமமாக இருக்கும் வகையில் 
நேர்கோடு அமையும் ; இம் முறை மிக எளியது . கவனமாக இக் 
கோட்டை வரைந்தால் , கணித வழி பொருந்தக் கூடிய போக்குக் 
கோட்டிற்கே , ஒரு நெருங்கிய கோடாக அமையும் . ஒவ்வொரு 
வருடைய கருத்தைப் பொறுத்து , வெவ்வேறு கோடுகள் மதிப் 
பீடுகளாக அமையும் . எனவே , ஒரு சிறந்த பொருத்தமுடைய 
கோட்டை வரைவதற்கு , ஆய்வாளருக்கு நல்ல அனுபவம் தேவை . 


( 2 ) பாதி சராசரி முறை ( Method of Semi Average ) 

இம் முறையில் விவரங்கள் இரு சம பாகங்களாகப் பிரிக்கப் 
பட்டு , இரு பகுதிகளுக்கும் தனித்தனியே சராசரிகள் கணக்கிடப் 
படுகின்றன . இச் சராசரிகளுக்கு உள்ள புள்ளிகளை இரு காலப் 
பகுதிகளில் மையப் புள்ளிகளுக்கு எதிரே குறிக்கப்பட்டு இவ்விரு 
புள்ளிகள் வழியே ஒரு நேர்கோடு வரையப்படுகிறது . 


கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கை இரட்டைப் 
படையாக இருந்தால் , அதனை சம எண்ணிக்கை 

ஆண்டுகள் 
கொண்ட இரு பகுதிகளாகப் பிரித்து , அவ்விருபகுதிகளின் சராசரி 
களையும் கணக்கிட்டு , இரு காலப் பகுதிகளின் மையப்புள்ளிகளில் 


451 


செயல்முறைப் புள்ளியியல் 


68 என 


- 


மதிப்புகளை வரைபடத்தில் காட்டவேண்டும் . 1961 - 
இருப்பின் , 1961 - 64 , 1965 -- 68 என்ற இரு பகுதிகளின் மையப் 
புள்ளிகள் முறையே ஜூலை 1 , 1962 எனவும் , ஜூலை 1 , 1966 
எனவும் அமையும் . தரப்பட்டுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கை 
ஒற்றைப் படையாக இருப்பின் , எடுத்துக்காட்டாக 1961 - 69 ஆக 
இருந்தால் , 1965 ஆம் ஆண்டை விட்டுவிட்டு , 1961 64 , 
1966 = 69 என்ற இரு பிரிவுகளாகப் பிரித்துக்கொள்ளலாம் . 

பின்வரும் விவரங்களுக்குப் பாதி சராசரி முறையில் , போக்குக் 
கோட்டைப் பொருத்துக . 
ஆண்டு : 1960 

161 162 63 64 65 166 
விற்பனை ( ஆயிரத்தில் ) : 102 104 113 110 108 116 112 


தீர்வு : 


ஆண்டுகளின் 

எண்ணிக்கை ஒற்றைப்படை எண்ணாக 
இருப்பதால் , நடு ஆண்டை விட்டுவிட்டு , 

102 + 104 + 113 
முதல் 3 ஆண்டுகளின் சராசரி 

107 
3 

108 + 116 + 112 
கடைசி 3 ஆண்டுகளின் சராசரி 

112 

3 
1961 , 1965 - க்கு எதிராக முறையே 107 , 112 ஐக் குறித்து , இரு 
புள்ளிகளையும் ஒரு நேர்கோட்டால் சேர்த்தால் , போக்குக் கோடு 
கிடைக்கும் . 


( 195 , 112 ) 


112 


41O 


109 . 


108 
107 


(1961 , I07 ) 


106 


105 
104 


103 
102 


100 


61 


1960 


62 


63 


64 


65 


படம் 


11-1 


பாதி சராசரி முறையில் போக்குக் கோட்டைப் பொருத்துதல் 


452 


கணக்கியல் புள்ளியியல் 


13 ) நகரும் சராசரி முறை ( Method of Moving Averages ) 

நகரும் சராசரி முறையைப் பயன்படுத்திக் காலத் தொடரின் 
போக்கைத் தீர்மானிக்கும் போது பல ஆண்டுகளின் சராசரி மதிப்பு 
கணக்கிடப்பட்டு , இம் மதிப்பை இக் கால 

அளவின் 

நடு 
ஆண்டுக்கு உரியதாக எடுத்துக்கொள்கிறோம் . இவ்வாறு சராசரி 
மதிப்புகளைக் கணக்கிடுவதால் , 

போக்கிலிருந்து , 
வருடாந்திர மதிப்புகளை , விலகி இருக்குமாறு ஏற்படும் 
காரணங்களைக் குறைத்து இழைத்து வரக்கூடிய ஒரு வளைவரை 
கிடைக்கிறது . 


பொதுப் 


* 


3 ஆண்டு நகரும் சராசரி , 4 ஆண்டு நகரும் சராசரி , 
5 ஆண்டு நகரும் சராசரி எனப் பல்வேறு கால அளவுகள் உடைய 
நகரும் சராசரிகள் கணக்கிடப்படுகின்றன . பொதுவாக , இக் கால 
அளவுத்தொடரில் அடுத்தடுத்து மீப்பெரு மதிப்புகள் அல்லது இரு 
மீச்சிறு மதிப்புகள் இடையே உள்ள கால அளவு அல்லது அதன் 
மடங்காக இருத்தல் வேண்டும் . 3 ஆண்டுகளுக்கு உரிய நகரும் 

வரய்பாடு 

X1 -- x2 - F x , x , F x , + x4 
சராசரிக்கான 

* 

* + 

3 
33 + 4 + 35 

... என அமையும் . இங்கு 1 , 32 , 33 , 34 , 35 ... 
3 
கொடுக்கப்பட்டுள்ள காலத் தொடரில் வரும் மதிப்பு 
களாகும் . இதுபோன்றே 5 ஆண்டு நகரும் சராசரிகள் 
x1 + x , + xg + x4 + * ;, 

3 , +33 +34 + 3 + 3 

5 
x : + x4 + x + x + 37 

என அமையும் . 
5 


1 


எடுத்துக்காட்டு : 

30 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட பொருளின் மொத்த விலை 
குறியீட்டெண்ணின் காலத் தொடர் வரிசை கீழே தரப்பட்டுள்ளது . 
நகரும் சராசரிகளுக்குத் தகுதியான கால அளவைக் குறிப்பிடுக . 
நீண்ட காலப்போக்கைக் கண்டு , போக்களவைகளில் இருந்து 
விலக்கங்களைக் காட்டுவதற்கு வரைபடம் வரைக . 


1901 - லிருந்து 30 ஆண்டுகளுக்கு குறியீட்டெண்கள் வருமாறு : 
111 , 103 , 97 , 106 , 106 ; 109 , 121 , 114 , 110 , 114 , 123 , 
130 , 127 , 121 , 118 , 118 , 130 , 141 , 134 , 130 , 126 , 135 , 
140 , 142 , 139 , 139 , 135 , 146 , 157 , 150 , 147 , 143 , 157 . 


செயல்முறைப் புள்ளியியல் 


453 


தீர்வு : 


ஆண்டு 


குறியீட்டெண் 


5 ஆண்டு 
நகரும் 
சராசரி 


போக்களவை 
யிலிருந்து 
விலக்கம் 


8-2 
1.2 
0.4 


+ 9.0 
+ 0.4 


1901 
1902 
1903 
1904 
1905 
1906 
1907 
1908 
1909 
1910 
1911 
1912 
1913 
1914 
1915 
1916 
1917 
1918 
1919 
1920 
1921 
1922 
1923 
1924 
1925 
1926 
1927 
1928 
1929 
1930 


111 
103 

97 
106 
109 
121 
114 
110 
114 
123 
130 
127 
121 
118 
130 
141 
134 


6.4 
4.2 


105.2 
107.2 
109.4 
112-0 
113-6 
116.4 
118.2 
120-8 
123.0 
123-8 
125-2 
127.4 
128.8 
130.6 
132.2 
133-2 
133.6 
135-2 
137.0 
138.8 
1410 
143.8 
145.4 
147-0 
148-6 
150-8 


130 


+ 2.2 
+ 7.0 
+ 32 

4.2 
+ 9.4 
+ 1.2 
+ 10.4 
+ 1.8 

3.2 
7-6 

0• 2 
+ 6.0 
+ 3-2 

2.0 

8.8 
+ 0.6 
+ 10-0 
+ 1.4 

3.8 


- 


126 
135 
143 
142 
139 
135 
146 
157 
150 
147 
143 


- 


- 


- 


157 


454 


கணக்கியல் புள்ளியியல் 


மேற்கண்ட எடுத்துக்காட்டில் 1901 முதல் 1905 வரையுள்ள 
ஆண்டுகளின் மதிப்புகள் 111 , 103 , 97 , 106, 109 இவற்றைக் 
கூட்டி , நடு ஆண்டு ஆகிய 1903 ஆவது ஆண்டிற்கு எதிரே 
குறிக்கிறோம் . இவ்வைந்தாண்டு மதிப்புகளையும் கூட்டி 5 ஆல் 
வகுப்பதால் கிடைக்கும் சராசரி மதிப்பை 3 ஆவது ஆண்டிற்கு 
உரிய போக்கு மதிப்பாகக் கொள்கிறோம் . இவ்வாறு செய்வதால் , 
காலத் தொடர் வரிசையில் உள்ள ஒழுங்கற்ற , பருவகாலத்திற்கு 
உரிய அல்லது சுழற்சிக்கானப் போக்குகளைக் கணக்கிட 
உதவுகிறது . இவ்வாறே 11 , 12 , 13 , 14 , 15 ஆண்டுகளுக்கு , 
உரிய நகரும் சராசரி கணக்கிடப்பட்டு , 13 ஆவது ஆண்டுக்கு 
எதிரே குறிக்கப்படுகிறது . 

போக்களவையிலிருந்து உள்ள விலக்கங்கள் பின்வரும் 
வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளன . 


10 


ப 


1903 1905 


1910 


igiz 


1920 


1925 


1930 


! 


படம் 11-2 . 
போக்களவை விலக்கங்களின் வரைபடம் 


நகரும் சராசரியின் கால அளவை இரட்டைப் படை 
ஆண்டுகளைக் கொண்டதாக இருந்தால் , மையப்படுத்தப்பட்ட 
நான்காண்டு நகரும் சராசரியைக் காண்கிறோம் . பின்வரும் 
எடுத்துக் காட்டில் 1961 , 1962 , 1963 , 1964 ஆண்டுகளுக்கான , 
விளைச்சலின் மொத்த மதிப்பு 1962- க்கும் 1963- க்கும் இடையே 


455 


செயல்முறைப் புள்ளியியல் 


குறிக்கப்பட்டுள்ளது . இவ்வாறே மற்ற 4 ஆண்டு நகரும் 
மொத்தங்களும் , அவற்றை 4 ஆல் வகுத்து நகரும் சராசரிகளும் 
குறிக்கப்பட்டுகின்றன . கடைசி நெட்டுப் பிரிவில் 4 ஆண்டு 
மையப்படுத்தப்பட்ட சராசரிகள் கணக்கிடப்பட்டு உள்ளன. 
அதாவது முதல் இரு 4 ஆண்டு சராசரிகளின் சராசரி மதிப்புக் 
கணக்கிடப்பட்டு , அது 1963 ஆம் ஆண்டுக்கு எதிரே குறிக்கப் 
பட்டுள்ளது . இவ்வாறே 2 ஆவது , 3 ஆவது 4 ஆம் ஆண்டு 
சராசரிகள் கணக்கிடப்பட்டு , அவை 1964 ஆம் 

ஆண்டுக்கு . 
எதிரே குறிக்கப்பட்டுள்ளன . இதுபோன்றே 1968 ஆம் ஆண்டிற்கு 
உரிய 4 

நண்டு மையப்படுத்தப்பட்ட நகரும் சராசரி கணக்கிடப் 
பட்டுள்ளது . 


எடுத்துக்காட்டு : 

பின்வரும் விவரங்கள் 15 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட 
பொருளின் விலைகளின் குறியீட்டு எண்களைக் குறிகின்றன . 
5 ஆண்டுக் காலத்தைக் கொண்டு நகரும் சராசரிகளைக் 
கணக்கிட்டுப் போக்களவைகளைக் காண்க . இவற்றை ஒரு வரை 
படத்தில் காட்டுக . அதே படத்தில் காலத்தொடரின் மதிப்பு 
களையும் , 4 ஆண்டு நகரும் ( மையப்படுத்தப்பட்ட ) சராசரிகளையும் 
எடுத்துக் காட்டுக . 


காலம் 


1 


2345 


6 | 7 | 8 ! 9 10 11 12 13 14 15 


| 
குறீயீட்டு 

111 |10397106109121114110114123130 127121113130 
எண்கள் 


heltones 


தீர்வு: 


456 


காலம் 


குறியீட்டு எண் 


5ஆண்டுநகரும்மொத்தம் 


நகரும்சராசரி 


CLICTEYAWA 


1 


111 


2 


103 


3 


97 


111+103+97+106+109 


526 


105.2 


4 


106 


103+97+106+109+121 


536 


107-2 


5 


109 


97+106+09+121+114: 


547 


109.4 


6 


121 


560 


112.0 


- 


106+109+121+114--110 109+12]+114+110+114 


7 


114 


568 


113-6 


- 


8 


110 


582 


116.4 


- 


121+114+110+14+123 114+110--114+123+130 


9 


114 


591 


118.2 


10 


123 


110--114+123+130+127 


604 


120.8 


- 


11 


130 


114+123+130+127--121 


615 


123.0 


-- 


கணக்கியல் புள்ளியியல் 


12 


127) 


123+130+127+121--118 


619 


123.3 


13 


121 


130+127+121+118+130 


626 


125-2 


- 


14 


118 


15 


130 


* 


காலம் 


குறீயீட்டு 


4ஆண்டுநகரும்மொத்தம் 


நகரும்சராசரி 


எண் 


1 


111 


2 


103 


111+103+97+106 


=417 


செயல்முறைப் புள்ளியியல் 


3 


97 


103+97+106+109 


413 


4 


106 


97+106+109+121 


433 


5 


109 


106+109+121+144 


450 


6 


121 


109+121+144-110 


454 


7 


114 


121+114+110+114 


459 


104-25(T25) 
103-75 (T-3) 
108-25(145) 
112.50(T) 
113-50(133) 
114-75(T5) 
115-25(Te-s) 
119:25(Tg5) 
123.50(T105) 
125.25(T115) 
11900(T125) 
119.00(T13) 


8 


110 


114+110+114+123 


- 


461 


9 


114 


110+114+123+130 


477 


10 


123 


114+123+130+127 


= 


491 


11 


130 


123+130+127+121 


501 


12 


127 


120+127+121+118 


- 


496 


13 


121 


127+121+118+130 


496 


--- 


14 


118 


457 


15 


130 


458 


கணக்கியல் புள்ளியியல் 


130 


ந.ச.5 


I 
| 


120F 


கு . 


ந.ச.4 V 


கால்த் தொடர் 


TIO 


குறியீட்டெண் 


100 


| 


. 


1 


| 


ப 


90 1 

0 1 


| I 1 | 
10 11 12 13 14 15 


2 3 4 


5 


6 


7 


8 9 


ஆண்டு 


படம் 11-3 . 
போக்களவைகளைக் காட்டும் வரைபடம் 
எடுத்துக்காட்டு : 

பின்வரும் காலத்தொடர் வரிசைக்கு மையப்படுத்தப்பட்ட 
சராசரியைக் கணக்கிடுக . 
உற்பத்தி 

உற்பத்தி 
ஆண்டு ( டன்களில் ) 

( டன்களில் ) 
1961 464 

1966 

540 


ஆண்டு 


1962 


515 


1967 


557 


1963 


518 


1968 


571 


1964 


467 


1969 


586 


1965 


502 


1970 


612 


459 : 


செயல்முறைப் புள்ளியியல் 


தீர்வு : 


4 ஆண்டு 


நகரும் 


சராசரியைக் 


மையப்படுத்தப்பட்ட 
கணக்கிடுதல் : 


உற்பத்தி 4 ஆண்டு 4 ஆண்டு 

மையப்படுத்தப்பட்ட 
ஆண்டு ( டன் நகரும் 

4 ஆண்டு நகரும் 
களில் ) மொத்தம் சராசரி 

சராசரி 


1961 


464 


1962 


515 


- 


1964 


4910 


1963 


518 


495-7 


2002 


500.5 


1964 


467 


503-5 


2027 


5.6.75. 


1965 


502 


511.6 . 


2066 


516-51 ) 


1966 


540 


529.5 


2170 


542 • 5 ) 


1967 


557 


553.0 


2254 


563.50 


1968 


571 


572.5 


2326 


581.50 


1969 


586 


1970 


612 


- 


46 ) 


கணக்கியல் புள்ளியியல் 


நகரும் சராசரி முறையின் சிறப்புகள் 
( 1 ) குறைந்த வர்க்கக் 

கொள்கை 

முறையைவிடக் 
கணக்கிடுதலில் இம் முறை எளிது . 

( 2 ) விவரங்களுக்கு இன்னும் சில ஆண்டுகளின் மதிப்புகள் 
புதிதாகச் சேர்க்கப்பட்டால் , மீண்டும் முதலிலிருந்து எல்லா 
வற்றையும் கணக்கிடத் தேவையில்லை . 

( 3 ) விவரங்களுக்குப் புள்ளியியல் அறிஞர்கள் தாமாகவே 
ஒரு கணிதச் சார்பைப் பொருத்துவதைவிட விவரங்களின் 
போக்கை ஒட்டியே நகரும் சராசரி அமைவதால் சிறந்ததாக 
அமைகிறது . 

குறைகள் : ( 1 ) எல்லா ஆண்டுகளுக்கும் போக்களவை 
களைக் கணக்கிட 

முடியாது . எடுத்துக்காட்டாக 3 பூண்டு 
நகரும் சராசரியில் முதல் ஆண்டிற்கும் , காலத்தொடரில் வரும் 
இறுதி ஆண்டிற்கும் போக்களவைகள் இல்லை . இதுபோன்றே 
5 ஆண்டு நகரும் சராசரிகளில் முதல் இரண்டு ஆண்டுகளுக்கும் 
கடைசி இரண்டு ஆண்டுகளுக்கும் போக்களவைகள் கணக்கிட 
இயலாது . ஆனால் பெரும்பான்மையான நிலைகளில் முதல் , இறுதி 
ஆண்டுகளின் நிலவரத்தைப் பற்றித்தான் அதிகமாக ஆராய 
விரும்புகிறோம் . 

( 2 ) நகரும் சராசரியின் கால அளவைத் தேர்ந்தெடுப்பதில் 
பெரும் கவனம் 

செலுத்தப்படவேண்டும் . இதற்கென ஒரு 
குறிப்பிட்ட விதி முறை கிடையாது . ஆதலால் , ஒவ்வொருவரும் 
தாமே ஒரு முடிவிற்கு வரவேண்டியுள்ளது . 

( 3 ) நகரும் சராசரி முறை : ஒரு கணிதச் சார்பின் மூலம் 
விவரங்கள் பொருத்தப்படாததால் எதிர்கால மதிப்புகளை எடுத்துக் 
கூற முடியாது . 

( 4 ) விவரங்களின் போக்கு நேர்கோட்டில் அமைந்துள்ள 
போதும் , சுழற்சிப் போக்குகள் ஒழுங்கான எல்லைக்குள் 
இருக்கும்போது மட்டுமே நகரும் சராசரி முறையைப் பயன் 
படுத்த முடியும் . 
குறைந்த வர்க்கக் கொள்கையைப் பயன்படுத்துதல் 
y = a + bx 

நேர்கோட்டின் சமன்பாட்டைப் 
பயன்படுத்தியோ அல்லது y a + bx + cx2 என்ற 
பரவளையத்தின் சமன்பாட்டைப் பயன்படுத்தியோ குறைந்த 
வர்க்கக் கொள்கை 

முறையில் , விவரங்களின் தன்மைக் 
வரைகளைப் பொருத்தலாம் . 


கால 


என்ற 


- 


கேற்றவாறு 


செயல்முறைப் புள்ளியியல் 


46 


Σy 


- 


t 


நேர்கோட்டைப் பொருத்த , இயல் சமன்பாடுகள் , 
= na + b Ex , _ xy 

αΣ x 

b Ex2 . 
எனவும் , பரவளையத்தின் இயல் சமன்பாடுகள் , 

= na + b Ex + CY x2 , 

= a zx + b Ex2 + CY , 
Yx2y= a yx2 + b Ex 

+ c Ex + , 

எனவும் 
என நாம் முன்பே கண்டுள்ளோம் . 


ΣΥ 
Σ xy 


அமையும் 


சுழற்சியாக வரும் நிகழ்ச்சிகளின் போக்கு ( Cyclical fluctuations ) 

மிகச் சிறந்த முறையில் விற்பனையாகி வரும் ஒரு வியாபாரத் 
துறையில் ஒரு சில ஆண்டுகளில் பெருத்த மாறுபாடு ஏற்பட்டு , 
விற்பனை பெருமளவில் குறைந்துவிடுவதைக் காண்கின்றோம் . 
இவ்வித சுழற்சிகளால் பொருள்களின் விலை , கூலி , மூலதனம் 
போன்றவை பெரிதும் பாதிக்கப்படும் . இவ்வித சுழற்சிகளில் 

இடைவெளி பெரும்பாலும் ஓராண்டிற்கு மேற்பட்டே 
இருக்கும் . ஆனால் , பருவமாறுபாடுகளின் கால இடைவெளியைப் 
போல் , சுழற்சிகளின் கால இடைவெளியை வரையறுத்துக் கூற 
முடியாது . இத்தகைய வியாபார ஏற்றத் தாழ்வுகள் ஒன்றை 
யொன்று ஒரு 

குறிப்பிட்ட ஒழுங்கு நிலையுடன் பின் தொடர் 
கின்றன . வியாபாரத்தின் ஓர் உச்சக் கட்டத்திற்கும் , அடுத்து 
வரும் உச்சக் கட்டத்திற்கும் இடையே உள்ள கால அளவைா 
8- 10 ஆண்டுகள் இருக்கலாம் . 


கால 


என 


ஒரு வர்த்தகச் சுழற்சியை உச்ச நிலை ( prosperity ) , குறைந்து . 
வருதல் ( decline) , இறக்க நிலை ( depression ) , முன்னேற்றம் 
(( improvement ) 

நான்கு கட்டங்களாகப் பிரிக்கலாம் . 
வியாபாரத்தின் உச்ச நிலையில் வளர்ச்சி மிக அதிகமாக இருப்ப 
தால் பொருள்களுக்கு உயர்ந்த விலையும் , பெருமளவு இலாபங் 
களும் எளிதில் கிடைக்கின்றன . எனவே , ஒரு சாதாரணத்தொழி 
லதிபர் கூடத்தம்மைப்பெரும் தொழில் மேதை என நம்பத் துவங்கு . 
கிறார் . பணப்புழக்கம் மிக அதிகமாகையில் தொழில் பெரிதும் 
விரிவடைந்து , தொழிலாளர்களின் ஊதியங்கள் அதிகரித்து 
தொழிற் திறமை குறையத் துவங்குகிறது . பண நெருக்கடியினால் 
வட்டி விகிதங்கள் அதிகரித்து , மக்களிடையே பணப்புழக்கம் 
குறையத் துவங்கியவுடன் தொழில் அதிபர்கள் தேவையான 
பணத்தைப் பெறுவதற்காக விலைவாசிகளைப் பெருமளவு குறைக்க 
நேரிடுகிறது . தொழில் துறையில் பெரும் நஷ்டங்கள் ஏற்பட்டுச் 
சிற்சில சமயங்களில் தொழிற்சாலைகளையே மூடக்கூடிய நிலை 
ஏற்படுகிறது . 

மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஓரளவு 


462 


கணக்கியல் புள்ளியியல் 


குறைந்தவுடன் தொழில் சீரமைக்கப்பட்டுச் சிறிது சிறிதாக 
முன்னேறத் துவங்குகிறது . இம் முன்னேற்றம் அதிகரித்த 
நிலையில் வியாபாரம் உச்சக் கட்டத்தை மீண்டும் அடைகிறது . 
இதுவே ஒரு வர்த்தகச் சுழற்சியாகும் . ஒவ்வோர் ஆண்டிலும் , 
குறிப்பிட்ட காலத்தில் வெப்பதட்ப நிலைகளைப் பொறுத்தோ, 
அல்லது , பழக்க வழக்கங்களைப் பொறுத்தோ ஏற்படும் 
மாறுபாடுகளே பருவ மாறுபாடுகள் ஆகும் . எடுத்துக்காட்டாக , 
ஒவ்வோர் ஆண்டும் ஜூன் - ஆகஸ்டு மாதங்களில் புத்தகக் 
கடைகளில் விற்பனை பெருமளவில் உள்ளது . இதுபோன்றே 
ஒவ்வோர் ஆண்டும் , தீபாவளி, இரம்சான் , கிறிஸ்துமஸ் , 
பொங்கல் போன்ற விழாக் காலங்களில் 

விற்பனைப் 
பெருமளவாக உள்ளது . பருவ மாற்றம் நாள்தோறுமோ அல்லது 
வாரங்கள் தோறுமோகூட ஏற்படலாம் . 


துணி 


எடுத்துக்காட்டாக , ஒவ்வொரு நாளும் பேருந்துகளில் காலை 
9 - 11 மணி வரையிலும் , மாலை 4 - 6 வரையிலும் கூட்டம் 
அதிகரித்தும் , மற்ற நேரங்களில் குறைந்தும் இருக்கிறது . இது 
போன்றே வார விடுமுறை நாள்கள் ஆகிய சனி , ஞாயிறுகளில் 
நாடக , திரைப்பட அரங்குகளில் மற்ற நாள்களைவிட மக்கள் 
கூட்டம் அதிகமாக இருக்கும் . 


எடுத்துக்காட்டு : 

பின்வரும் விவரங்கள் சில ஆண்டுகளில் இந்தியாவில் 
உற்பத்தியான நிலக்கரியின் அளவைத் தருகின்றன . ஒரு நேர் 
கோட்டைப் பொருத்திப் போக்களவைகளைக் கணக்கிட்டு வரை 
படத்தில் காட்டுக : 


ஆண்டுகள் 


1950 


1951 


1952 | 1953 


1954 


1955 | 1956 


உற்பத்தி 
( மில்லியன் 
டன்களில் ) 


33 


35 


36 


37 


37 


38 


40 


463 


செயல்முறைப் புள்ளியியல் 


உற்பத்தி tx ஆண்டு 
Yt 

1953 


t • yt 


t2 


ஆண்டு 


போக்கு 
மதிப்புகள் 


1950 


33 


-99 


9 


33.57 


1951 


35 


--70 


4 


34.57 


|| 


1952 


36 


-1 


- 36 


1 


35.57 


1953 


37 


0 


0 


0 


36.57 


1954 


37 


1 


37 


1 


37.57 


1955 


38 


2 


76 


38-57 


1956 


40 


3 


120 


9 


39.57 


256 


0 


28 


T 

= a + bt 

= na + b Et 
YtY = n lt + b Et2 
அதாவது , 

256 7a + b (0 ) 
28 == a (0) + ( b x 28 ) 

256 
( 1 )-லிருந்து a = - 36.57 

7 ) 


- 


( 1 ) 
( 2) 


= 


28 
28 


( 2 )-லிருந்து 5 


- 


1 


- 


எனவே T 


36.5 + t 


T50 


36-57 - 3 


= 


33.57 


15 


36-57 


2 


= 


|| 


= 36.57 


-1 


- 


- 


- 


T52 
T53 
Tg4 


34:57 
35.57 
36.57 
37.57 


- 


- 


36.57-0 
36.57 + 1 
36.57 + 2 
36.57 + 3 


T55 


38.57 


T56 


39.57 


- 


M 


464 


கணக்கியல் புள்ளியியல் 


40 


- 


39 


- 


38 


-- 


37 


போக்களவைகள் 


--- 


36 


- 


உற்பத்தி(மில்லியன்டன்களில்) 


35 


33 


- 


32 


31 


30 


1949 


1950 


1951 


1952 


1953 


1954 


1955 


1956 


ஆண்டு 

படம் 11-4. 
போக்களவைகளைக் காட்டும் வரை படம் 


எடுத்துக்காட்டு : 

பின்வரும் பட்டியல் , 4 ஆண்டுகளில் , ஒவ்வொரு காற் 
பகுதிக்கும் ஒரு காய்கறி வியாபாரியின் விற்பனையைத் தருகிறது . 
( 1 ) நகரும் சராசரி முறை ( 2 ) சங்கிலித்தொடர் விகிதங்கள் 
இவற்றைப் பயன்படுத்திப் பருவக்குறியீட்டெண்களைக் காண்க . 


ஆண்டு 


1 


II 


III 


1952 


31 


33 


29 


33 


1953 


34 


28 


31 


38 


1954 


41 


36 


33 


40 


1955 | 46 


45 


42 


46 


செயல்முறைப் புள்ளியியல் 


465 


தீர்வு : 


விற்பனை y : 


M.A. ( 4 ) 


M.A. ( 2 ) T 


y / T X 100 


31 
33 


31.50 


31.87 


29 


32.25 


90-99 


31-65 


33 


31-05 


104-26 


31.30 


34 


31.55 


108.61 


32-15 


28 . 


32.75 


87.09 


33-63 


31 


34.50 


92-17 


35.50 


38 


36.50 


107.04 


31.75 


41 


37.00 


129.13 


37.25 


36 


37.50 


96.64 


38-13 


33 


38-75 


86.54 


39.87 


40 


41.00 


100.32 


42.13 


46 


43-25 


109.10 


44.00 


45 


44.75 


102-20 


42 
46 


ஆண்டு 


II 


III 


IV 


1952 
1953 
1954 
1955 


108.61 
129.13 
149.11 


87.09 
96.64 
102-20 


90.99 
92-17 
86.54 


104-26 
107-04 
100.34 


மொத்தம் 


386-85 


285.93 


269.70 


311-64 


M ; 


115-61 


95-31 


89.90 


103.88 


க.பு. 


30 


466 


கணக்கியல் புள்ளியியல் 


4 


LM 


M 


= 404.70 


S1 


115.61 x 


400 
404.70 


- 


- 


114.45 


S2 


94. 35 


95.31 X 0.99 
89.90 x 0.99 


Sg 


- 


= 


89.00 


S. 


103.88 x 0.99 


= 102-84 


சங்கிலித் தொடர் விகிதங்களைப் பயன்படுத்துதல் 
கொடுக்கப்பட்ட மதிப்பை அதற்கு முன்னால் 

உள்ள 


மதிப்பால் வகுக்க . அதாவது ,, 


X 100 . 


1 + 1 


ஆண்டு 


I 


II 


III 


IV 


1952 


106.5 


87.9 


113.8 


1953 


103.0 


82.4 


110-7 


122-6 


1954 


107.9 


87.8 


91.7 


121.2 


1955 


115-0 


97-8 


93.3 


109.5 


108.6 


93-6 


95.9 


116-8 


100 


சராசரி 

சங்கிலித் 
தொடர்புகள் | 


93.6 X 100 93.6 X 95.989.73 X 116.8 
100 100 

100 
= 93.6 

89.73 104-9 


- 


-- 


104.9x108-6 

100 


113.9 


--- 


போக்களவைக்கான திருத்தக் காரணி = 


113.9 


100 


( n என்பது பருவங்களின் எண்ணிக்கை . ) 
113.9 100 

3.5 
4 


செயல்முறைப் புள்ளியியல் 


467 


I 


II 


III 


IV 


- 


- 


- 


போக்கிற்குத் திருத்தப் 
பட்ட சங்கிலித் 100 93-6--3.5 89.73-7.0 104.9-10.5 
தொடர்பின் சராசரி 

90-1 = 82.73 = 94.4 
மதிப்புகள் 

100X400 90.1X400 82-73X400 94.4X400 

373-4 373-4 373-4 373.4 
107.12 96-407 ) 88.35 101-008 


எடுத்துக்காட்டு : 

பின்வரும் பட்டியலில் , ஒரு தொழிற்சாலையில் 10 ஆண்டுகளில் 
உற்பத்தியான இரும்பின் (1000 டன்களில் ) அளவைத் தருகிறது . 
5 ஆண்டு நகரும் சராசரி கணக்கிட்டு , ஒரே வரைபடத்தில் , 
கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களையும் , நகரும் சராசரிகளையும் 
காட்டுக . 


ஆண்டு 


1948 149 150 51 


152 53 


154 55 56 57 58 


இரும்பின் 

அளவு 
( 1000 டன் 
களில் ) 


50.0 36.543.0 44.538-938-132-638-741-741-133.8 


விவரம் 


ஆண்டு 


5 ஆண்டு நகரும் 

மொத்தம் 


5 ஆண்டு நகரும் 


சராசரி 


1948 
1949 . 
1950 
1951 
1952 
1953 
1954 
1955 
1956 
1957 
1958 


50-0 
36.5 
43.0 
44.5 
38.9 
38.1 
32-6 
38.7 
41.7 
41.1 
33-8 


212.9 
2010 
197-1 
192-8 
190.0 
192-2 
187.9 


42-6 
40-2 
39.4 
39-6 
38.0 
38.4 
37-6 


468 


கணக்கியல் புள்ளியியல் 


60 


50 


உற்பத்தி(மில்லியன்டன்களில்) 


40 


30 


3 


1948 


1949 


1950 


1951 


F7961 


1953 


1954 


1955 


1956 


1957- 


Fas6| 


ஆண்டு 


படம் 11-5 . 


படம் 11-5 . விடுபட்ட கோடுகள் கொண்ட வரை , நகரும் 
சராசரிகளைத் தருகிறது . இதில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களின் 
வரையைவிட ஏற்றத்தாழ்வுகள் குறைந்தது , இழைத்து வரையப் 
பட்டதாக உள்ளது . 


எடுத்துக்காட்டு : 

பின்வரும் விவரங்களைப் பயன்படுத்தி , காலத்தொடர் 
வரிசையின் பருவ மாறுபாடுகளை எவ்வாறு தீர்மானிப்பாய் எனக் 
காட்டுக . 


ஆண்டு 


கோடைக் 
காலம் 

மழைக் காலம் 


இலையுதிர் 
காலம் 


குளிர் 
காலம் 


1 


30 


62 


119 


2 


33 


104 


86 


171 


3 


42 


153 


99 


221 


4 


56 


172 


129 


235 


5 


57 


2011 


136 


302 


பக்கம் பா 


பட்டியல்1. 


ஆபூண்டும்பருவமும். 


வரிசை 


நான்குநான்காக நகரும்மொத்தம். 


1 


2 


3 


5 


6 


8 


9 


1.கோடைக்காலம் 


30 


மழைக்காலம் 


81 


292 


இலையுதிர்காலம் 


62 


587 


73.4 


81.1 


11.4+19.1 


+7.7 


- 


295 


குளிர்காலம் 


119 


613 


76.6 


+42-4 


- 


168.4 


50.6 


-26.0 


318 


1.கோடைக்காலம் 


33 


660 


82.5 


-49.5+74.6107.6 


- 


+25-11 


342 


மழைக்காலம் 


104 


736 


92.0 


+12.0 


25.3 


78.7 


13.3 


- 


394 


இலையுதிர்காலம் 


86 


797 


99.6 


13.6+19.1 


-- 


105.1 


+5.5 


403 


குளிர்காலம் 


171 


855 


106.9 


+64.1 


68.4102-6 


4.3 


469 


452 


470 


1 


2 


3 


4 


5 


6 


7 


8 


9 


| 


I.கோடைக்காலம் 


42 


917 


114-6 


-72.6+74.61166 


+2.0 


465 


மழைக்காலம் 


153 


980 


122.5 


+30.5 


25.3 


127.5 


- 


5.2 


515 


இலையுதிர்காலம் 


99 


1044 


130.5 


31.5+19.1. 


-- 


118.1 


+12-4 


- 


529 


குளிர்காலம் 


221 


1077 


134.6 


+86.4. 


68.41526 


18.0 


| 


548 


IV.கோடைக்காலம் 


56 


1126 


140.8 


84-8+74.6130.6 


+10-2 


578 


மழைக்காலம் 


172 


1170 


146.3 


+25-7 


-25.3 


146-7 


-0.4 


592 


இலையுதிர்காலம் 


129 


1195 


149.4 


20.4|+19.1)148.1 


+1.3 


603 


235 


குளிர்காலம் 


1235 


154.4 


+80.6 


68.4/166.6 


- 


- 


12.2 


--- 


632 


Vகோடைக்காலம் 


67 


1271 


158.9 


-91.9+74-6141-6 


+17.3 


- 


639 


மழைக்காலம் 


201 


1345 


168.1 


+32-9-25.3175.7 


- 


7-6 


கணக்கியல் புள்ளியியல் 


706 


இலையுதிர்காலம் 


136 


குளிர்காலம் 


302 


-- 


--- 


- 


செயல்முறைப் புள்ளியியல் 


471 


பட்டியல் 2 . 


பருவங்கள் 


ஆண்டு 


கோடைக் 
காலம் 


மழைக் 
காலம் 


இலையுதிர் 
காலம் 


குளிர் 
காலம் 


1 


- 11.4 


+ 42.4 


2 


49.5 


+ 12.0 


- 


- 13-6 


+ 64-1 


3 


72-6 


+ 30.5 


- 31.5 


+ 86-4 


4 


84.8 


+ 257 


20.4 


+ 80.6 


5 


91.9 


+ 32.9 


மோத்தம் 


- 298.8 


+ 101-1 


- 76-9 


+ 273-5 


சராசரி 


74-7 


+ 25-275 


- 19.225 


+ 68-375 


திருத்தப் 
பட்ட 
சராசரி 


74.6 


+ 25-3 


- 


- 19.1 


+ 68.4 


விளக்கம் : இத் தொடர் ஓர் ஆண்டிலுள்ள 4 பருவங்களுக்கும் 
தரப்பட்டுள்ளதால் , நான்கு நான்காக நகரும் சராசரியைக் 
கணக்கிட்டு, பருவங்களால் ஏற்படும் மாற்றங்களை நீக்க 
வேண்டும் . இத்தகைய நகரும் சராசரி காண்பதற்காக முதல் 
நான்கு மதிப்புகளின் கூட்டுத் தொகை இரண்டாவது , 
3 ஆவது உறுப்புகளுக்கு இடையே எழுதப்படுகிறது . அடுத்த 
நகரும் மொத்தம் , 3 ஆவது , 4 ஆவது உறுப்புகளின் இடையே 
எழுதப்படுகிறது . இவ்வாறு , 3 ஆவது நெட்டுப் பிரிவு நிரப்பப்படு 
கிறது 3 ஆம் நெட்டுப் பிரிவிலுள்ள நகரும் மொத்தங்களை , இரண்டு 
இரண்டாகக் கூட்டி , அவற்றை 3 ஆவது நெட்டுப் பிரிவிலுள்ள 
உறுப்புகளுக்கு இடையே எழுதவேண்டும் . எனவே , நெட்டுப் 
பிரிவு 4 - ல் உள்ள முதல் நகரும் மொத்தம் , 2 ஆவது நெட்டுப் 
பிரிவிலுள்ள 3 ஆவது உறுப்பிற்கு எதிராக அமைந்து இருக்கும் . 
இது எட்டு உறுப்புகளின் கூட்டுத்தொகை ஆதலால் , இதன் 
மொத்தத்தை 8 ஆல் வகுத்து 5 ஆவது நெட்டுப்பிரிவில் 


472 


கணக்கியல் புள்ளியியல் 


- 


- 


. 


. 


. 


போக்களவைகளாக எழுதப்படுகிறது . நெட்டுப்பிரிவு 6 = 5 ஆவது 
நெட்டுபிரிவு - 2 ஆவது நெட்டுப்பிரிவு . பருவ மாற்றங்களைக் 
காண்பதற்காக 2 

ஆவது 

பட்டியலைப் பயன்படுத்துகிறோம் . 
6 ஆவது நெட்டுப் பிரிவிலுள்ள மதிப்புகள் ஒவ்வோர் 
ஆண்டிற்கும் அதன் பருவத்திற்கும் ஏற்றவாறு எழுதப் 
பட்டுள்ளன . இது மீண்டும் கூட்டப்பட்டு , சராசரி கணக்கிடப் 
படுகிறது . இச் சராசரிகளின் கூட்டுத்தொகை பூச்சியமாக இருக்க 
வேண்டும் . ஆனால் , இது (0 • 275 ஆகவுள்ளது . 

எனவே , 
0.275 
ஒவ்வொரு சராசரிக்கும் 

0.069 ஐக்கூட்டி , அதனை முதல் 

4 
தசமத்தானத் திருத்தமாக எழுதவேண்டும் . மேலும் , இவ்வாறு 
திருத்தப்பட்ட சராசரிகளின் கூட்டுத்தொகை பூச்சியம் 
இருத்தல் வேண்டும் . அவ்வாறு இல்லாமையால் 19-156 

ன்பது - 19.1 ஆகத் திருத்தப்பட்டுள்ளது . எனவே , பருவ 
மாறுபாடுகள் முறையே - 74.6 , + 25.3 , 19.1 , + 68-4 ஆகும் . 
இவை பருவ மாற்றங்களுக்கான திருத்தங்கள் ஆகும் . இவை 
நெட்டுப்பிரிவு 7 - ல் எழுதப்பட்டு உள்ளன . இவற்றை நெட்டுப் 
பிரிவு 2 - ல் உள்ள கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளுடன் கூட்டி 
நெட்டுப்பிரிவு 8 - ல் உள்ள பருவங்களுக்கான மாற்றங்கள் 
திருத்தப்பட்ட வரிசை 

கிடைக்கிறது . 

பருவ மாற்றங்களால் 
திருத்தப்பட்ட தொடரிலிருந்து , போக்களவைகளைக் கழித்தால் 
பெறப்படும் ஒழுங்கற்ற மாற்றங்களின் எச்சம் 9 ஆவது நெட்டுப் 
பிரிவில் தரப்பட்டுள்ளது . 
சுழற்சி மாற்றத்தை அளத்தல் ( Measurementof Cyclical Variation ) 

போக்களவைகளையும் பருவமாற்றங்களையும் கணக்கிட்டபிறகு 
காலத் தொடரில் உள்ள சுழல் போக்குகளை நம்மால் பகுத்துணர 
முடியும் . கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் TX S X C X 1 
என்பதன் மூலம் குறிக்கப்படுவதால் , போக்களவைகளையும் 
பருவகால மாற்றங்களையும் நீக்கிவிட்டுச் சுழல் , ஒழுங்கற்ற 
மாற்றங்களைத் தீர்மானிக்கலாம் . 

T Trend Value போக்களவை 
S Seasonal Variation 

பருவமாற்றம் 
C Cyclical Variation சுழல் மாற்றம் 
I Irregular Fluctuation ஒழுங்கற்ற மாற்றம் 
T XSX C XI 

CXI 
T X S 
மீதமுள்ள விவரங்கள் C x 1 ல் நகரும் சராசரி முறையின் 
மூலம் அதிக ஏற்ற இறக்கங்கள் மாற்றி அமைத்தபிறகு 

சராசரி 


- 


-- 


- 


= 


- 


செயல்முறைப் புள்ளியியல் 


473 


காணும்போது ஒழுங்கற்ற மாற்றம் நீக்கப்பட்டு , சுழல் மாற்றங்கள் 
மட்டும் எஞ்சியிருக்கும் . இம் முறை எஞ்சி நிறுத்தப்படும் முறை 
( residual method ) எனப்படுகிறது . 
ஒழுங்கற்ற மாற்றங்களை அளத்தல் ( Measurement of Irregular 
Variations ) 

CXI 
1 

C 
என்பதன் மூலம் சுழல் மாற்றம் C தெரிந்தபிறகு , காலத் 
தொடரில் உள்ள ஒழுங்கற்ற மாற்றங்களைத் தனியே 
தெடுக்கிறோம் . ஆனால் , இதிலிருந்து ஒழுங்கற்ற மாற்றங்களை 
முற்றிலும் சரியாகக் கணக்கிட முடியாது . ஆனால் , ஒழுங்கற்ற 
மாற்றங்கள் சிறிய அளவில் ஆயினும் , சிறிது சிறிதாக ஒன்று 
சேர்ந்து சுழல் ஏனைய ஒழுங்கான மாற்றங்களாக 

மாறி 
விடுகிறது . 


பிரித் 


பயிற்சி 


( 1 ) கீழ்க்காணும் பட்டியல் , ஓர் அஞ்சலகத்தில் ஒரு 
வாரத்தின் ஒவ்வொரு நாளும் , 

தபாலில் 

சேர்க்கப்பட்ட 
கடிதங்களின் எண்ணிக்கையைத் தருகிறது . வாரத்தின் 
நாள்களைப் பொறுத்து , போக்களவைகளில் இருந்து , அன்றாட 
சராசரியின் மாறும் போக்கினைக் கணக்கிடுக . 


1 


தாள்கள் 


IC 


III 


V 


IV 


ஞாயிறு 


9 


9 


11 


12 


14 


திங்கள் 


81 


82 


81 


85 


81 


செவ்வாய் 


85 


90 


75 


91 


93 


புதன் 


82 


78 


77 


85 


86 


வியாழன் 


76 


84 


70 


81 


85 


வெள்ளி 


90 


97 


92 


90 


91 


சனி 


38 


43 


41 


48 


60 


474 


கணக்கியல் புள்ளியியல் 


( 2 ) கீழ்க்காணும் பட்டியல் , ஒரு காய்கறி விற்பனையாளரது , 
5 ஆண்டுகளுக்கு , ஒவ்வொரு காலாண்டுக்கும் உரிய மொத்த 
விற்பனையைத் தருகிறது . 


ஆண்டு 


1 


2 


3 


4 


1952 


31 


33 


29 


33 


1953 


34 


28 


31 


38 


1954 


41 


36 


33 


40 


1955 


46 


45 


42 


46 


1956 


43 


41 


42 


43 


பருவ மாறுபாடுகளுக்கான , திருத்தப்பட்ட காலத்தொடர் 
வரிசையையும் , ஒழுங்கற்ற மாற்றங்களின் எச்சத்தையும் காண்க . 
போக்களவைகளிலிருந்து 

பருவ 

மாற்றங்களைக் காண்பதற்கு 
ஒரு பொருத்தமான வரைபடத்தையும் வரைக . 

( 3 ) ( அ ) பின்வரும் பட்டியல் 1949- லிருந்து 1958 வரை 
ஐக்கிய நாடுகளில் செல்வான பருத்தியின் 

அளவை 
( 1000 பேல்களில் ) தருகிறது . ( i ) இரண்டாண்டு நகரும் சராசரி , 
( ii ) மூன்றாண்டு நகரும் சராசரி , ( iii ) 4 ஆண்டு மையப்படுத்தப் 
பட்ட நகரும் சராசரி , ( iv ) 6 ஆண்டு மையப்படுத்தப்பட்ட நகரும் 
சராசரி , ( v ) 2 ஆண்டு மையப்படுத்தப்பட்ட நகரும் சராசரி 
இவற்றைக் கணக்கிடுக . 


ஆண்டு 


செலவான 
பருத்தியின் 
அளவு 


ஆண்டு 


செலவான 
பருத்தியின் 
அளவு 


1949 


656 


1954 


711 


1950 


804 


1955 


755 


1951 


836 


1956 


747 


1952 


765 


1957 


696 


1953 


777 


1958 


677 


செயல்முறைப் புள்ளியியல் 


475 


( விடை ( i) 730 , 820 , 800 , 771 , 744 , 733, 751 , 722 , 686 . 

( ii ) 765 , 802, 793 , 751 , 748 , 738 , 733 , 707 . 
( iii ) 780 , 784 , 162 , 750 , 737 , 723 . 
( iv ) 766 , 770 , 753 , 734 . 
( v ) 775 , 810 , 786 , 158 , 738 , 742 , 736 , 704 ] . 


( ஆ ) மேற்கண்ட 

கணக்கில் 

நகரும் 

சராசரிகளையும் 
கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களையும் வரைபடத்தில் காட்டுக . 


பாதிச் சராசரிகளைப் பயன்படுத்தி , போக்களவைகளைக் 
கணக்கிடுக . 


( i ) கூட்டுச் சராசரி ( ii ) இடைநிலை ஆகியவற்றைச் 
சராசரியாகப் பயன்படுத்துதல் . 
[ விடை ( i ) 788 , 778 , 768 , 758 , 747 , 737 , 727 , 717 , 707 , 697 

( ii ) 803 , 790 , 777 , 764 , 751 , 

737 , 724 , 711 , 698 , 685 ] . 


( ஈ ) குறைந்த வர்க்கக் கொள்கையைப் பயன்படுத்தி 
( அ )-வில் உள்ள 

விவரங்களுக்கு 

ஒரு நேர்கோட்டைப் 
பொருத்துக . இதிலிருந்து போக்களவைகளைக் கணக்கிடுக . 
[ விடை : 1951 , ஜனவரி 

1 ஐ ஆதியாகக் 

கொண்டு 
அரையாண்டுகளில் , X கணக்கிடப்பட்டால் , Y = 742-4 3.358 x 
என்பது நேர்கோட்டின் சமன்பாடாகும் . 
போக்களவைகள் : 758-10, 

751-3 , 747-9 , 744-6 , 
741.2 , 737.9 , 734.5 , 731-1 , 727-8 ] 


154-7 , 


( 4 ) பின்வரும் பட்டியல் 1948 - லிருந்து 1958 வரை ஒரு 
தொழிற்சாலையில் உற்பத்தியான நிலக்கரியின் 

அளவு 1000 
டன்களில் தருகிறது . 5 ஆண்டு நகரும் சராசரி கணக்கிட்டு 
ஒரு வரைபடத்தில் , கொடுக்கப்பட்ட அளவுகளையும் , நகரும் 
சராசரிகளையும் காட்டுக . 


1948 / 249 


50 


51 


152 | 153 154 | 55 156 57 


158 


55.0 37.3 / 42-0 44-1 | 389 37.1 32-6 3874-741-6 33.8 


4:53 


476 


கணக்கியல் புள்ளியியல் 


( ii ) கறியீட்டெண்கள் ( [ ndex Numbers ) 


ஒரு பொருளின் விலையில் ஒரே ஆண்டிற்குள் ஏற்றத் 
தாழ்வுகள் ஏற்படுகின்றன . பொருளின் விலை , உற்பத்தி , தேவை , 
வாங்குவோரின் பொருளாதார நிலை இவையும் அப் பொருளின் 
விலையைப் பாதிக்கின்றன . இடத்திற்கு இடமும் பொருளின் விலை 
மாறுபடுகிறது . இவ்வாறு வாழ்க்கைத் தரம் , விலைவாசிகள் , 
தொழில் முன்னேற்றம் போன்ற பல்வேறு துறைகளில் காலத்தை 
ஒட்டி ஏற்படும் மாறுபாட்டை அளக்கப் பெரிதும் உதவுவன 
குறியீட்டெண்கள் ( Index Numbers ). செய்தித் தாள்கள் 
குறியீட்டெண்களை ஆதாரமாகக் கொண்டு 

உணவு 

உற்பத்தி , 
வாழ்க்கைச் செலவு , விலைவாசிகளின் நிலவரம் போன்றவை ஒரு 
குறிப்பிட்ட ஆண்டோடு ஒப்பிடப்பட்டுப் பன்மடங்கு உயர்ந்து 
உள்ள அல்லது 

குறைந்துள்ள நிலையைக் கூறுகின்றன . 
குறியீட்டெண்கள் பொருளாதார 

நிலையின் பாரமானிகள் 
( Economic Barometers ) எனவும் சொல்லப்படுகின்றன . 


விலை விகிதம் ( Price Relative) 


Y. என்னும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டை 

அடிப்படை 
ஆண்டாகவும் ( base 

year ) , 

என்னும் 

ஆண்டை 
நடப்பாண்டாகவும் ( current year ) எடுத்துக் கொள்வோம் . 
இவ்விரு ஆண்டுகளிலும் ஒரு பொருளின் விலைகளுக்கு இடையே 
உள்ள விகிதமே ‘ விலை விகிதம் எனப்படும் . எடுத்துக்காட்டாக , 
ஒரு லிட்டர் பாலின்விலை 1967- ல் ரூ . 1-20 ஆகவும் , 1973 -ல் ரூ 1-50 
ஆகவும் இருந்தால் அடிப்படையாண்டாகிய 1967ஐப் பொறுத்து 

1.50 5 
1973- ல் , பாலின் விலை விகிதம் 

1-20 

4 

ஆகும் . பொதுவாக 
P , என்பது நடப்பு ஆண்டில் ஒரு பொருளின் விலையாகவும் , 1 . 
என்பது அடிப்படையாண்டில் அப் பொருளின் விலையாகவும் 

PK 
இருந்தால் , என்பது அப் பொருளின் விலை விகிதம் ஆகும். 


= 


P. 


இதனைச் சதவிகிதத்தில் குறித்தால் , 


Pk 
P. 


100 


என்பது 


ஆக 


அடிப்படையாண்டில் பொருளின் விலை 120 

இருந்தால் 
நடப்பாண்டில் அதன் விலையின் * குறியீட்டெண் ஆகும் . 
1967 ஐப் பொறுத்து 1973 - ல் பாலின் விலைக் குறியீட்டெண் 125 . 


5 


செயல்முறைப் புள்ளியியல் 


477 


குறியீட்டெண் என்பது விலைவிகிதங்களின் ( Price - relatives ) 
அல்லது அளவு விகிதங்களின் சராசரியே ஆகும் . வாழ்க்கைக் 
குறியீட்டெண் 

என்பது உணவு , உடை , 

இருப்பிடம் : 
போன்றவற்றால் பாதிக்கப்படுவதால் எல்லாப் பகுதிகளின் 
பயன்படுத்தும் அளவுகளையும் விலைகளின் மாற்றங்களையும் 
எடுத்துக் கொள்ள வேண்டும் . 

அளவுகளின் 

அலகுகள் , 
விலைவாசிகள் போன்றவை 

ஒரே மாதிரியாக அமையா . 
ஆதலால் அப்படியே விலைகளின் சராசரியைக் காணவியலாது - 
எடுத்துக்காட்டாக , நெய்யின் விலை கிலோவிலும் , அரசியின் விலை 
லிட்டரிலும் , துணியின் விலை மீட்டரிலும் கொடுக்கப்பட்டு 
இருக்கலாம் . 


எனக் 


1967 ஐ அடிப்படையாண்டாகக் கொண்டு 1973 - ல் நெய் 
அரிசி இவற்றின் விலை விகிதங்கள் முறையே 180 % -ம் , 160 % -ம் 

க இருந்தால் இவ்விரு பொருள்களுக்கும் உரிய விலைவிகிதம் 
180 + 160 340 

170 

கொள்ளலாம் . இவ்வாறு , 
2 

2 
விலைவிகிதங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு சராசரி 
காண்பதை எளிய குறியீட்டெண் ( Simple Index Number) 
என்கிறோம் . வாழ்க்கைத் தரச் செலவை அரிசி , நெய் இவை 
இரண்டின் விலைகளும் 

ஒரே 

அளவில் பாதிப்பது இல்லை .. 
நெய்யின் விலையைப் போல் அரிசியின் விலை 3 மடங்கு பாதிப்ப 
தாகக் கொண்டால் எடையிட்ட கூட்டுச் சராசரியாக இருப்பது 
1 X 180 + 3 x 160 180+ 480 660 

165 % . 
1 + 3 

4 

4 
இவ்வாறு பொருள்களின் முக்கியத்துவத்திற்குத் தகுந்தாற் போல் 
அவற்றிற்கு எடைகளை அளித்து , விலைவிகிதங்களின் சராசரியைக் 
காணுதல் எடையிட்ட குறியீட்டெண் ( Weighted Index Number ) 
எனப்படும் . கூட்டுச் சராசரியை மட்டுமன்றி , பெருக்குச் 
சராசரி , இசைச்சராசரி இவற்றையும் பயன்படுத்திக் குறியீட்டெண் 
களைக் கணக்கிடலாம் . 


= 


-478 


கணக்கியல் புள்ளியியல் 


--எடுத்துக்காட்டு : 

கீழ்க்காணும் விவரங்களுக்குப் பல்வேறு எளிய குறியீட்டெண் 
களைக் காண்க . 


PR 


வகை 


அலகு 


P .. 
1960 
விலை ( ரூ . ) 


1970 


விலை (ரூ . ) 


அரிசி 


லிட்டர் 


1-25 


2 - 75 


பருப்பு 


லிட்டர் 


0-75 


1-75 


சர்க்கரை 


கிலோ 


1- 25 . 


1-75 


எண்ணெய் 


லிட்டர் 


2- 25 


6-25 


காய்கறி 


| 


கிலோ 


0-50 


0-70 


மொத்தம் 


6-00 


13--20 


தீர்வு : 

1970 ஆம் ஆண்டுக்குரிய எளிய கூட்டுக் குறியீட்டெண் 
( Simple aggregate index number) 


X 100 


1970 - ல் கூட்டு மதிப்பு 
1960 - ல் கூட்டு மதிப்பு 


- 


X 100 


EPS 


13-20 
6.00 

X 100 


- 


220 . 


P 


1970 ஆம் ஆண்டுக்குரிய விலைகளை Pk எனவும் , 1960 - ல் 
அவற்றின் விலைகளை P. எனவும் எடுத்துக் கொள்வோம் : 
P. என்னும் விகிதம் அப் பொருள்களின் விலை விகிதத்தையும் , 
PL 
P. 

x 100 என்னும் விலை விகித சதவீதத்தையும் தருகிறது . எளிய 
--குறியீட்டெண் என்பது சதவீதத்தில் குறிக்கப்பட்ட எல்லாப் 
- பொருள்களின் விலை விகிதங்களின் சராசரி ஆகும் . 


செயல்முறைப் புள்ளியியல் 


479 


கூட்டுச் சராசரி மூலம் எளிய குறியீட்டெண் : 

விலை விகித சதவிகிதம் 
1960 1970 

PA 
விலை P. விலை : I 


வகை 


- 


( F ) 


X 100 


அரிசி 


1.25 


2.75 


2.75 
1.25 


X 100 ) 


- 


22 .0 


பருப்பு 


0.75 


1.75 


1.75 
0.75 


X 100 


- 


233.3 


சர்க்கரை 


1.25 


1.75 


1-75 
1-25 


X 100 - 


- 


140.0 


எண்ணெய் 


2-25 


6.25 


6.25 
2.25 


X 100 


277-7 


காய்கறி 


0.50 


0.70 


0.70 

X 100 
0.50 


140-0 


மொத்தம் 


6.00 


| 


13-20 


- 


1011-0 


= 


- 


N = மொத்த வகைகள் 

5 
விலை விகித சதவிகிதங்களின் எண்ணிக்கை ΣΙ 

zpelps 
எளிய கூட்டுச் சராசரி குறியீட்டெண் 

X 100 


1011-0 


n 


விலை விகித சதவீதத்தின் கூட்டுத் தொகை 
மொத்த வகைகளின் 

எண்ணிக்கை 
1011 

202.2 
5 


- 


பெருக்கல் சராசரி மூலம் எளிய குறியீட்டெண் ( Simple Geometric 

Mean Index Number ) 


இதன் வாய்பாடு 


- ( (6) 


முதலில் விலை விகித சதவீதங்களின் மடக்கையைக் கண்டு 
பிடிக்க வேண்டும் . இவற்றின் கூட்டுச் சராசரி , பெருக்கல் 


480 


கணக்கியல் புள்ளியியல் 


சராசரியின் 
சராசரியின் 


லாகிருதம் ஆக இருக்கும் . எனவே , இக் கூட்டுச் 
எதிர்மடக்கை ( antilog ) எளிய குறியீட்டெண் 


ஆகும் . 


வகை 


விலை விகித சதவீதத்தின் 
விலை விகித சதவீதம் 

லாகிருதம் 


அரிசி 


22.0 


2.3424 


பருப்பு 


233-3 


2.3680 


சர்க்கரை 


140-0 


2.1461 


எண்ணெய் 


277.7 


2.4436 


காய்கறி 


140.0 


2.1461 


11.4462 


G 


எளிய பெருக்குச் சராசரிக் குறியீட்டெண் 


- [" (6 ) ) 


log G = | z log ( B ) 


n 


11.4462 

5 


* 


2-28924 . 


G = எளிய பெருக்குச் சராசரிக் குறியீட்டெண் 
= எதிர்மடக்கை ( 2 • 2892 ) 

194-6 . 


இசைச் சராசரிமூலம் எளிய குறியீட்டெண் ( Simple Harmonic 

Meap Index Number ) 


. 


இதன் வாய்பாடு 


P 


Pk 


செயல்முறைப் புள்ளியியல் 


481 


- 


1 Ps 
ஒவ்வொரு வகைக்கும் 

கண்டறிந்து அவற்றைக் 
Pk 

P. 
கூட்டுக . 

அவற்றின் கூட்டுத் தொகையை N ( = 5 ) ஆல் வகுக்க . 
இது , விலை விகிதங்களின் தலை கீழ் மதிப்புகளின் ( reciprocals ) 
கூட்டுச் சராசரி ஆகும் . 

1 
P. Pk 

P 


P. 
P. 


வகை 


Yo 


1.25 


அரிசி 


2.75 


125 
2.75 


- 


0.4545 


0.75 


பருப்பு 


1-75 


0.75 
1.75 


- 


1.4286 


சர்க்கரை 


1.25 


1.75 


1.25 
1-65 


- 


0.1143 


எண்ணெய் 


2.25 


6.25 


2.25 
5.25 


= 0.3600 


காய்கறி 


0.50 | 0-79 


-50 
570 


0.7143 


2.6717 


Σ 


p. 
Pk 


2.6717 

5 


0-5343 


- 


5 


.. எளிய இசைச் சராசரி குறியீட்டெண் 


1 
0.5343 . 


Σ 

p . 
P. 
10000 

5343 
1.871 
187.1 . 


- 


= 1-871 X 100 


- 


க . பு. - 31 


482 


கணக்கியல் புள்ளியியல் 


பொது 


எடையிட்ட குறியீட்டெண்கள் . ( Weighted Index Numbers ) 

ஒரு குறியீட்டெண்ணை அமைப்பதற்குப் பயன்படும் எல்லாப் 
பொருள்களுக்கும் ஒரே விதமான முக்கியத்துவம் தர இயலாது . 
எடுத்துக்காட்டாக , மொத்த விலைக் குறியீட்டெண் , 
விலைவாசி மாற்றத்தில் ஏற்படுகின்ற 

ஏற்படுகின்ற சராசரி 

சராசரி மாற்றத்தைத் 
தருகிறது . நாட்டில் விற்பனை ஆகும் பொருள் களில் ஏறக்குறைய 
50 % உணவுப்பொருள்களும் , 35 % வாழ்க்கைக்குத் தேவைக்கான 
உற்பத்திப் பொருள்களும் , 15 % தொழிலுக்குதவும் கச்சாப் 
பொருள்களுமாக இருப்பின் , அவற்றின் விலைவாசிகள் அதே 
விகிதத்தில் குறியீட்டெண்ணைப் பாதிக்கின்றன . உணவுப் 
பொருள்களில் கூட , நெய் , பழங்கள் , சர்க்கரை போன்றவற்றை 
விட அரிசி கோதுமை , கேழ்வரகு போன்ற தானியங்களின் 
விலைகள் குறியீட்டெண்ணை அதிகம் பாதிக்கின்றன . 


எடுத்துக்காட்டு 2 . 


பின் வருபவை ஒரு தொழிலாளர் குடும்பத்தின் விலைப் 
பட்டியலின் 

குழு குறியீட்டெண்களையும் , குழு எடையளவு 
களையும் தருகிறது . இதற்கான எடையிட்ட வாழ்க்கைக் குறியீட் 
டெண் அமைக்கவும் . 


குழுக்கள் 


குறியீட்டெண் 


எடை 


உணவு 


352 


48 


எரிபொருள் 


220 


10 


1 


உடை 


230 


8 


வாடகை 


160 


12 


இதர செலவுகள் 


190 


15 


செயல்முறைப் புள்ளியியல் 


483 


தீர்வு : 


குழுக்கள் 


குறியீட்டெண் 


எடை 


X 


W 


WX 


உணவு 


352 


48 


16896 


எரிபொருள் 


220 


10 


2200 


உடை 


230 


8 


1840 


வாடகை 


160 


12 


1920 


இதர செலவுகள் 


190 


15 


2850 


93 


25706 


- 


எடையிட்ட வாழ்க்கைத் தரக் குறியீட்டெண் 

YWX 25706 
ΣW 

93 
276.408 
மேற்கண்ட எடுத்துக்காட்டில் குழுக்களின் முக்கியத்துவம் 
குறித்து எடைகள் 

குறிப்பிடப்பட்டுள்ளன . வாழ்க்கைத்தரக் 
குறியீட்டெண்களைக் கணக்கிடும்போது , நடப்பு 

ஆண்டி 
அல்லது அடிப்படை ஆண்டில் செல்விடப்பட்ட பணத்தையும் 
எடையாகக் கொண்டு கணக்கிடலாம் . 
90,4 

என்பன முறையே அடிப்படையாண்டில் , நடப்பு 
ஆண்டில் பயன்படுத்தப்பட்ட பொருள்களின் அளவுகளாகும் . 
எனவே , ஒவ்வொரு பொருளுக்கும் அடிப்படை 

ஆண்டில் 
செலவிடப்பட்ட தொகை என்றும் நடப்பு ஆண்டில் செலவான 
தொகை Pk 4 , என்றும் , உள்ளன . இவற்றை நாம் எடைகளாக 
எடுத்துக் கொள்வது நல்லது . சிற்சில சமயங்களில் Po as 
அல்லது P , 40 இவற்றையும் எடைகளாக கொள்ளலாம் . 
லாஸ்பயரின் வாய்பாடு ( Laspeyre s Formula ) 

PK 
இது Po 90 ஐ எடையாகக் கொண்டு விலைவிகிதம் 
-எடையிட்ட கூட்டுச் சராசரி குறியீட்டெண் ஆகும் . 


மன் 


Po 


Po | 
YPo40 
ZPk go ) 
Spo 90 


Po 


K 


சராசரி 


- 


4 . 


- 


விலைகளின் 
484 

கணக்கியல் புள்ளியியல் 

Pe 
லாஸ்பயரின் குறியீட்டெண் = 100 x 2 Po 90 . 

100 
பாஷேயின் வாய்பாடு ( Paasche s Formula ) 

Pk -ன் எடையிட்ட கூட்டுச் 
Po 4k ஐ எடையாகக் கொண்டு 
100X YPoP .. 

Ep. 4 

YPk q < ) 
100 

YPo ar 
இதே வாய்பாட்டை , p.9 ஐ எடையாகக் கொண்ட விலை 
விகிதங்களின் , எடையிட்ட இசைச் சராசரியாகவும் பெறலாம் . 
YPs gk 

BPk qk 
100 

100. 
pa 

YPo qk , 
E Pk ak 

Pk 
ஃ பிஷரின் விழுமிய குறியீட்டெண் (Fisher s Ideal Index ) 

லாஸ்பயர் , பாஷே ( Paasche s ) குறியீட்டெண்களின் 
பெருக்குச் சராசரியே , பிஷரின் விழுமிய குறியீட்டெண் ஆகும் . 
எனவே , இதன் வாய்ப்பாடு 

YP: 40 

YPk qk 

X 
YP. 4 . 

YP. gk 
மார்ஷல் , எட்ஜ்வொர்த் குறியீட்டெண் ( Marshall Edgeworth 
Formula ) 

YPk ( 40 + 4k ) 
இதற்கான வாய்பாடு 100 

2P ) ( 40 + q ] 
இது அடிப்படை ஆண்டிலும் , நடப்பு ஆண்டிலும் பயன்படும் 
அளவுகளின் கூட்டுத்தொகையை 

எடையாகக் 

கொண்ட 
எடையிட்ட குறியீட்டெண் ஆகும் . 


= 


100X 


M 


செயல்முறைப் புள்ளியியல் 


485 


எடுத்துக்காட்டு : 

பின்வரும் விவரங்களிலிருந்து குறியீட்டெண்ணைக் காண்க . 


உறுப்புஎண் 


ஓர் அலகிற்கான 

விலை 


அளவுகள் 

அலகுகளின் 
எண்ணிக்கை 


1960 


1965 


1960 


1965 


ரூ . பை 

ரூ.யை. 


1 


9-20 


15-00 


5 


5 


2 


8-00 


12-00 


10 


11 


3 


4--00 


5-00 


6 


6 


4 


1-00 


1-52 


4 


8 


( சென்னை B. Com . , 1967 S. , மதுரை B. Com . , 1969 S ) 


தீர்வு : 


உறுப்பு 
எண் 


1960 
Po 90 


1965 
Pk b . 


Po 90 Pk qk Po qk Prgo 


1 


9.20 


5 


15.00 


5 


46 


75 


46 


15 


2 


8.00 10 


12.00 


11 


80 


132 


80 


120 


3 


4.00 


6 


5.00 


6 


24 


30 


24 


30 


4 


1.00 


8 


1.00 


8 


4 


10 


8 5 


மொத்தம் 


154 


247 


166 


230 


( 1 ) லாஸ்பயரின் குறியீட்டெண் ( Lasspeyre s Index Number ) 

EPs 90 
YP . 4. 
230 

149.4 
154 


X 100 


- 


x 100 


486 


கணக்கியல் புள்ளியியல் 


( 2 ) பாஷேயின் குறியீட்டெண் ( Paasche s [ ndex Number ) 


BPx 4 
2 Po 4k 


X 100 


247 

X 100 


166 


149.8 


- 


(2 ) ஃபிஷரின் குறியீட்டெண் (Fisher s Indox Number ) 
லாஸ்பயரின் குறியீட்டெண் X பாஷேயின் 

குறியீட்டெண் 
V149-4 X 148-8 


149.0 . 


X 100 


( 4 ) மார்ஷல் எட்ஜ்வொர்த் குறியீட்டெண் ( Marshall - Edge 
worth Index Number ) 

ZPk ( go + qk ) 
ZP. (90 + qk ) 
ZPs 40_ + __ Pk as x 100 
YP . 40 + £ Po 4k 
230 + 247 
154 + 166 


X 100 


477 
320 

X 100 


- 


149.0 


( 5 ) எடையிட்ட கூட்டுக்குறியீட்டெண் ( Weighted Aggregate 
Index Number ) 

EPs 41 
YPo 40 


- 


X 100 


- 


247 
154 

X 100 


- 


160.4. 


செயல்முறைப் புள்ளியியல் 


487 , 


கணக்கு : 

பின்வரும் புள்ளி விவரத்துக்குப் பலவகைக் குறியீட்டெண் 
களைக் காண்க . 


A 


B 


C 


D 


ஆண்டு விலை அளவு விலை அளவு விலை அளவு விலை அளவு 


1939 


4 


1 


1 


10 


20 


2 


10 


5.1 


1953 


| 


10 


2 


4 


25 


90 


3 


15 


20 


பர்ஷே 


- 


- 


( விடை : லாஸ்பயர் குறியீட்டெண் 293-3 

235.5 
பிஷர் 

262.8 
மார்ஷல் எட்ஜ்வொர்த் 

: 250-6 
எடையிட்ட மொத்த 

663-4] 
ஒரு சிறந்த குறியீட்டு எண்ணுக்குரிய சோதனைகள் 

ஒவ்வொரு சிறந்த குறியீட்டெண்ணும் கீழ்க்காணும் மூன்று 
சோதனைகளுக்குப் பொருந்தி இருத்தல் வேண்டும் : 
( 1 ) பொருள்களின் இடமாற்றுச் சோதனை ( Commodity Re 

versal Test ) . 
( 2 ) காலமாற்றுச் சோதனை ( Time Reversal Test ) . 
( 3 ) காரணி மாற்றுச் சோதனை ( Factor Reversal Test ) . 


எல்லாக் குறியீட்டெண்களும் இம் மூன்று சோதனைகளுக்குப் 
பொருந்தாமல் இருக்கலாம் . இருப்பினும் பெரும்பான்மையான 
சோதனைகளுக்குப் பொருந்தினாலேயே 

போதுமானது . 
பொருளுக்குப் பொருந்தும் ஒரு விதி ஒரு குழுவிலுள்ள பொருள்களை 
எல்லாம் ஒன்றாய்ச் சேர்த்துக் கருதினும் பொருந்தவேண்டும் . 
( 1 ) பொருளின் இடமாற்றுச் சோதனை 
இதன்படி பொருள்களின் 

வரிசையை மாற்றியமைத்துக் 
கணக்கிட்டால் , குறியீட்டெண் , மதிப்பில் மாறாது இருத்தல் 
வேண்டும் . எளிய குறியீட்டெண்கள் ஆயினும் , எடையிட்ட . 
குறியீட்டெண்களாயினும் , எல்லாக குறியீட்டெண்களும் பல்வேறு 


488 


கணக்கியல் புள்ளியியல் 


பொருள்களின் விலை விகிதங்களின் சராசரிகளாகவே உள்ளன . 
பொருள்களின் வரிசைக்கிரமம் மாறினாலும் , விலை விகிதங்களின் 
வரிசைதான் முன்பின்னாக மாறுமே தவிர அவற்றின் சராசரி 
மதிப்பு மாறாது . 

எனவே , எல்லாக் குறியீட்டெண்களும் 
இச் சோதனைக்குப் பொருந்துகின்றன. 


( 2 ) காலமாற்றுச் சோதனை ! 
1965 - ல் 8 

ஆக இருந்த ஒரு பொருளின் விலை 1973- ல் 
ரூ .12 ஆக இருந்தால் 1965 ஐ அடிப்படையாண்டாகக் கொண்டு 

12 3 
நடப்பாண்டான 1973 - ன் குறியீட்டெண் 

இப்போது 

8 2 
நடப்பாண்டை 1965 ஆகவும் அடிப்படையாண்டை , 1973 ஆகவும் 
எடுத்துக்கொள்வோம் . எனவே , 1973 ஐ அடிப்படையாண்டாகக் 

8 2 
கொண்டு , 1965- க்கான குறியீட்டெண் 

இவ்விரு 
12 3 " 

3 2 
குறியீட்டெண்களின் பெருக்குத் தொகை X 1. இவ்வாறு . 

2 3 
ஒரு பொருளுக்குப் பொருந்தும் விதி , குழுவிலுள்ள எல்லாப் 
பொருள்களுக்கும் பொருந்தினால் அக் குறியீட்டெண் காலமாற்றுச் 
சோதனைக்குக் கட்டுப்படுகிறது . 


= 


- 


Y. ஐ அடிப்படையாண்டாகக் கொண்டால் , நடப்பாண்டாகிய 
Y- ன் குறியீட்டெண் 1 , என்க .. இதுபோல 1 , என்பது Y ஐ 
அடிப்படையாண்டாகக் கொண்ட Y.- ன் குறியீட்டெண் ஆகும் . 
காலமாற்றுச் சோதனையின்படி 1 10 = 1 என இருக்கவேண்டும் 
அதாவது இரு ஆண்டுகளுக்கு , ஒன்றை அடிப்படையாண்டாகவும் 
மற்றொன்றை நடப்பாண்டாகவும் கொண்டு கணக்கிடப்பட்ட 
குறியீட்டெண்ணையும் , இவ்வாண்டுகளை மாற்றியமைத்துக் 
கணக்கிடப்பட்ட குறியீட்டெண்ணையும் பெருக்கினால் கிடைக்கும் 
மதிப்பு ஒன்று ( 1 ) ஆகும் . 


எளிய 


கால 


கூட்டுச்சராசரி குறியீட்டெண் 
சோதனைக்குக் கட்டுப்படுவதில்லை . ஏனெனில் , 


மாற்றுச் 


Pk 


lak 


p . 


- 


Σ 

P. 


- 


R 


செயல்முறைப் புள்ளியியல் 


489 


P. 


Px | 
Σ 

Σ 
P. 

Pk 
எனவே ( பொதுவாக ) 1k • Iko 

X 

1 

n 
எளிய பெருக்குச்சராசரி குறியீட்டெண் இச் சோதனைக்குக் கட்டுப் 
படுகிறது 


n 


lok 


- 


II ( Pk 


P. 


17 


II ( P. 


- 


fo 


( 2 ) 
"/ 1(8 ) ) 


எனவே 1st Ike 


- 


= " 1 


1 


- 


லாஸ்பயரின் குறியீட்டெண்ணுக்கு , 

ΣΡ 
1 • 160 

2p , 4 : 


X 


Yp. 4 < 
YP: 9 < 


- 


பாஷேயின் குறியீட்டெண்ணுக்கு 

2 Pk qk | 

Yp. q . 
Tor Iko 
Ep. gk 

YPk 9 . 
மார்ஷல் எட்ஜ்வொர்த் குறியீட்டெண்ணை எடுத்துக் 
காண்டால் , 

zp ( q . + q ) £ p . [4x + y ) 
lak - 1 . = 

x 

1 
Yp( 4. + 4x ) ZPk ( ak + qa ) 


( 3 ) காரணி மாற்றுச் சோதனை ( Factor Reversal Test ) 

எடையிட்ட குறியீட்டெண்களுக்கு மட்டும் இச் சோதனை 
பொருந்தும் . விலைகளின் குறியீட்டெண்ணை 

அளவுகளின் 
குறியீட்டு எண்ணாகவும் பயன்படுத்தலாம் என்பதே இதன் விதி . 
இதன் படி ஒரு குறியீட்டெண்ணின் வாய்பாட்டில் P- இடத்தில் 
ஏ - வையும் , 4 - இடத்தில் P ஐயும் எழுதினால் , இவ்விரு குறியீட் 
டெண்களின் பெருக்குத் தொகையும் , இரு ஆண்டுகளிலும் 
மொத்த மதிப்புகளின் விகிதத்திற்கு சமமாகச் இருக்கும் . அதாவது 

2Pk gk 
Ipg x 1p = 
இதனை “ விலை , அளவு திருப்புச்சோதனை எனவும் கூறலாம் . 


Ep.q. 


490 


கணக்கியல் புள்ளியியல் 


லாஸ்பயரின் விலை குறியீட்டெண் I 


YPk 4 . 
Yp. go 

Lp . qk | 
Yp. 4 . 


P ஐயும் , 4 - வையும் மாற்றி எழுதினால் 14 % 


--- 


Yp. gk 


= 


* 


Erk Go 

X 
எனவே IX Iqp 

Ep . 4 

Lp. go 
YPx q 
# 

Yp. 9 . 
எனவே , லாஸ்பயரின் குறியீட்டெண் காரணி மாற்றுச் 
சோதனைக்கு உட்படாது . 

Y Pk qk 
பாஷேயின் விலைக் குறியீட்டெண் Iq = 

YPo qk 

2qk Pk 
p , q- வையும் மாற்றி எழுதினால் 

Iay 

Yqk 
Σ Ρ 
: I.I 

Pk gk 

2 gk Pk 

X ) 
Bro qk 

Yq. Pk 
Eps qk 

Yp.q. 
பிஷரின் விழுமிய குறியீட்டெண் இச் சோதனைக்குப் 
பொருந்துகிறது . 

ஒரு சிறந்த குறியீட்டு எண்ணுக்குரிய 3 சோதனைகளுக்கு 
ஃபிஷரின் விழுமிய குறியீட்டெண் கட்டுப்படுகிறது 
நிறுவலாம் . 
( 1 ) பொருள் மாற்றுச் சோதனை 
ஃபிஷரின் விழுமிய குறியீட்டெண்ணின் வாய்பாட்டில் 

Σ p . 4ο 


என 


ZPk_qo 
X 


MER 


Epo qo 


Yps qk 


இரு கூட்டுத் தொகைகளின் விகிதங்களின் பெருக்கற் பலனே 
உள்ளது பெருக்கலும் , கூட்டலும் மாற்று விதியைப் பின்பற்று 
வதால் , பொருள்களின் வரிசை மாற்றம் இவற்றின் மொத்த 
மதிப்பை மாற்றுவதில்லை . எனவே , ஃபிஷரின் விழுமிய 
குறியீட்டெண் பொருள் மாற்றுச் சோதனைக்கு உட்படுகிறது . 


( 2 ) கால மாற்றுச் சோதனை 


Tok 


* 


M 


2pk 40 . 
YP. 4 . 


2px 4k. 
Yp . gk 


செயல்முறைப் புள்ளியியல் 


499 


lok 


MED 


Spoak 

X 
YPk9k 
= 1 


Ypo q . 
YPk qo 


Ivo X I. 


- 


( 3 ) காரணி மாற்றுச் சோதனை 
IIpa 

Lpkq. x 2pkqk 
Yp . 4. X Yp. gk 


Yq.po X Yqkpk 
Yg.r. X Yq.pk 


எனவே , pa . Ip 

E Pk 4. . = Ps 4k x 
Yp.go 

Yr.gs 
Lpk gk 


M 


M24 


Σ 4k Po 
24. P. 


Yqk Pk 
Yq.pk 


- 


Spo qc 


ஃபிஷரின் விழுமிய 

குறியீட்டெண் காரணிமாற்றுச் 
சோதனைக்கு உட்படுகிறது . 

பின்வரும் அட்டவணையிலிருந்து ஃபிஷரின் விழுமிய விலை 
குறியீட்டெண்ணைக் கண்டறிக . 


கண் 


அடிப்படை 

யாண்டு 
அடிப்படை 

நடப்பு 

நடப்பு ஆன் 
யாண்டு விலை 

அளவு 
( மணங்கு ஆண்டு விலை டின் அளவு 

( மணங்கு 
களில் ) 

களில் ) 


A 


6 


50 


10 


56 


B 


2 


100 


2 


120 


C 


4 . 


60 


6 


6 


D 


10 


30 


12 


24 


E 


8 


40 


12 


36 


மேற்கண்ட விவரங்களில் இருந்து , காரணிமாற்றுச் 
சோதனையும் , காலமாற்றுச் சோதனையும் , ஃபிஷரின் விழுமிய 
வாய்பாட்டினால் சரி செய்யப்படுகிறது எனவும் நிறுவுக . 


492 


தீர்வு: 


|அடிப்பைடஆண்டு 


நடப்புஆண்டு 


பொருள் 


விலைp. 


| 


அளவு95 


விலை 


k 


அளவுqk 


P.9. 


Tkgo 


| 


Гkqk 


0gk 


6 


50 


10 


56 


300 


500 


560 


336 


B 


2 


100 


2 


120 


200 


200 


240 


240 


C 


4 


60 


6 


60 


240 


360 


360 


240 


10 


30 


12 


24 


300 


360 


288 


240 


E 


8 


40 


12 


36 


320 


480 


432 


288 


-- 


மொத்தம் 


1360 


1900 


188: 


1344 


கணக்கியல் புள்ளியியல் 


1 


செயல்முறைப் புள்ளியியல் 


493: 


ஃபிஷரின் விழுமிய குறியீட்டெண் 

2.pkg . 2p , qk 
Yp. Ypo q ; 


1 . 


M 
M 


= 


1900 

X 
1360 


1880 
1344 


X 100 


M 1.396 x 1 398 X 100 = 1.397 X 100 : 


139.7 


காலமாற்றுச் 
வேண்டும் . 


சோதனையின்படி 1x x Ik = 1 


என வர 


lok = 


2px 4 . 
Ep . q . 


X 


Tx 4k 
Yp. 4k 


M 
N 


1 . 


= 


Yp. gk 
Yp , q < 


2Pq. 
Yp.4 . 


1900 

1.80 
X 

X 
1360 1344 


1344 
1880 


30 
X 

1900 


காரண மாற்றுச் சோதனையின்படி , 1 , 


XI 


Y Pk qk 
YPo go 


என வரவேண்டும் . 


YPk go 

X 
Ypo po 


YPk qk 
Ypo qk 


ΣακΡο Σ κ Ρ 
Zq. p . 2 qPk 


M 


1900 1880 
X 

X 
1360 1344 


1344 1880 

X 
1360 1900 


1880 
1360 


குறியீட்டெண்களை அமைக்கும்போது கருத்தில் கொள்ளவேண்டிய 

விதிமுறைகள் 

குறியீட்டெண்களைக் கணிப்பதில் சில நடைமுறைக் கோட்பாடு 
களில் கவனம் செலுத்தவேண்டும் . 


( 1 ) குறியீட்டெண்களைக் கணிப்பதன் நோக்கம் 

குறியீட்டெண்கள் தெளிவாக வரையறுக்கப் படவேண்டும் . 
எடுத்துக்காட்டாக நடுத்தர வகுப்பைச் சேர்ந்தவர்களின் 


494 


கணக்கியல் புள்ளியியல் 


செலவு 


வாழ்க்கை நிலவரத்தை அறிய மொத்தவிலைப் பட்டியலைப் பயன் 
படுத்துதல் கூடாது . மாறாக , பொருள்களின் சில்லறை விலைகள் , 
குடிக்கூலிக்காகச் செலவிடும் தொகை , எரிபொருள் 
போன்றவற்றின் விலைப் பட்டியலைப் பயன்படுத்தி வாழ்க்கைக் 
குறியீட்டெண் வரையறுக்கப் படவேண்டும் , இதுபோலவே 
மொத்த விற்பனை விலையில் ஏற்றத் தாழ்வுகளை அளவிட மொத்த 
விலை குறியீட்டெண்ணைப் பயன்படுத்த வேண்டும் . 


படை 


( 2 ) அடிப்படை ஆண்டைத் தேர்ந்து எடுத்தல் 
இயல்பான சூழ்நிலையில் , அமைதி நிலவும் ஆண்டே அடிப் 

ஆண்டாகத் தேர்ந்தெடுப்பதற்குரியது . இவ்வாண்டின் 
விலைவாசிகளின் நிலவரத்தை அடிப்படையாகக் கொண்டுதான் 
மற்ற ஆண்டுகளின் விலைகளில் ஏற்படும் ஏற்றத் தாழ்வுகளைக் 
கணக்கிட முற்படுகிறோம் . 


எனவே , அடிப்படையாண்டு 

( i ) உற்பத்தி நெருக்கடி , பொருளாதாரப் பற்றாக்குறை 
போன்றவற்றால் பாதிக்கப்படாமலிருக்கவேண்டும் . 


( ii ) பஞ்சம் வெள்ளம் , அரசியல் குழப்பங்கள் , வெளிநாட்டுப் 
போர்கள் போன்ற எதிர்பாராச் சம்பவங்களால் பாதிக்கப்படாத 
ஆண்டாக இருத்தல்வேண்டும் . ஏனெனில் , இத்தகைய நெருக் 
கடி நேரங்களில் பொதுவாக விலைவாசிகள் எதிர்பாராத அளவு 
உயர்ந்து விடும் . ஆதலால் அவற்றை ஒப்பளவுகளாகக் கொள்ள 
முடியாது . எனவே , சில சமயங்களில் 3 அல்லது 4 ஆண்டுகளை 
ஒருசேர எடுத்துக்கொண்டு அவற்றின் விலைகளின் சராசரியைக் 
( குறியீட்டெண் அமைப்பதற்குப் பயன்படுத்தலாம் . 


( 3 ) சங்கிலித் தொடர்க் குறியீட்டெண்கள் ( Chain Base Index 

Numbers ) 

ஒரே அடிப்படையாண்டைத் தொடர்ந்து பயன்படுத்துவதை 
விட அடிப்படையாண்டை மாற்றி அமைத்தல் நன்மை பயக்கும் . 
அறிவியல் பொருளாதார முன்னேற்றத்தால் பழையன கழிதல் 
புதியன புகுதல் என்பதற்கேற்பப் பயன்படும் பொருள்களில் 
மாற்றங்கள் இருக்கலாம் . எனவே , கணிப்பிலிருந்து மறைந்த 
பொருள்களை அவ்வப்போது அகற்றியும் , புதிய பொருள்களைப் 
புகுத்தியும் 

கணக்கிட சங்கிலித் தொடர்க் குறியீட்டெண்கள் 
பயன்படுகின்றன . ஒவ்வோர் ஆண்டின் விலையும் அதற்கு 
முந்தைய 

அடிப்படையாகக் கொண்டு , அதன் 


ஆண்டினை 


செயல்முறைப் புள்ளியியல் 


495 


வை 


. 


... 


விலையோடு ஒப்பிடப்படுகிறது . எனவே Y , என்ற அடிப்படை 
யாண்டைத் தொடர்ந்து வரும் பல்வேறு ஆண்டுகளின் விலை 

P , 

P. 
விகிதங்கள் 

சங்கிலித் தொடர் விலை 
P. P P , 
விகிதங்கள் எனப்படும் . முதல் K சங்கிலித் தொடர் விலை 

P. P , P , PA 
விகிதங்களின் பெருக்குத் தொகை 

P. 

P. 
Y , என்ற நிலையான அடிப்படையாண்டைப் 

பொறுத்து 
K ஆவது 

விலை 

விகிதம் . எனவே , சங்கிலித் தொடர்க் 
குறியீட்டெண்களைப் பயன்படுத்துவதால் , 


Pk 


Po 


7 
. 


= 


( i ) உற்பத்தி , பயன்படும் தன்மை . பொருள்களின் 
தன்மைகள் இவற்றில் ஏற்படும் மாற்றங்களை அவ்வப்போது 
அறியலாம் ; 


(ii ) தொழிலதிபர்கள் ஆண்டுக்காண்டு ஏற்படும் மாறுதல் 
களை ஒப்பிடுவதற்கு இவற்றைப் பயன்படுத்துகிறார்கள் ; 

( iii ) தேவையற்றதாகவோ , வழக்கில் இல்லாததாகவோ 
இருக்கும் பொருளை அவ்வப்போது நீக்கிவிடலாம் ; 

( iv ) முக்கியமாகப் பயன்படும் பொருள்களை அவ்வப்போது 
சேர்த்துக்கொள்ளலாம் ; 


ஏற்ற 


வகையில் 


( v ) நடப்பாண்டின் நிலவரங்களுக்கு 
எடைகளை மாற்றியமைத்தல் இயலும் . 


( 4 ) தக்க சராசரிகளைப் பயன்படுத்தல் 

கூட்டுச் சராசரிக் குறியீட்டெண்ணைக் கணக்கிடுவது எளிது . 
ஆனால் , இது காலமாற்றுச் சோதனைக்குக் கட்டுப்படுவதில்லை . 
இசைச் சராசரியும் கணக்கிடக் கடினமானதோடு காலமாற்றுச் 
சோதனைக்குப் பொருந்துவதில்லை . பெருக்குச் சராசரியும் அவ்வப் 
போது புதிய பொருள்களைச் சேர்த்துக் கொள்ளவும் , 

பழைய 
பொருள்களை விட்டுவிடவும் , இதன்பொருட்டு மீண்டும் கணக் 
கிடுதலை முழுமையாகத் திருப்பிச் செய்யாமல் இருக்கவும் இயலும் . 
பெருக்குச் சராசரி காலமாற்றுச் சோதனைக்கு உட்படுவாதல் , இதில் 
ஒருதலைச் சார்பற்ற தன்மை கிடையாது . 

எனவே , பெருக்குச் 
சராசரியைத் தேர்ந்து எடுக்கலாம் . 


496 


கணக்கியல் புள்ளியியல் 


குறியீட்டெண்களில் காணப்படும் ஒருதலைச்சார்புப் பிழை : 

A கூட்டுச்சராசரியையும் , G பெருக்குச் சராசரியையும் , 
H இசைச் சராசரியையும் குறித்தால் , G > A > H என நாம் 
அறிவோம் . 


எனவே குறியீட்டெண்களிலும் , 
IA = 16 2TH 


நடப்பாண்டையும் , அடிப்படை 

ஆண்டையும் 

மாற்றி 
அமைத்தால் , பெறப்படும் குறியீட்டெண்கள் IA , IG , I என்க . 

IA 2 16 2 TH 


. 


எனவே IA IA 2 Is Ic 2 TH H 
ஆனால் II 1 ( . பெருக்குச்சராசரிக் குறியீட்டெண் 

காலத்திருப்புச் சோதனையைத் திருப்திப்படுத்துகிறது . ) 
* IA IA > 1 , TH TH 


1 


அதாவது , கூட்டுச்சராசரிக் குறியீட்டெண்ணுக்கு , மேல் 
நோக்கிய ஒருதலைச் சார்பு ( upward bias ) உள்ளதெனவும் , இசைச் 
சராசரி குறியீட்டெண்ணுக்குக் கீழ்நோக்கிய ஒருதலைச் சார்பு 
( downward bias) உள்ள தெனவும் கூறுகிறோம் . எனவேதான் 
இவ்விரு குறியீட்டெண்களுக்கும் ( லாஸ்பயர் , பாஷேயின் 
குறியீட்டெண்கள் ) பெருக்குச் சராசரி காண்பதால் , ஒரு தலைச் 
சார்பு நீக்கப்பட்டு , ஃபிஷரின் விழுமிய குறியீட்டெண் கிடைக் 


கிறது . 


( 5 ) எடைகள் 

விலைகளின் குறியீட்டெண்ணிற்கு உற்பத்தி செய்யப்பட்ட 
பொருளின் அளவை எடையாகக் கொள்ளலாம் . உற்பத்தியைப் 
பற்றிய புள்ளிவிவரங்கள் தெரியாவிடில் நாட்டில் விற்பனையாகும் 
பொருள்களின் அளவைப் பயன்படுத்தலாம் . வாழ்க்கைத் தரக் 
குறியீட்டெண்ணிற்குக் குறிப்பிட்ட வகுப்பினரால் வாங்கப்பட்ட 
அல்லது பயன் படுத்தப்பட்ட பொருளின் அளவை எடையாகக் 
கொள்ளலாம் . அடிப்படையாண்டு 

அல்லது 

நடப்பாண்டு 


செயல்முறைப் புள்ளியியல் 


497 


இவற்றின் விலைவாசிகளில் எவற்றைப் பற்றிய விவரங்கள் நன்கு 
தெரிகின்றனவோ அவற்றைப் பயன்படுத்தலாம் . பொதுவாகக் 
கூடுமானவரை எடைகளைப் பொருளின் அளவைவிடப் பொருளின் 
மதிப்பாகக் கொள்ளுதல் போதுமானது . ஏனெனில் , அளவின் 
அலகுகள் பொருளுக்குத் தக்கவாறு மாறுபடலாம் . எனவே , 
செலவிடும் பணத்தைப் போல் பயன்படும் பொருள்களை ஒப்பிட்டுப் 
பார்க்க இயலாது . எடைகளில் நிலையான எடைகளும் , மாறு 
படும் எடைகளும் உண்டு . காலத்துக்குக் காலம் மாறுபடும் எடை 
களில்தான் குறியீட்டெண்கள் பொருள்களின் அவ்வப்போதைய 
முக்கியத்துவத்தை ஓரளவு எடுத்துக்கூறும் . 


குறியீட்டெண்களின் பயன்கள் 

ஓர் அடிப்படையாண்டை மையமாகக் கொண்டு அதனோடு 
ஒரு 

மாறியில் ஏற்படுகின்ற மாற்றத்தை ஒப்பிட்டுக்கூறும் 
குறியீட்டெண் பல்வேறு துறையினருக்கும் புள்ளியியல் தரும் 
சிறந்த கருவியாகப் பயன்படுகிறது . 


( 1 ) விலைக் குறியீட்டெண்கள் , விலைகளில் ஏற்படும் ஏற்ற 
இறக்கங்கங்களை எடுத்துக்காட்டி வியாபாரத்தில் மேற்கொள்ளத் 
தக்க கொள்கைகளுக்கு ஆதாரமாக உள்ளன . ஓரளவு நிலையான 
அல்லது சிறிதளவு உயருகின்ற விலைவாசிகள் பொதுவாக 
நிலையான அல்லது சிறிதளவு உயருகின்ற விலைவாசிகள் பொது 
வாக நிலையான வியா பாரத்திற்குச் சாதகமாக உள்ளன . பொருள் 
களின் விலைவாசிகளின் திடீர் ஏற்ற இறக்கங்களை இவற்றின் மூலம் 
அறிந்து , அரசாங்கம் தொழிலுக்குத் தக்கவாறு தங்களது பொருளா 
தாரக் கொள்கைகளை மாற்றியமைத்துக் கொள்ளுகிறது . 


( 2 ) தொழில் உற்பத்தியைப் பற்றிய குறியீட்டெண்கள் 
தொழில் முன்னேற்றத்தை நன்கு எடுத்துக்காட்டுகின்றன . 
ஐந்தாண்டுத் திட்டங்களின் விளைவுகளைப் பற்றி ஆராய்தல் , புதிய 
வரி விதித்தல் , சலுகைகள் காட்டுதல் , கடன் கொடுத்தல் 
போன்றவற்றிற்கு முன் கூட்டியே திட்டமிடவும் , அரசாங்கத் 
திற்குப் பெரிதும் உதவுகிறது . தனிப்பட்டோர் தம் தொழிற் 
வளர்ச்சியினை ஒப்பிட்டுப் பார்த்திட இயலுகிறது . 


( 3 ) பங்கு மார்க்கெட் விலைகளின் 
பங்குகளின் விலைகளில் ஏற்படும் மாற்றங்களை அவ்வப்போது 
எடுத்துக்காட்டி , இவற்றால் பொதுவாக விலைவாசியில் ஏற்படக் 
கூடிய மாற்றங்களையும் அறிய உதவுகிறது . 


க.பு - 32 


498 


கணக்கியல் புள்ளியியல் 


F 


( 4 ) வாழ்க்கைத் தரக் குறியீட்டெண்கள் பல்வேறு 
வகுப்பினருக்காக மாதிரி ஆய்வுகள் நடத்தப்பட்டுக் கணக்கிடப் 
படுகின்றன . அவற்றைத் தனி நபரது சராசரி வருமானத்துடன் 
ஒப்பிடுவதன் மூலம் வாழ்க்கைத் தரம் உயருகின்றதா அல்லது 
தாழ்கின்றதா என அறிய முடிகிறது . அலுவலகங்கள் , வங்கிகள் , 
தொழிற்சாலைகள் முதலியவற்றில் பணிபுரிவோரது பற்றாக்குறைப் 
படி ( Dearness Allowance ) அவ்வப்போது மாற்றி நிர்ணயிக்கவும் , 
மக்களுக்கு நியாயமான , தேவைக்குத் தக்க ஊதியம் வழங்கவும் , 
வாழ்க்கைத் தரக் குறியீட்டெண்கள் 

ஆதாரமாக உள்ளன . 
பணத்தின் வாங்கும் சக்தியில் ஏற்படக்கூடிய நீண்டகால 
மாற்றங்களை அளப்பதற்கும் விற்பனை , ஏற்றுமதி , இறக்குமதி 
உள் நாட்டுத் தொழில் உற்பத்தி , வியாபார நிலவரங்கள் 
போன்றவற்றில் ஏற்படக்கூடிய பொதுவான போக்குகள் , பருவ 
மாறுபாடுகள் வியாபாரச் சுழற்சிகள் முதலியவற்றை அறியவும் 
குறியீட்டு எண்கள் உதவுகின்றன . 


t 


குறியீட்டு எண்களின் குறைகள் 
காலக் குறியீட்டெண்கள் 

ஓரளவு தோராயமாகத்தான் 
மாற்றங்களை அளக்கின்றன . அடிப்படையாண்டு தேர்ந்தெடுக்கப் 
படும் பொருள்கள் , தரப்படும் எடைகள் , தேர்ந்தெடுக்கப்படும் 
சராசரி இவற்றில் ஏதேனும் ஒரு நிலையில் குறையிருந்தால் 
குறியீட்டெண் மிகவும் பாதிக்கப்படும் . ஒரு நோக்கத்திற்காகக் 
கணக்கிடப்பட்ட குறியீட்டெண்ணினை வேறொரு நோக்கத்திற் 
காகப் பயன் படுத்தக்கூடாது . எடுத்துக்காட்டாக , மொத்தவிலை 
"குறியீட்டெண் பொதுவாக விலைவாசிகளில் ஏற்படக்கூடிய 
மாற்றங்களை அளந்திட உதவும் . ஆனால் , அவ்வெண் 
வாழ்க்கைத் தரத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை அளந்திட 
உதவாது . 


1 


எடுத்துக்காட்டு : 

கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலையான அடிப்படை குறியீட் 
டெண்களிலிருந்து ( fixed base index ) , சங்கிலித் தொடர் குறியீட் 
டெண்களைக் காண்க . 


ஆண்டு 


1940 1941 1942 1943 1944 


- நிலைக் குறியீட்டெண் 


267 


275 

280 290 320 
( சென்னை B.Com . 1962 A) 


செயல்முறைப் புள்ளியியல் 


499 


தீர்வு 


வருடம் 


நிலைக் குறியீட் 

டெண் 


சங்கிலிக் 
குறியீட்டெண் 


1940 


267 


10 ) 


1941 


275 


X 100 


103 


103 


1942 


280 


X 100 


101-8 


101.8 


275 
- 267 

280 
275 
29 ) 
280 
320 
290 


1943 


290 


X 100 


103-6 


103.6 


1944 


320 


X 100 


110-3 


110.3 


யான 


எடுத்துக்காட்டு : 
பின்வரும் சங்கிலித் தொடர் குறியீட்டெண்களிலிருந்து நிலை 

அடிப்படைக் குறியீட்டெண்களை ( fixed base index ) 
தயாரிக்க . 
ஆண்டு : 

1935 1936 1937 1938 1939 1940 
சங்கிலிக் குறியீட்டெண் : 94 104 104 93 104 102 


தீர்வு : 


ஆண்டு 


சங்கிலிக் குறி 
யீட்டெண் 


நிலைக் குறி 
யீட்டெண் 


1935 


94 


1936 


104 


97.7 


1937 


X 104 = ... 


101.7 


- 


94 

94 
104 

100 
94 104 

97.7 
104 

104 
100 107 

100 
94 104 104 ) 101.7 
93 

93 = 93 
100 100 100 100 

94 104 104 93 94.5 . 
104 

104 = 104 
100 100 * 100 * 1000 100 
94.04. 104. 93. 104. 

97.4 
102 

100 100 100 100 100 


1938 


. 


. 


94.5 


19 : 9 


97.4 


1940 


102 


*100 = 

100 


9912 


. 


500 


கணக்கியல் புள்ளியியல் 


எடுத்துக்காட்டு : 

பின்வரும் அளவுகள் ஒரு சாதாரண தொழிலாள குடும்பத்தின் 
விலைப்பட்டியலின் குழு குறியீட்டெண்களையும் குழு எடையளவு 
களையும் தருகிறது. இதிலிருந்து எடையிட்ட வாழ்க்கைத் தரக் 
குறியீட்டெண் கண்டறிக . 


எடைகள் 


1960 சனவரிக்குரிய 
குறியீட்டெண் 

I 


W 


உணவு 


152 


48 


எரிபொருள் 


110 


5 


உடை 


130 


10 


சீட்டு வாடகை 


100 


12 


இதர செலவுகள் 


80 


15 


தீர்வு : 

வாழ்க்கைத் தரக் குறியீட்டெண் , 1960 ஜனவரி திங்களுக்குரிய 
குறியீட்டெண்களின் நிறையிட்ட சராசரி ஆகும். 


BIW 
LW 


- 


152X48 + 110x5 + 130x10 + 100x12 + 80x15 

48 + 5 + 10 + 12-15 


11546 

= 128.29 
90 


எடுத்துக்காட்டு : 

கீழ்க்காணும் நிலையான அடிப்படையாண்டுக் குறியீட் 
டெண்களைக் கொண்டு சங்கிலிக் குறியீட்டெண்களைக் காண்க . 


ஆண்டு 


1965 1966 


1967 


1968 


1969 


நிலையான அடிப்படை 
ஆண்டு குறியீட்டெண் 


} 


425 


446 


457 


480 


496 


செயல்முறைப் புள்ளியியல் 


501 


தீர்வு : 

1966 ஆம் ஆண்டுக்குரிய சங்கிலி அடிப்படை குறியீட் 
டெண்ணைக் கண்டறிய , 1965 - க்கு உரிய குறியீட்டெண்ணை 100 
ஆக எடுத்துக்கொள்வோம் . 


446 


1966- க்குரிய குறியீட்டெண் 


- 


425 

X 100 


104.9 


1967 - க்குரிய சங்கிலிக்குறியீட்டெண் 


- 


457 
446 

X 100 


102.4 


1968 - க்குரிய சங்கிலிக்குறியீட்டெண் 


480 

X 100 


- 


105.1 


457 


1969 - க்குரிய சங்கிலிக்குறியீட்டெண் 


- 


496 
480 

X 100 


103.4 


பயிற்சி 


கீழ்க்கண்ட அட்டவணைக்கு பிஷரின் குறியீட்டெண்ணைக் 
கண்டுபிடிக்க . 


அடிப்படையாண்டு 
விலை 

அளவு 


நடப்பாண்டு 
விலை 

அளவு 


A 


5 


50 


9 


55 


B 


2 


100 


3 


125 


C 


4 


60 


6 


65 


D 


10 


30 


14 


25 . 


( விடை : 147.37 ) 
( 1 ) கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலையான அடிப்படைக் 
குறியீட்டெண்களிலிருந்து , அடிப்படை சங்கிலிக் குறியீட்டெண் 
களைத் தயாரிக்க. 
ஆண்டு : 

1964 1965 1966 1967 1968 1969 
குறியீட்டு : 

276 392 408 380 392 400 
எண் ( 1964 = 100 ) 

( பம்பாய் , B. Com . , 1968 ) . 
( Ans ; 100 , 104 , 103 , 93 , 103 , 102 ) : 


502 


கணக்கியல் புள்ளியியல் 


( 3 ) பின்வரும் விவரங்களிலிருந்து , அளவுகளிலிருந்து 
வாழ்க்கைத்தரக் குறியீட்டெண்ணைக் கணக்கிடுக : 


எடைகள் . 


வகை 


விலை நடப்பு ஆண்டு 
அடிப்படை ஆண்டு 


39 


47 


4 


உணவு 


14 


18 


உடை 


3 


எரிபொருள் 


8 


12 


1 


வீட்டுவாடகை 


22 


15 


2 


25 


தெர செலவுகள் 


30 


1 


( விடை : 115 • 84 ] , சென்னை B. Com . , 1960 ) . 


( 4 ) பின்கண்ட அட்டவணையிலிருந்து , 1970 ஏப்ரலுக்கான 
வாழ்க்கை தரக் குறியீட்டெண்ணைக் காண்க . 

சாதாரண தொழிலாள குடும்பத்தின் விலைப் பட்டியல் 


குழுக் குறியீட்டெண் 
1970 ஏப்பிரலுக்கானது 


குழு 


எடை 


உணவு 


42 


355 


எரிபொருள் 


8 


275 


10 


312 


உடை 


வாடகை 


15 


240 


கல்வி , பொழுதுபோக்கு 


9 


384 


4 


256 


மருத்துவம் 
இதர செலவுகள் 


12 


425 


[ மதுரை, M.A. , 1972 ) 


(59. ( அ ) பின்வரும் குழுக் குறியீட்டெண்களும் , குழு 
எடையளவுகளும் ஒரு சாதாரணத் - தொழிலாளர் குடும்பத்தின் 


செயல்முறைப் புள்ளியியல் 


503: 


விலைப் பட்டியலில் இரு பிரிவுகள் ஆகும் . இதற்கான எடையிட்ட 
வாழ்க்கைத் தரக் குறியீட்டெண்ணைக் காண்க . 
குழு குறியீட்டெண் 

எடைகள் 
உணவு 

352 

48 
எரிபொருள் 

220 

10 
230 

8 
வாடகை 

160 

12 
இதர செலவுகள் 

190 

15 
( சென்னை , B. Com . , 1962 S ] 


உடை 


- 


(6) பின்வரும் அட்டவணை இந்தியாவின் 4 முக்கியமான 
பயிர்களின் உற்பத்தி ( டன்னில் ) , விலை ( டன்னிற்கு ) இவற்றின் 
விவரங்களைத் தருகிறது . இவை 1960 61 , 1969 - 70 ஆண்டு 
களுக்கானவை . 1960 - 61 என்ற ஆண்டை நடப்பாண்டாக 
எடுத்துக்கொண்டு 1969-70 - க்கான ஃபிஷரின் விழுமிய 
குறியீட்டெண்ணைக் கண்டறிக . 
உற்பத்தி ( டன்னில் ) 

விலை ( டன்னிற்கு ) 
இலட்சத்தில் ) 

ரூபாயில் 


. 


600 


10 


1960-61 1969-70 

1960-61 1969-70 
A 250 300 

150 

30 
B 100 120 

120 

200 
C 20 30 

1000 
D 20 

200 

300 

( மதுரை B. A., 1972 A ] 
( 7 ) பின்வரும் விவரங்களிலிருந்து பிஷரின் விழுமிய : 
குறியீட்டெண்ணைக் காண்க : 
அடிப்படையாண்டு 

நடப்பு ஆண்டு 
விலை அளவு 

விலை 

அளவு 
50 

40 56 
B 12 100 

12 12 
C 60 

16 60 
D 10 30 

12 24 
40 

22 36 


16 


18 


504 


கணக்கியல் புள்ளியியல் 


( 8 ) கீழ்க்கண்ட விவரங்களில் இருந்து 1929, 1930 ஆம் 
ஆண்டுக்கான மொத்த விற்பனை விலை குறியீட்டெண்ணை 
அமைக்க . 1928 ஐ அடிப்படையாண்டாக எடுத்துக்கொள் . 


பொருள் 


மொத்த விற்பனை விலை ( ரூபாயில் ) ஒரு மணங்கிற்கு 


1928 


1929 


1930 


அரிசி 
கோதுமை 
சிறுசணல் விதை 
பருத்தி 
புகையிலை 


7.3 
7.7 
7-0 
34-1 
17.3 


7 : 7 
5.5 
80 
29.8 


58 
3-6 
6.5 
17.3 
14-5 


17.1 


(9) வாழ்க்கைத்தர குறியீட்டெண்கள் எவ்வாறு கணக்கிடப் 
படுகின்றன என்று 

விவரி , அடிப்படையாண்டு , விலைகள் , 
எடைகள் இவற்றைத் தேர்ந்தெடுக்கும்போது எத்தகைய 
முன்னெச்சரிக்கைகளைக் கருத்தில் கொள்வாய் ? 


( 10 ) கூட்டுச்செலவு முறையைப் ( Aggregate Expenditure 
Method ) பயன்படுத்தி , 1939 ஐ அடிப்படையாண்டாகக் கொண்டு 
1940 - க்கான வாழ்க்கைத்தரக் குறியீட்டெண்ணைத் தயாரிக்க . 


பொருள் 


40 


10 


அலகுகள் 


Pk | 


கோதுமை 


6 


மணங்கு 


6 


1 


1 


அரிசி 
பருப்பு 
சர்க்கரை 
நெய் 
உப்பு 
எண்ணெய் 


சேர் 


4 
1 
20 
50 
12 


5.75 
5.00 

6.00 
20.00 

2-00 
10.50 
4-00 
0.50 
C - 50 
4.00 


6.00 
8.00 
9.00 
15.00 
1.50 
8.00 
4.75 
0.75 
1.00 
5-12 


மணங்கு 
சேர் 
கஜம் 
மணங்கு 


உடை 


எரிபொருள் (விறகு ) 
எரிபொருள் 
( மண்ணெண்ணெய் ) 


1 


டின் 


செயல்முறைப் புள்ளியியல் 


505 


( 11 ) குறியீட்டெண் 

என்பது 

என்ன ? காலத்திருப்புச் 
சோதனை , காரணிமாற்றுச் சோதனை என்பவை என்ன ? அவற்றின் 
பயன்கள் யாவை ? 

( 12 ) குறியீட்டெண் என்பது என்ன ? ஒரு வாழ்க்கைதர 
குறியீட்டெண்ணைத் தயாரிப்பதற்கான வழிமுறைகளைக் கூறுக . 

( 13 ) ஃபிஷரின் விழுமிய குறியீட்டெண் என்றால் என்ன ? 
காலத்திருப்பு சோதனை , காரணிமாற்றுச் சோதனை என்பன யாவை ? 
பின்வரும் விவரங்களை ஒப்பிடுவதற்காகப் பயன்படும் ஒரு சரியான 
குறியீட்டெண்ணைக் கணிக்க . 


அரிசி 
ஆண்டு விலை 

அளவு 


கோதுமை 

ஜவ்வரிசி 
விலை அளவு விலை 

அளவு 


1935 


4 


50 


3 


10 


2 


5 


1945 


10 


40 


8 


8 


4 


4 


[ I. A. S. ] 


( 14 ) சங்கிலி அடிப்படை முறையை விவரி . இதனை நிலையான 
அடிப்படை முறையோடு ( fixed base method ) ஒப்பிடுக . 

( 15 ) கீழே மூன்று பொருள்களின் வருடாந்தர உற்பத்தி 
மில்லியனில் கொடுக்கப்பட்டு உள்ளது . 


பொருள் 


உற்பத்தி 


எடைகள் 


1935 


1940 


1941 


A 


160 


200 


220 


13 


B 


10 


12 


15 


21 


C 


80 


100 


110 


35 


எளிய 


விலைவிகிதங்களுக்கான 

கூட்டுச் சராசரியையும் , 
எடையிட்ட கூட்டுச் சராசரியையும் பயன்படுத்தி , 1935 ஆம் 
ஆண்டை அடிப்படையாண்டாகக் கொண்டு , 1940 , 1941 - க்கான 
அளவு குறியீட்டெண்களைக் ( quantity index number ) காண்க . 

[ M. Com . , கல்கத்தா . ) 


506 


கணக்கியல் புள்ளியியல் 


( 16) சிறு குறிப்பு வரைக : 
( i ) வாழ்க்கைத்தரக் குறியீட்டெண் ( Cost of living index ) 

( சென்னை B. Com . 1961 A ) ; 

( மதுரை B.A 1972 A , B Sc . 1968 A ) 
(ii ) ஃபிஷரின் விழுமிய குறியீட்டெண் (Fisher s ideal index ) 

( சென்னை B. Com . , 1967 S ) 
( iii ) காலமாற்றுச் சோதனை ( Madras B. Com . , 1963 A ) 


( 17 ) ( i ) குறியீட்டெண்கள் என்றால் என்ன ? குறியீட்டெண் 
களை அமைக்கும் முறையை விளக்குக . 

( ii ) காலத்தொடர் என்றால் என்ன ? எடுத்துக்காட்டுகள் 
கொடு . முன்செல்லும் பாதையைக் கணக்கிட ஏதேனும் ஒரு 
முறையைக் கொடுக்கவும் . 

( ஏப்ரல் 1974 செ.ப.க. ) 


( iii ) ஆயுட் பட்டியல் 


ஆயுட் பட்டியல் 

மக்களின் ஆயுட் காலத்தைக் கணிப்பதற்குப் பயன்படும் ஒரு 
கருவி ஆயுட் பட்டியலாகும் . நாட்டில் அதிகரித்துள்ள மருத்துவ , 
சுகாதார வசதிகள் மூலம் மக்களிடையே சராசரி ஆயுள் பலம் 
அதிகமாகி உள்ளதா என்பதை மிகவும் ஆர்வத்துடன் ஆராய 
விரும்புகிறோம் . மேலும் ஆயுள் ஒப்பந்த நிறுவனங்கள் மக்களின் 
பாலிசிகளின் கட்டணங்களைத் தீர்மானிப்பதற்கும் இவை பெரிதும் 
பயன்படுகின்றன . ஒரு குறிப்பிட்ட வயதுள்ள , ஒரு தனிப்பட்ட 
மனிதனின் உயிர் வாழ்வதற்கான நிகழ்தகவையும் , மரணம் 
அடைவதற்கான நிகழ்தகவையும் வெவ்வேறு நாடுகளுக்கும் , 
வெவ்வேறு சமூகங்களுக்கும் , தனிப்பட்ட முறையில் இப்பட்டியல் 
தரக்கூடியது . பொதுவாக ஆயுள் அட்டவணை அமைப்பதில் , 
வசதியை முன்னிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் பிறந்த 100,000 
குழந்தைகளை எடுத்து அவை ஒவ்வொரு வயதைத் தாண்டும் 
போதும் அவற்றில் உயிரோடு இருப்பவற்றைக் கணிப்பது 
வழக்கம் . இவ்வாறு இந்த 1,00,000 மக்கள் எல்லோரும் இறக்கும் 
வரையில் கணிக்க வேண்டும் . எனவே வசதியை முன்னிட்டு , 
( 0 ) பூச்சிய வயதில் வாழ்வதாகக் கொள்ளும் 1,00,000 நபர்கள் ! 
எனக் குறிக்கப்படுகிறார்கள் . இது பட்டியலின் மூலம் ( Radis ) 
எனப்படுகிறது . சில பட்டி யல்கள் 19 120 - யிலிருந்துகூடத் 
துவங்குகின்றன . 


செயல்முறைப் புள்ளியியல் 


507 


வரையறைகள் 

( 1 ) ஆயுட் பட்டியலின்படி 1 என்பது x வயதில் உயிர் 
வாழ்பவரின் எண்ணிக்கையைத் தருகிறது . 1 + n என்பது x + 1 
வயதில் உயிர் வாழும் நபர்களின் எண்ணிக்கையைத் தருகிறது . 
இன்றைய தினம் 1-1-1973 எனக் கொள்வோம் . 10 ஆண்டுகளுக்கு 
முன் அதாவது 1-1-1963 அன்று வாழ்ந்த !, நபர்களில் 10 நபர்கள் 
இன்று உயிரோடு வாழ்கிறார்கள் . இதுபோன்றே 1-1-1968 அன்று 
வாழ்ந்த 1 , மனிதர்களில் 1 , நபர்கள் இன்று - உயிரோடு 
வாழ்கிறார்கள் . இதுபோலவே இன்று உயிருடன் வாழும் 10 
நபர்களில் 5 நபர்கள் 1-1-1988 - ல் உயிர் வாழ்வார்கள் அல்லது 
இன்று வாழும் 20 வயது உடையோர் , 1,0 ல், 1-1-1983 - ல் உயிர் 
வாழும் 10 பேர் இன்னும் 10 ஆண்டுகள் உயிருடன் 
வாழ்வார்கள் . 
( 2 ) IPS என்பது , 

3.வயதுடைய ஒருவர் , இன்னும் 1 
ஆண்டுகள் உயிரோடு வாழ்வதற்கான நிகழ்தகவைக் குறிக்கிறது . 
இன்று வயதுடன் உயிர் வாழும் 1 நபர்களில் , ( n ஆண்டு 
களுக்குப் பிறகு ) + நபர்கள் மட்டுமே ( x + R ) வயது மட்டும் 
உயிர் வாழ்பவர்களாதலால் 

என எழுதலாம் . 
. 


T 


( 3) P = 1p . அதாவது இன்று 3 வயது ஆகும் ஒருவர் 
இன்னும் ஓர் ஆண்டு உயிர் வாழ்வதற்கான நிகழ்தகவைத் 
தருகிறது . 


Ps = 


+ 


என்பது 


kc 
( 4 ) 4: 

3 வயதுடைய ஒருவர் இன்னும் ஓர் 
ஆண்டில் இறப்பதற்கான நிகழ்தகவைத் தருகிறது இதனை 
மரண வீதம் ( rate of mortality ) என்று சொல்வதுண்டு . 

. ! 

+1 

1 
P + 


d . 


* 


- 


- 


( 5 ) d என்பது , x வயதுடைய , 1 , நபர்களில் , ஓர் ஆண்டில் 
இறக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையைத் தருகிறது . 

- 11. 
( 6 ) l = 0 என்னும்போது , W என்பது , ஆயுட் பட்டியலில் , 
கடைசியாகக் காணப்படும் வயது ஆகும் . 10 நபர்களில் ஒருவருமே 
இந்த வயது வரை உயிருடன் இருப்பதில்லை . 


308 


கணக்கியல் புள்ளியியல் 


தேற்றங்கள் : 
( 1 ) nP . = P < • px + 1 • px +2 ... pi + n - 1 • 

1.1.1 + 1 + 9 
: . nPe 

1.1 1 . 1. + 1, + 91 


l + 


1 , + 
1 . + - 1 


- 


= psp +1 • Pr + 2 ... 


P + -1 


w = 1 


( 2 ) 1 = > 


dr 


- 


Σ 


1 .. 


+ d 


+1 + 


10 0 ஆதலால் , du 0. 
வலப் பக்கம் : d . 

+ du - 1 
(1-1 + 1 ) + ( 1 +1-1 + 2 ) + ... 

... + ( l - 1 -1 ) 
1. = 1 

[ :: lu = 0 ] . 


= 


L , என்பது , ( x, x + 1 ) என்ற பிரிவில் அமைந்திருக்கும் 
வயதில் , எந்த நேரத்திலும் 

வாழும் 

நபர்களின் 
எண்ணிக்கையைத் தருகிறது . x ஐக் காலத்தின் முழு எண் மதிப்பு 
களுக்கும் 1ஐ காலத்தின் பின்ன மதிப்புகளுக்கும் பயன்படுத்து 
கிறோம் . எனவே L என்பது . இந்த நொடியில் உயிர் வாழும் 
( x + 1 ) வயதுடைய நபர்களின் எண்ணிக்கை ஆகும் . 

இங்கு 0 < t < 1 . அதாவது 
1 , + : - ன் எல்லா மதிப்புகளின் கூட்டுத்தொகை 

1 
1 dt 

x + t 
0 


L : 


- 


1. குறிப்பிட்ட விதி எதையும் பின்பற்றாததால் , 

இதனை 
" தொகைப் படுத்த முடியாது . எனவே , அந்தக் குறிப்பிட்ட 
வருடத்தில் 1 - ன் குறையும் வீதம் சீரானதாக இருப்பதாகக் கொள் 
வோம் . ஓர் ஆண்டில் , 1. நபர்களில் d . நபர்கள் இறப்பர் . 
எனவே காலம் -யின் பின்ன மதிப்பில் td , நபர்கள் இறப்பர் . 
எனவே , 

= l - td 
1 
+ 

dx 
2 


le + : 


செயல்முறைப் புள்ளியியல் 


1. + 1, + 1 

2 


(l - td. ) dt 


4 . - --- 

- (4: - ** ) 


dx 


= 1-2 
ஆனால் d . = 1-1 + 1 
எனவே , = 1- (1. -1/- ) 

= ] [ 
[ la + 1 + 1 ] 
= 1, + 


1 
2 


+ 


மரண வேகம் ( Force of Mortality ) 
இறப்பு அட்டவணையில் உள்ள ஒரு முக்கியமான 

அளவு 
மரண வேகம் . இறப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட ஆண்டு முடிந்த 
பின் நடக்கும் நிகழ்ச்சியன்று . எந்த நொடியிலும் நிகழக்கூடிய 
ஒன்றாகும் . எனவே , உயிர் 

வாழ்வோர்களின் எண்ணிக்கை , 
இறப்பின் அளவுக்கேற்றவாறு , எப்போதும் குறைந்து செல்லும் 
ஓர் அளவாகவே இருக்கும் . ஆகவே , உயிர் 

வாழ்வோர்களின் 
எண்ணிக்கை ஒவ்வொரு நொடிக்கும் கணிக்கக் 

கூடியது . 
ஆதலால் , இது ஒரு தொடர் சார்பு ஆகும் . இவ்வாறே மரணமும் 
தொடர்ந்து செல்லும் ஓர் அளவாகும் . எனவே , 1 - ன் குறையும் : 
வீதமே -வயதில் மரண வீதமாகும் 


எல்லை 1-1 + 1 


எல்லை 1 + 1 


1 . 


dl 


1- 0 


d .. 


வேகமானது 


எனவே எனக் குறிக்கப்படும் 

மரண 
3 வயதுடைய ஒரு நபரின் மரண வீதமாகும் . 


எனவே 


1 
. 


d log in 

dx 


= 


510 


கணக்கியல் புள்ளியியல் 


1 என்பது ஒரு தொடர் சார்பாக இருந்தாலும் , இதன் 
இயற்கணித வடிவ அமைப்பைப் பெற முடியாது . 

x- ன் 
ஒவ்வொரு முழு மதிப்பிற்கும் ஆயுட்பட்டியலிலிருந்து கிடைக்கும் . 
1. ஐக் கொண்டு தோராய மதிப்புகளைத்தான் பெறமுடியும் . 
எனவே 1 ஐத் தோராயமாகத்தான் தீர்மானிக்க முடியும் . 


1 - ன் மூன்று மதிப்புகளைக் கொண்டு -ன் மதிப்பைத் தோராய 

மாகத் தீர்மானித்தல் 

1 - ன் 3 மதிப்புகள் தெரிவதால் , அதனை இருபடிக் 
கோவையாகக் கருதலாம் . 

1 . = a + bx + cx2 என்க . 


di 
d . 


= b + 2 c x 


- 


b-+ 2 cx 
a + + 

+ bx + cx2 | 


b + c ; 10 


- 


- 


+1 


1 





11 . 


கணக்கிடும் வசதிக்காக , கொடுக்கப்பட்டுள்ள வயது * ஐ 
மூலமாகக் கொள்வோம் . 1.1 , 10 , 11 தரப்பட்டுள்ளபோது 
10 - ன் மதிப்பைத் தீர்மானிக்க வேண்டும் . 
bla 1-1 = a 

d ; / a + b + c 

1-1-1 + 1 
141 - 1-1 = 26 

-1 

2 . 
1 - ன் 5 மதிப்புகளின் அடிப்படையில் --ன் தோராய மதிப்பைக் 
காணுதல் . 
a + bx + cx2 + dx3 + ex4 

எடுத்துக் 
கொள்ளலாம் . 


-1 


+1 


என 


9 


- 


- 


dl 

b + 2cx + 3dx2 + 4ex 
de 

- + 2Cx + 3dx2 + 4ex 
a + bx + cx2 +dx + ex4 

bla . 
o- ஐ -2, 1-1 , 10 , + 11 + 2 இவற்றின் மூலமாக எடுத்துக் 
கூற வேண்டும் . 

. 
1. = + a- b + c - d + e 
I + 1 = a + j + c + d + e ... . 
1-1-1+ 1 = + 2b - 2d :: - 

( 1 ) 


.00 


செயல்முறைப் புள்ளியியல் 


511 


12 


- 


1 + 2 


( 2 ) 


2b + 4c 8d + 16e 
= a + 2b + 4c + 8d + 16e 
1. , - 1 + 2 

4b 16d 
( 1 ) , ( 2)- லிருந்து 

1 

12 
மேலும் 1 , = : 

8 ( 1-1- 1 + 1 ) - ( - , - 1 + 2 ) 


= 


1, [ [ l_ , - 14 , ) - 8 ( 1 - 1+ ) ] 


. 


* 121 , 


எனவே பல 8 ( 1,1 – 1 +1) - (1-2- 

1 , + 2 ) 

, 
இவ்வாறு 1- ஐ உயர்படி கோவையாகக் கொண்டு மேன் 
மேலும் தோராய மதிப்புகளைக் கணக்கிடலாம் . 


சராசரி ஆயுட்காலம் ( Average Expectation ) 

x வயதுடைய 1, நபர்களில் முதல் ஆண்டில் d , நபர்கள் 
இறப்பர் . இரண்டாவது ஆண்டில் d. + 1 நபர்கள் இறப்பர் 
எனுமாறு அமையும் . வயதுடைய 1 நபர்களுக்கு இடையே 
பல்வேறு வயதுகளில் நிகழும் இறப்பிற்கான பரவலைக் கீழ்க்கண்ட 
பட்டியல் தருகிறது : 


* 


நிறைவான 


.. 


x x + 1 x + 2 


W 


வயது : 


மொத்தம் 


இரப்புகளின் 
எண்ணிக்கை 

dx 


ds | d . + 1 d +2 


d .. 


இப்பரவலின் சராசரி , வயதுடைய ஒருவர் இறப்பின் 
போது உள்ள சராசரி வயதைத் தருகிறது எனவே , பின்வரும் 
பரவலின் சராசரி , x வயதுடைய ஒருவர் உயிர் வாழப் போகும் 
சராசரி ஆயுட்காலத்தைத் தருகிறது . 


0 


1 


2 


W - X 


d , 


d 


+1 


+3 


...... 


512 


கணக்கியல் புள்ளியியல் 


சராசரி ஆயுட்காலம் - எதிர்பார்க்கும் ஆயுள் ( Mean -life - time - 

Expectation of life ) 

நாம் முன்னர் கூறிய சராசரி , கூட்டுச் சராசரியாக இருக்குமே 
யானால் , சராசரி வயதைக் குறிக்கும் . இது எதிர்பார்க்கும் ஆயுள் 
என்றும் கூறப்படும் . இதனை e , என்று குறிப்பிடுவது வழக்கம் . 
(d , - 0 ) + (d, +1_1 ) 

+ (dz + 2 • 2 ) + 
e . 

ar + d . + 1 + d . + + 


- 


(1-1-1 ++ )+ 2 4-2-1 + ) + 


......... 


1 + 1 + 1, + 2 +1 + + 
எனவே e , = 

. 


இதிலிருந்து எதிர்பார்க்கும் ஆயுளை, x- வயதுடைய ஒருவர் 
பூர்த்தியாக வாழ்ந்த முழு ஆண்டுகளின் சராசரி எனலாம் . 
இதனைக் கீழ்க்காணும் வகையில் நிறுவலாம் . 


x வயதுடைய 1. நபர்களில் , 1. + 1 நபர்கள் ஒரு முழு ஆண்டு 
உயிரோடு வரழ்கின்றனர் . 1 , + , நபர்கள் இன்னும் ஒரு முழு 
ஆண்டு உயிரோடு வாழ்கின்றனர் . 1 + 3 நபர்கள் மேலும் ஒரு 
ஆண்டு உயிர் வாழ்கின்றனர் என இவ்வாறே அமையும் . இந்த 
நபர்கள் உயிர் வாழ்ந்த ஆண்டுகளின் மொத்த எண்ணிக்கை 

= 1 + 1 + 1, + 2 + .. .. 


x வயதுடைய ஒருவர் வாழ்ந்த ஆண்டுகளின் சராசரி 
எண்ணிக்கை 

1 , + 1 +1+: + 1, + + ... 

. 
இதைக் குறையுடைய சராசரி ஆயுள் என்கிறோம் . 


-- 


நிறையுடைய சராசரி ஆயுள் ( Complete Expectation of Life ) 

நாம் மேலே நிறுவிய வாய்பாட்டில் , d , நபர்கள் 0 ஆண்டு 
களும் , de + 1 நபர்கள் 1 ஆண்டும் , da + 2 நபர்கள் 2 ஆண்டுகளும் 
வாழ்வார்கள் எனக் கொண்டோம் . 

X அதாவது 3 வயதுடைய 
நபர்கள் 

வாழ்ந்த முழு ஆண்டுகளை மட்டும் பின் எடுத்துக் 
கொண்டோம் . இந் நபர்கள் வாழ்ந்த ஆண்டின் பகுதிகளை 
எடுத்துக் கொள்ளவில்லை . ஆண்டு முழுவதும் மரணம் சீராக 


செயல்முறைப் புள்ளியியல் 


513 


ஒரே வீதத்தில் நிகழ்கிறது எனக் கொண்டால் , ஆண்டின் முதல் 
பாதியில் நிகழக்கூடிய மரணங்களின் எண்ணிக்கை , ஆண்டின் 
இரண்டாவது பாதியில் நிகழக்கூடிய மரணங்களின் 
எண்ணிக்கைக்குச் சமமாகும் . அதாவது மரணம் ஏற்படும் 

1 
ஆண்டில் , d நபர்கள் , சராசரியாக 

2 ஆண்டு உயிர் வாழ்ந் 
திருப்பார்கள் . 2 ஆவது ஆண்டில் மரணம் அமையும் dz + 1 

1 
நபர்கள் சராசரியாக 1 

2 ஆண்டுகள் வாழ்வார்கள் . 


x வயதிற்குப் பிறகு வாழ்ந்த 

ஆண்டுகள் 


1 
21 


1 


1 
2 


2 


1 , 
2 


.. 


மரணங்களின் எண்ணிக்கை 


d , + 1 | d, + 

dx + a 


.. 


.. 


என்ற 


1 
இதன் சராசரி + ex என நிறுவலாம் . ஆண்டு முழுவதும் 
மரணங்கள் ஒரே சீரான வீதத்தில் நிகழ்கின்றன 
தற்கோளின் அடிப்படையில் , கணக்கிடப்படும் எதிர்பார்க்கும் 
ஆயுள் , நிறையுடைய சராசரி ஆயுள் எனப்படுகிறது . இதனை 
ez எனக் குறிகிறோம் . 

1 
2 


e , 


+ es 


நடு ஆயுட் காலம் அல்லது உத்தேச ஆயுட் காலம் ( Median life 

time or Probable life-time ) 

இடைநிலையைச் சராசரியாகக் கொண்டால் இதுவே நடு 
வாயுட் காலமாகும் . இதனையே உத்தேச ஆயுட் காலம் என்றும் 
கூறலாம் . n என்பது நடுவாயுட் காலம் ; ஆனால் , இடை நிலையின் 
வரையறையிலிருந்து ( x + n ) வயதுக்கு முன் இறந்தவர்களின் 
எண்ணிக்கையும் , அவ்வயதிற்குப் பின் இறந்தவர்களின் 
எண்ணிக்கையும் சமம் . 

1 , 1 
1. - 1, + n = 1 , + n , எனவே 

1 2 
இதிலிருந்து உத்தேச ஆயுட் காலம் என்பது , உயிர் 

1 
வாழ்வதற்கு , நிகழ்தகவு 

2 

இருக்கும் ஆண்டுகளின் 
எண்ணிக்கை ஆகும் . 


= 


க. பு . - 33 


514 


கணக்கியல் புள்ளியியல் 


Pa . 4x , e . இவற்றைத் தொடர்புபடுத்திக் கீழ்க்கண்ட வாய் 
பாட்டை நிறுவலாம் : 


10 


1+ ex + 1 / 


= 


1 - ex + eat1_ 
qx 

1+ ex + 1 
It er = 1 + 1 + 1 + + என்பது நாம் அறிந்த வாய் 
பாடாகும் . 

மேலும் I +1 ; ex + 1 = Ix + 1 + - 1 , + s + ... 
எனவே 1, ex - l + 1 Ex + 1 = 1 +1 
11. ex = 1 + 1 ( 1 + ex + 1 ) 


அல்லது " 


1 + 1 


Y 


• Px 


1 + ex + 1 


qx = 1 - p . 


-e , + ex + 1 
1 + ex + 1 


நிலையான சமூகம் ( Stationary Community ) 

ஒரு சமூகத்தின் மக்கள் தொகை , மக்கள் வெளியேறினாலோ 
அல்லது வந்து குடியேறினாலோ பாதிக்கப்படாமல் இருந்தால் , 
அச் சமூகம் நிலையான சமூகம் என்று கூறப்படும் . 


ஒரு குறிப்பிட்ட நொடியில் நடைபெற்ற மக்கள் கணிப்பி 
விருந்து அறியக்கூடிய L. என்பது , x , x + 1 என்ற வயதுகளுக்கு 
இடையில் ஒரு நிலையான சமூகத்தில் உயிர்வாழும் நபர்களின் 
எண்ணிக்கையாகும் . 


x , x +1 

என்ற வயதுகளுக்கு இடையில் இறப்புகள் .. 
ஆண்டு முழுவதும் ஒரே சீராகப் பரவியிருப்பதாகக் கொண்டு , 

1 1 
2 

( l + +1 ) என நிறுவலாம் . 


L = 1+ 2 


1 


1 + dt 


செயல்முறைப் புள்ளியியல் 


515 . 


-.- 1, + ( : !.- . - 4 ] 
- ( 14-4- * ] 

-1, - + 4 = 1 . ) 
L = ! - ( 1.– 1 ) 

= > ( : + 7 +1) 


T என்பது ஒரு நிலையான சமூகத்தில் எந்த நொடியிலும் 
உயிர் வாழும் X - வயதும் அதற்கு மேலும் வயதுமுடைய நபர் 
களின் எண்ணிக்கையைத் தருகிறது . 

T = L. + L +1 + 


ப 


00 


( 1,4dt. 


0 


டையில் எந்த நொடியிலும் 


x , x- + n என்ற வயதுகளுக்கு 
அமைந்திருக்கும் முழுமைத் தொகுதி 


( i , dt = T - T. + . 


+ 1t_ 


T 


- 


+ 


முழுமைத் தொகுதிக்கு x , x + n வயதுகளுக்கு இடையில் 
அமைந்திருக்கும் இறப்புகளின் எண்ணிக்கையின் விகிதம் 
1 . 

-T 

1 ஆக இருக்கும்போது இந்த விகிதம் வயதின் மைய 
இறப்பு வீதம் ( central death rate at age x) என்று கூறப்படும் . 
இது m , என்று குறிக்கப்படுகிறது . 

1. - 1 + 1| 
எனவே m . T. -T + 1 

L. 


1 = 


dx 


516 


கணக்கியல் புள்ளியியல் 


1. நபர்கள் 


உயிர்வாழ்ந்த 


ஆண்டுகளின் 


X வய 

பதுடைய 
எண்ணிக்கை 


- 


1 dt 


T. ஆதலால் 


0 
நிறையுடைய சராசரி ஆயுள் e. = 


T. 


es 


- 


-- 


x- ம் அதற்கு மேலும் உள்ள வயதுகளில் நிகழும் இறப்பு 
களின் மொத்த எண்ணிக்கை dx + dx + 1 + 

x- ம் அதற்குமேல் வயதுமுடைய மொத்த முழுமைத் 
தொகுதி == T. 

x- ன் எல்லா மதிப்புகளுக்கும் சராசரி , இறப்பு வீதம் 
1 . 1 

0 


- 


மைய இறப்பு வீதமே ஓர் ஆயுட் பட்டியலின் அமைப்பில் 
பெறக்கூடிய முக்கிய விளைவாகும் . 

d , 2 (l - 1 , + 1 ) 
L. ( 1,414 ) 
2 (1- px ) 
1+ P. 


24x 


m . 


- 


2 ms 


9 


2+ ms 


- 


2 ma 
2 + m 


. 


ஆயுட் பட்டியலை அமைக்கும் விதம் 

ஆயுட் பட்டியலிலே முக்கியமான பகுதி ; ஒவ்வொரு வயது 
x- ற்கும் உரிய மரணவீதம் 4. - ன் மதிப்புகளைத்தரும் நெட்டுப் 
பிரிவாகும் . ஏதேனும் ஒரு வசதியான மூலம் (radix ) பொதுவாக 
1,00,000 பிறப்புகளை ( 1. ) எடுத்துக் கொள்ளலாம் . 

go , q1 , ( , ... முதலானவற்றை நாம் அறிந்தால் 0 - விலிருந்து 
ஒரு வயதிற்குள் மரணமடையும் நபர்களின் எண்ணிக்கை 
d . என்பதை d , = 10 , 40 என்ற தொடர்பின் மூலம் பெறலாம் . 


செயல்முறைப் புள்ளியியல் 


517 


என்ற 


d . ஐ / - லிருந்து கழித்தால் 11 - ம் , பிறகு ஒரு வயதிலிருந்து 
இரண்டு வயதிற்குள் இறக்கும் நபர்களின் எண்ணிக்கை d1- ம் 
d ] = 11 91 என்ற தொடரின் மூலம் கிடைக்கும் . இப்போது d1 ஐ 
11 - லிருந்து கழித்தால் 1 , கிடைக்கும் . இவ்வாறே பட்டியலின் 
கடைசிவரை பூர்த்தி செய்யலாம் . 
எனவே ஆயுட் பட்டியலில் , எல்லா வயது X- க்கும் முதலில் 

d 
qx- ன் மதிப்புகளைத் தீர்மானிக்க வேண்டுமானால் qx 
வாய்பாட்டிலிருந்து நம்மால் ( X ஐப் பெறமுடியாது , ஏனெனில் 
d , தெரிந்திருந்தாலும் , x வயதுடைய நபர்களில் இந்த மரணம் 

d . 
அடைந்த 1 % நபர்களை நாம் அறியவில்லை . எனவே 

Ly 
என்ற மைய இறப்பு விகிதத்தைப் பயன்படுத்துகிறோம் . d . , 1 , 
என்பவற்றை மரணப்பதிவேடுகளிலிருந்தும் , மக்கட் கணிப்பு 
விவரங்களிலிருந்தும் அறியலாம் . 


* 


mx 


2 mx 


= 


mx மதிப்புகளிலிருந்து ( x 

என்ற தொடர்பின் 

2 + mx 
மூலம் qx பெறலாம் . ஆயுட் பட்டியலில் வழக்கமாகக் காணப்படும் 
நெட்டுப்பிரிகள் 1., d. , ஏ ., , L. , T , e , - முன்பே விளக்கியுள்ள 
தொடர்புகள் மூலம் மற்ற நெட்டுப்பிரிவுகளை நிரப்பலாம் . 


கணக்கு : 
பின்வரும் ஆயுட் பட்டியலில் , காலி இடங்களை நிரப்புக : 
1 . d , 

4 

L. T 
762227 
30 ? ? 

? 27296732 
31 758580 


வயது 


தீர்வு : 


80 , d. 


1- +1 


762227 


758580 


1 


- 


1. + 1 
px = 

1 


3647 
758580 

0.995 
762227 
1 0.995 0.005 
762227 + 758580 

2 


- 


- 


4x 


1 


1 - px 
1. + 1 + 1 

2 


L. 


= 760404 


518 


கணக்கியல் புள்ளியியல் 


1 


- 


* 


எடுத்துக்காட்டு : 

1931 - ல் ஆண்டுகளுக்கான ஆயுட் பட்டியலில் 0 , 1 , 2 , 3 , 4 , 5 
என்ற வயதுகளுக்கான மரண விகிதங்கள் கீழே தரப்பட்டுள்ளன . 
மூலத்தைப் பத்தாயிரம் எனக் கொண்டு 1 , d . , pm , L. மதிப்பு 
களைப் பல்வேறு வயதுகளுக்குக் கணக்கிடவும் . 

0-2487 , 0.0918 , 0.0564 , 0.0392 , 0.0274 , 0-0193 . 
தீர்வு : 

d .. +1 = 1 - d. , p . 1 
Iz + / 

என்பவை ஆயுட் பட்டியலில் காணப்படும் 

2 
பல்வேறு தொடர்புகள் 1 . 

= 0-2487 . 
do 10,000 X 0.2487 2487 
Po 1 go 

-0.7513 
1 . 1 - do 

10000 - 2487 7513 
எனவே LO ( 10000 + 7513 ) / 2 = 8757 


+1 


- 


10,000 , 10 


- 


ஃ . 


-- 


- 


- 


= 


இவ்வாறே மற்ற மதிப்புகளைக் கணக்கிட்டால் பட்டியல் 
பின்வருமாறு வருகிறது : 


வயது 


. 


d . 


Pi 


LX 


O 


10,000 


2487 


0.2487 


0.7513 


8757 


1 


7513 


69 ) 


0 • 0918 


0.9082 


7168 


2 


6823 


385 


0.0564 


0 : 9436 


6631 


3 


6438 


252 


0.0392 


0.9608 


6312 


4 


6186 


169 


0.0274 


0.9726 


6102 


5 


6017 


116 


0-0193 


0.9807 


5959 


6 


5901 


-- 


- 


- 


செயல்முறைப் புள்ளியியல் 


519 


எடுத்துக்காட்டு : 

பின்வரும் பட்டியலை நிரப்புக : 


வயது 


1 . 


ddx 


L. 


4 . 


T. 


ஆண்டுகளில் 


ex 


11 


12000 


- 


- 


- 


| 


12 


8000 


- 


-- 


-- 


= 


13 


6000 


-- 


- 


= 


-- 


-- 


14 


4000 


- 


-- 


3000 


- 


= 


தீர்வு : 
d , = 1 , -1 + 1 என்ற தொடர்பிலிருந்து 
dil 12000 8000 4000 
2 = 8000 

6000 2000 
dis 6000 - 4000 2000 

dx 
9x 

1 - Ps என்ற தொடர்பிலிருந்து 


d12 ) 


= 


-- 


= 


- 


1 


4000 
12000 


0.3333 ; 


411) 


- 


= 1 - q11 


ஃ P11 


= 


0.6667 


2000 
8000 


-- 


0-2500 ; 


10.7500 


912 


P1 , = 1- 413 


= 


2000 
6000 


- 


418 = 


0.3333 ; 


0.6667 


P18 = 1 


918 = 


L. 


1, + 1, + 1 

என்ற தொடர்பிலிருந்து 
2 


= 


1 . 


12000 + 8000 

2 


10,000 . 


1,2 = 


8000 + 6000 

2 


7,000 


1.520 


கணக்கியல் புள்ளியியல் 


6000 + 4000 

2 


5,000 


- 


T , = L + L +1 + .. , என்ற தொடர்பிலிருந்து 

T1 = LI1 + L. , + Las + L4 23.600 
T1 , = L12 + L.s + 114 13,000 
T : = L1 , + 114 6000 

500 ) 


- 


- 


T.4 


L14 


- 


e ° x = 


Tx என்ற தொடர்பிலிருந்து 


e 


2.0833 


- 


- 


1.8750 


- 


- 


25100 
12000 
15000 
8000 
8000 
5000 

3000 
1000 


13 


= 1-6000 


e14 


3-0000 


= 


நிரப்பப்பட்ட 


ஆயுட்பட்டியல் கீழே 


மேற்கண்டவாறு 
தரப்பட்டுள்ளது : 


வயது 
ண்டு 


ம 


d , 


qx 


LE 


ex 


களில் 


11 


12000 


4000 


0.3333 


0.6667 


13.000 | 25,000 | 2.0833 


i 


12 


8 { 00 


2000 


0-2500 


0.7500 


7,000 | 15,000 : 1-8750 
5,000 | 8,000 / 1.6000 


13 


6000 


2000 


0.3330 


0.666 


14 


4000 


3,000 


3,000 


3-0000 


- 


பயிற்சி 
1,9 = 722284 , d , 

5 

4633 , d , = 4864 
(1 ) agr = 5091 938 

5319 எனில் இரு வாய்பாடுகளையும் 
பயன்படுத்தி 1ST ஐக் கணக்கிடுக . 


செயல்முறைப் புள்ளியியல் 


521 


பின் வரும் பட்டியலில் காலியான இடங்களை நிரப்புக . 


d, 


Px 


| 


4: | L 


| 


e X 


20 


793,435 


- 


3508 26 


-- 


21 


| 790,673 


( விடை ) 2762 , 0.9965 , 0.0035 , 792054 , 34289072 44-21 

( 2 ) 1. - ன் மதிப்புகள் பின்வருமாறு : ஆயுட் பட்டியலின் 
மற்ற மதிப்புகளைக் கணக்கிடுக . 

02 , 103 , 104 , 105 , 106 , 107 , 108 
97 , 59 , 32 , 75 , 6 , 2 . 0 
13987 , dso 

0 , 5649 , Ps2 

= 0.83042 
எனக்கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது 181 , 182 , 188 காண்க : 

( விடை : 1,967 , 10,076,8384 ] 


180 


- 


= 


2,018 , 481 


-- 


(iv . ) புள்ளியியல் தரக்கட்டுப்பாடு 
(( Statistical Quality Control ) 


போட்டிகள் அதிகரித்து வரும் இக் காலத்தில் பொருள்களை 
உற்பத்திச் செய்யும்போது அதன் தரம் மிக உயர்ந்தாக இருக்கு . 
மாறு தொடர்ந்து கவனிப்பது ஒரு வணிகனின் இன்றியமையாத 
செயலாகும் . உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருளின் தரம் , விலை 
முதலியவற்றின் மீது நுகர்வோருக்கு ஒரு நன்னம்பிக்கை 
ஏற்பட்டால்தான் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் நன்கு 
விற்பனை ஆகும் . நுகர்வோர் பொருளின் தரத்தில் திருப்தி 
யடையாவிட்டாலும் , அவர்களின் முறையீடுகளை உற்பத்தி செய் 
வோர் கவனிக்காவிட்டாலும் , உற்பத்தி செய்வோர் அங்காடியில் 
தொடர்ந்து முன்னேறிய நிலையில் இருப்பது கடினம் . எனவே , 
அவர் தம் பொருளின் தரத்தை உயர்த்த வேண்டுவது அவசியம் . 
அவ்வாறு செய்யாவிடில் மிக நல்ல தரமுள்ள பொருள்களை 
உற்பத்தி செய்பவர்கள் அங்காடியில் நல்லதோர் இடத்தைப் 
பெற்று விடுவார்கள் . இந் நிலையில் தரமல்லாத பொருள்களை 
உற்பத்தி செய்வோருடைய பொருள்கள் வாங்குவாரற்றுப் போய் 
விடும் . 


522 


கணக்கியல் புள்ளியியல் 


பல 


பொருளின் தரம் கெடாதவாறு பாதுகாத்துத் 

தரத்தின் 
தன்மையை சிறப்பாக்குவது போட்டிகள் அதிகரித்து 

வரும் 
இந் நாளில் வணிகர்களுக்கு புதுமையான செயலன்று . ஒரு நல்ல 
பொருளை உற்பத்தி செய்ய உற்பத்தி செய்வோர் நூறு 
ஆண்டுகள் 

முயன்றிருக்கலாம் . அவ்வாறு முயன்று 
கடைசியில் மிகப் பொருத்தமான தரமுள்ள பொருள்களை உற்பத்தி 
செய்திருக்கலாம் . இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் 
களின் தரத்தைப் பாதுகாப்பது இன்றியமையாதது . 


கூட 


தரத்தை ஒரு காட்டுப்பாட்டிற்குள் வைக்கப் புள்ளியியல் 
உதவும் முறைகளைப் பற்றி நாம் இங்குக் காண்போம் . இத்தகு 
புள்ளியியல் முறைகள் W. A. ஸ்கூகார்ட் என்பவரால் பெரிதும் 
வளர்க்கப்பட்டன . அவர் இயற்பியல் ஆராய்ச்சிக்கான ஒரு 
சோதனையை ஆராய்ந்து கொண்டிருக்கும்போது அந்த எண்களில் 
* ராண்டம் வேறுபாடுகள் கலந்திருப்பதைக் கண்டார் . புள்ளியியல் 
முறையில் இந்த ராண்டம் மாறுபாடுகளுக்கு எல்லைக் கோடுகளை 
அமைத்து தரத்தில் தோன்றும் மாறுபாடுகளுக்குரிய காரணங்களைக் 
கண்டறிந்து இவற்றைப் பற்றி ஒரு நூல் எழுதி வெளியிட்டார் . 


பொருளின் தரத்தை உயர்த்திய பின்புகூட தரத்தில் சில 
மாறுபாடுகள் தோன்றுவதைத் தவிர்க்க முடியாத காரணத்தால் 
தான் தரக் கட்டுப்பாட்டின் தேவை ஏற்பட்டது எடுத்துக் 
காட்டாக , ஓர் இயந்திரம் 2 செமீ . நீளமுள்ள தாழ்ப்பாள்களை 
நாளொன்றுக்கு 100000 வீதம் உற்பத்தி செய்கின்றதென 
வைத்துக் கொள்வோம் . எவ்வளவுதான் நுணுக்கமான , பண் 
பட்ட முறைகளைப் பின்பற்றினாலும் எல்லாத் தாழ்ப்பாள்களும் 
2 செமீ நீளமுடையனவாக இருக்குமெனக் கூற முடியாது . மிக 
நுட்பமாக அளக்கும் கருவியின் உதவியுடன் அவற்றை அளந்து 
பார்த்தோமானால் , சில 2 செ.மீக்குக் குறைந்த நீளமுடையனவாக 
வும் , சில 2 செமீக்கு அதிக நீளமுடையனவாகவும் இருப்பது 
திண்ணம் . இங்குப் பொருள்களின் தரத்தில் மாறுபாடு தோன்று 
கின்றது . இவ்வாறு தோன்றும் மாறுபாடுகளுக்குச் சில காரணங்கள் 
இருக்கலாம் . பொருளின் தரத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை 
இருவகையாகப் பிரிக்கலாம் . 

அவை எதிர்பாரா காரணங் 
களாலோ அன்றி குறிப்பிட்டுச் சொல்லத்தக்கக் காரணங்களாலோ 
ஏற்பட்டிருக்கலாம் . 

( 1 ) இயல்பான மாறுபாடுகள் ( Chance Variations ) . 

( 2 ) குறிப்பிடத்தக்க காரணங்களால் ஏற்பட்ட மாறுபாடுகள் 
( Assignable Variations ). 


செயல்முறைப் புள்ளியியல் 


523 


( 1 ) இயல்பான மாறுபாடுகள் ( Chance Variations ) 

பொருள்களை உற்பத்தி செய்யும்போது பொருள்களின் 
தரத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு ராண்டம் காரணங்களால் 
ஏற்பட்டிருந்தால் அத்தகைய மாறுபாடுகளுக்கு இயல்பான மாறு 
பாடுகள் எனப் பெயர் . பொருள்களை உற்பத்தி செய்யும்போது 
இத்தகைய மாறுபாடுகள் 

தோன்றுவதைத் 

தடை 

செய்ய 
இயலாது . இத்தகைய மாறுபாடுகள் தவிர்க்க 

முடியாதவை . 
உற்பத்தி முறையில் தோன்றும் மாறுபாடுகள் இயல்பான மாறு 
பாடுகளால் மட்டும் தோன்றினால் , உற்பத்தி முறை , புள்ளியியல் 
கட்டுப்பாட்டுடன் ( Statistical control ) இருக்கிறதெனச் செல்வார் . 


( 2 ) குறிப்பிடத்தக்க காரணங்களால் ஏற்படும் மாறுபாடுகள் 

( Assignable Variations ) 

பொருள்களை உற்பத்தி செய்யும்போது பொருள்களின் 
தரத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் 

ராண்டம் 

அல்லாத 
காரணங்களால் ஏற்பட்டால் அத்தகைய மாறுபாடுகள் குறிப்பிடத் 
தக்க காரணங்களால் ஏற்பட்ட மாறுபாடுகள் 

கூறுவர் . 
இத்தகைய மாறுபாடுகள் மூலப்பொருள்களை மாற்றுவதாலோ , 
புதிய முறையில் செயல்படுவதாலோ , இயந்திரங்களை ஒழுங்காகப் 
பொருத்தாத காரணத்தாலோ அல்லது இயந்திரங்களிலுள்ள 
உடைடந்த பகுதிகளாலோ , தோன்றும் . 


எனக் 


இந்த இருவகை மாறுபாடுகளில் முதல் வகை மாறுபாட்டைப் 
பொறுத்த வரையில் எதுவும் செய்ய முடியாது . குறிப்பிடத்தக்க 
காரணங்களால் தோன்றிய மாறுபாடுகளைக் மட்டும் கண்டு , 
அவற்றைத் திருத்த இயலும் . எனவே , தரக்கட்டுப்பாட்டின் 
வெற்றி குறிப்பிடத் தக்க காரணங்களால் ஏற்படும் மாறுபாடுகள் 
விரைவில் கண்டு பிடிக்கப்படுவதில் இருக்கிறது . பொருள் 
பழுதடைவதற்கு முன்பே இத்தகைய மாறுபாடுகள் பெரும்பாலும் 
கண்டுபிடிக்கப்பட்டு விடுகின்றன . 


அமையுமாறு 


பொருள்களின் தரத்தைக் கட்டுப்பாட்டில் 
செய்வதற்கு இரண்டு வழிகள் உள்ளன : 


( 1 ) 101 % சோதனை செய்தல் , அதாவது உற்பத்தி செய்யப் 
பட்ட ஒவ்வொரு பொருளையும் பரிசோதித்துப் பார்க்கும் முறை . 


( 2 ) கூறுகளைப் பயன்படுத்துதல் அதாவது புள்ளியியல் 
தரக் கட்டுப்பாட்டைப் பின்பற்றுதல் . 


524 


கணக்கியல் புள்ளியியல் 


முதல் முறையில் சோதனை செய்வது சில தொழில்களுக்குப் 
பொருந்தவே பொருந்தாது . எடுத்துக்காட்டாக ஒரு தொழிற் 
சாலையில் உற்பத்தியாகும் குழல் மின் விளக்குகள் அனைத்தையும் 
எரியவிட்டு அவற்றின் தரத்தைக் கணக்கிட முற்பட்டால் , 
இறுதியில் விற்பதற்கு எதுவுமே இராது . 


அது போல் இரும்புக் கம்பிகளின் இழு பலனைக் காண , 
உற்பத்தியாகும் அனைத்தையுமே உடைத் தெறிய இயலாது . 


இரண்டாவது முறையில் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக் 
கப்பட்ட கூறுகளின் தன்மைகளை ஆராய்ந்து முழுமைத் தொகுதி 
யிலுள்ள பொருள்களின் தரத்தை மதிப்பிடுகிறோம் . 

உற்பத்தியாகும் பொருள்கள் அனைத்தையும் மேற்பார்வை 
யிடுவது விரும்பத்தக்க முறையல்ல . 


ஏனெனில் , 

இதனால் ஆகும் பொருள் செலவு மிக அதிகம் . 
( ii ) ஒவ்வொரு பொருளையும் ஆராய வேண்டியிருப்பதால் , 
சிற்சில சமயங்களில் , பரிசோதகரின் சிறிது கவனக் குறைவால் 
பழுதுள்ள பொருள்கள் கூடப் பார்வையிலிருந்து தப்பிவிடும் . 


( iii ) உற்பத்தி முழுமையும் 

முடிந்தவுடனே சோதனை 
நடத்தப்படுகிறது . ஆதலால் உற்பத்தி முறையின் குறைகளைக் 
கட்டுப்படுத்துதல் கடினம் . இந் நிலையில் அதிக சிக்கனமானதும் 
செயல்படுத்த எளிதானதுமான புள்ளியியல் தரக்கட்டுப்பாடு 
ஒரு சிறந்த கருவியாகிறது . 


புள்ளியல் தரக் கட்டுப்பாடு என்பது உற்பத்தியான 
ஒவ்வொரு பொருளையும் ஆராய்ந்து முழுமைத் தொகுதியிலிருந்து 
தேர்ந்தெடுக்கப்பட்ட கூறுகளைக் கொண்டு பொருள்களின் தரம் 
எதிர்பார்க்கப்படும் எந்த அளவு பெறப்பட்டுள்ளது எனத் 
தீர்மானிக்கவும் , வேறுபாடுகள் பொதுவாக எதிர்பார்க்கப்படும் 
எல்லைகளுக்குள்ளே ஏற்படுகின்றனவா அல்லவா என ஆராயவும் 
உதவிடும் புள்ளியியல் முறையாகும் . இதன் மூலம் இயல்பான 
மாறுபாடுகளிலிருந்து , குறிப்பிடத் தக்க காரணங்களால் ஏற்படும் 
மாறுபாடுகளைக் பிரித்துக் கூற இயலுகிறது . இதன் உதவி 
கொண்டு உற்பத்தி முறையைக் கட்டுப்படுத்தி , பொருள்களின் 
வீண் சேதம் தவிர்க்கப்பட்டுத் தொழிலின் தரம் பாதுக்கப்படு 

கணக்காளரது வேலையில் காணப்படும் பிழைகள் , 


கிறது . 


செயல்முறைப் புள்ளியியல் 


525 


வாடிக்கையாளரது 

புகார்கள் , விமானப் பயணச் சீட்டுகள் 
போன்ற பலவகைத் துறைகளிலும் புள்ளியியல் தரக் கட்டுப்பாட்டு 
முறை இன்று மேற்கொள்ளப்படுகிறது . 


உற்பத்தி முறையைக் கட்டுபடுத்துதல் ( Process control} , ஏற்புடைக் 
கூறுகளை ஆராய்தல் ( Acceptance inspection or sampling inspec 
tion ) என்ற இரு பெரும் பகுதிகளில் புள்ளியியல் தரக்கட்டுப்பாட்டு 
முறை பயன்படுத்தப்படுகிறது . 


முறைக் கட்டுப்பாடு ( Process Control ) 

பொருள்களின் தரத்தை ஒரே நிலையில் வைப்பதற்காக , 
புள்ளியியல் கருவிகளை உற்பத்திமுறையைக் கட்டுப்படுத்தப் பயன் 
படுத்துவதே முறைக் கட்டுப்பாடு ஆகும் . பொருள்களின் தர 
மாறுபாடுகள் குறிப்பிட்ட எல்லைகளுக்குள் இருந்தால் , உற்பத்தி 
முறைக் கட்டுப்பாட்டிற்குள் அமைந்துள்ளது என ஏற்றுக் கொள் 
கிருேம் . அவ்வாறில்லாவிடில் , வேறுபாட்டிற்கானத் தனிப்பட்ட 
காரணங்களைக் கண்டறிந்து , அவற்றை நீக்கி 

உற்பத்தி 
முறையைத் திருத்தி அமைக்க முற்படுகிறோம் ; 


தரக் கட்டுப்பாட்டுக் கோட்டுப் படங்கள் ( Quality control 
charts ), முறைக்கட்டுப்பாட்டினைச் செயல்படுத்த உதவிடும் 
புள்ளியியல் கருவிகளாகும் . 


ஏற்புடைக் கூறுகளை ஆராய்தல் ( Acceptance Inspection) 

மூலப் பொருள் நிலையிலேயோ , பாதி உருவாகிய நிலையிலோ 
அல்லது முழு வடிவையும் பெற்ற நிலையிலோ பொருள்களின் தரம் 
ஏற்றுக் கொள்ளத்தக்கதாக உள்ளதா என ஆராய்வதே இதன் 
நோக்கமாகும் . உற்பத்தியான பொருள்களின் ஒரு 

கூறின் 
தன்மையை , குறிப்பிட்ட புள்ளியியல் முறைகளைப் பயன்படுத்தி , 
சோதித்து , அதன் மூலம் அக் கூறு எடுக்கப்பட்ட பெருந் 
தொகுதியின் பண்பை மதிப்பிடுகிறோம் . முறைக்கட்டுப்பாட்டில் , 
பொருள்களை உருவாக்கும் திறனைப் பொறுத்து , தரங்களை அமைக் 
கிறோம் . ஆனால் , கூறுகளை ஆராயும் முறையில் எதிர்பார்க்கப் 
படும் தரம் அடிப்படையாக உள்ளது . பொருளின் முறைக்கட்டுப் 
பாட்டில் திரும்பத் திரும்பச் செய்யக் கூடிய ஒரே முறையினின்று 
உருவாகக் கூடிய எண்ணற்ற முடிவுகளே முழுமைத் தொகுதியாக 
உள்ளன . 

கூறுகளை ஆராய்வதில் , உற்பத்தியான 
பொருள்களின் ஒரு வரையுற்ற தொகுதியே , முழுமைத் தொகுதி 
யாக உள்ளது . 


ஆனால் 


526 


கணக்கியல் புள்ளியியல் 


தரக் கட்டுப்பாட்டுக் கோட்டுப்படங்கள் இவற்றைக் கண்டறிந்த 
டாக்டர் . வால்டர் ஷேவர்ட் ( Dr. Walter A Shewart ) என்பவர் 
கூறியுள்ளபடி , 

( 1 ) தொழில் நிறுவனத்தார் தங்களது உற்பத்தி முறையில் 
எத்தகைய தரத்தை அடைய வேண்டும் என்று குறிக்கோளை 
வரையறுக்கின்றன . 

( 2 ) அக் குறிக்கோளைப் பெறுவதற்காக உதவிடும் கருவியாக 
உதவுகின்றன . 

( 3 ) குறிக்கோளாகக் கொள்ளப்பட்ட தரம் பெறப்பட்டதா 
எனத் தீர்மானிக்க உதவுகின்றன . 


எனவே , தரக்கட்டுப்பாட்டுக் கோட்டுப் படங்கள் உருவாகப் 
போகும் பொருள்களின் தரத்தை வரையறுக்க , தரமுள்ள பொருள் 
களை உற்பத்தி செய்திட , உற்பத்தியான பொருள்களின் தரத்தை 
ஆராயப் பயன்படுகின்றன . 


முன் கூட்டியே நன்கு வரையறுக்கப்பட்டு எதிர்பார்க்கப்படும் 
தரத்திலிருந்து , உற்பத்தியான பொருள்களின் தரம் எந்த அளவு 
மாறுபடுகின்றது என்பதனைச் சுட்டிக்காட்ட உதவிடும் வரை 
படங்களே தரக் கட்டுப்பாட்டுக் கோட்டுப் படங்கள் . ஒரு தரக் 
கட்டுப்பாட்டுக் கோட்டுப்படத்தில் மூன்று கோடுகள் உள்ளன : 


( 1 ) பொருள்களின் எதிர்பார்க்கப்படுகின்ற தரத்தினைக் குறிக் 
கின்ற ஒரு மையக்கோடு . 

( 2) மேல் கட்டுப்பாட்டு எல்லை ( Upper control limit 
U.C. L ) 

( 3 ) கீழ்க்கட்டுப்பாட்டு எல்லை ( Lower control limit -L.C.L . ) 
உற்பத்தியான பொருள்களிலிருந்து , தகுந்த 

அளவுள்ள 
கூறுகள் எடுக்கப்பட்டு , வரைபடத்தில் குறிக்கப் படுகின்றன . 
கூறின் புள்ளிகள் கீழ்க்கட்டுப்பாட்டு எல்லைக்கும் , மேல்கட்டுப் 
பாட்டு எல்லைக்கும் இடையே அமையும் வரை . பொருள்களின் 
தரவேறுபாட்டைப் பற்றிக் கவலை கொள்ள வேண்டியதில்லை . 
கூறுகளிடையே காணப்படும் இத்தகைய வேறுபாடுகள் 
முற்றிலும் வாய்ப்பு அல்லது எதிர்பாராத 

காரணங்களால் 
ஏற்பட்டவையே . 


கட்டுப்பாட்டு எல்லைகளுக்கு வெளியே கூறுபுள்ளிகள் காணப் 
படும் போதுதான் , மாறுபாடுகள் குறிப்பிட்டுச் சொல்லத் தகுந்த 


செயல்முறைப் புள்ளியியல் 


527 


காரணங்களால் ஏற்பட்டவை , அவற்றைப் புறக்கணிக்க இயலாது , 
உற்பத்தி முறையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வரை 
படங்கள் எச்சரிக்கின்றன . 


நிர்ணயிக்கப்பட்ட தரத்தினைக் குறிக்கும் மையக் கோட்டி 
லிருந்து விலகி , ஆனால் கட்டுப்பாடு எல்லைக் கோடுகளுக் 
கிடையே இருக்கின்ற கூறின் தரமாறுபாடுகள் பொறுத்துக் 
கொள்ளப்படுவதால் , எல்லைக் கோடுகளைப் பொறுமை எல்லைகள் 
( tolerance limits ) எனவும் வழங்குவதுண்டு . இத்தகைய வரை 
படங்களின் உதவியால் , குறிப்பிடத்தக்க காரணங்களின் மூலம் 
தரவேறுபாடு ஏற்படும்போது மட்டும் , உற்பத்தி முறையில் 
அதற்கான திருத்தத்தைப் புகுத்திச் செயல்படுவதால் , மற்ற 
நிலைகளில் பொருள் , கால விரயம் ஆவது தடுக்கப்படுகிறது . 


கட்டுப்பாட்டு எல்லைகளைத் தீர்மானித்தல் 

ஒரு தொழிற்சாலையில் ஒரே சமயத்தில் உருவாகின்ற பொருள் 
களிலிருந்து தேர்ந் தெடுக்கப்பட்ட கூறுகளுக்கிடையே காணப் 
படுகின்ற தரமாறுபாடுகளை ஆராய்வதற்கும் உற்பத்தி செய்யப் 
படும் பொருள்கள் ஒரே சீரான தரத்துடன் அமைகின்றனவா என 
ஆராய , பலவேறு 

சமயங்களில் உற்பத்தியான பொருள் 
களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கூறுகளின் தரங்களை ஆராய் 
வதற்கும் கட்டுப்பாட்டு எல்லைகள் உதவுகின்றன . இவ்வெல்லை 
களுக்கு வெளியே புள்ளிகள் காணப்பட்டால் , முறையில் திருத்தம் 
ஏற்படுத்தி செயல்பட வேண்டியுள்ளதால் , இவை செயல் எல்லை 
கள் ( action limits ) எனவும் வழங்கப்படுகின்றன . 


முந்தைய , தற்போதைய உற்பத்தி விவரங்களிலிருந்தும் 
பெரிதும் நம்பத்தக்க புள்ளியியல் வாய்பாடுகள் கொண்டும் 
கட்டுப்பாட்டு எல்லைகள் கணக்கிடப்படுகின்றன . பெரும்பாலான 
நிலைகளில் எல்லைக் கோடுகள் , மையக் கோட்டின் இருபுறத்திலும் 
30 தூரத்தில் அமைந்திருக்கும் . இங்கு - என்பது முன்பே 
தீர்மானிக்கப்பட்ட தரத்திலமைந்த பொருள்கள் அடங்கிய 
முழுமைத் தொகுதியின் திட்டவிலக்கமாகும் . இயல் 

நிலைப் 
பரவலின் படி M + 3 . இடைவெளியில் 99.73 % இராசிகள் 
அடங்கிவிடுவதால் , இத்தகைய எல்லைக் கோடுகள் நம்பத்தக்க 
முடிவுகளையே தரவல்லவை . 


கட்டுப்பாட்டுக் கோட்டுப் படங்களின் வகைகள் 

( 1 ) ( i , ) கட்டுப்பாட்டு வரைபடங்கள் , ( K , R ) கட்டுப் 
பாட்டு வரைபடங்கள் . பொருள்களின் தர இயல்புகளுக்கான 


528 


கணக்கியல் புள்ளியியல் 


( திருகுகளின் விட்டம் ( செ . மீ .- ல் ) , குப்பிகளில் நிரப்பப்பட்டுள்ள 
தைலத்தின் எடை ( மி . கிராமில் ) ] அளவுக் குறிப்புகள் நம்மிடை 
இருக்கும்போது இவை வரையப்படுகின்றன . இங்கு X = சராசரி , 

திட்டவிலக்கம் R வீச்செல்லை . 


+ o 


-- 


கட்டுப்பாட்டின் மேல் எல்லை = X + 30 , 


x 


99 : 7 / 


கட்டுப்பாட்டின் கீழ் எல்லை = x - 30 


படம் 11-6 . 


( 2 ) X மட்டிற்கான கட்டுப்பாட்டு வரைப்படம் . ( x , R ) , 
அல்லது ( Xa ) வரைபடங்களிலிருந்து , 7 அல்லது R ஐ விட 
X ஐப் பாதிக்கக் கூடிய காரணங்களால் மட்டும் , கட்டுப்பாடு 
குறைகிறது எனத் தெரியவரும்போது , தனியாக X- க்கான 
வரைபடம் வரையப்படுகிறது . 

( 3 ) X ஐக் கட்டுப்படுத்துவது தேவையற்றது அல்லது 
அளவுக்கும் மீறிய பொருள் செலவைத்தரக்கூடியது எனத் தெரிய 
வரும்போது , R அல்லது ஏ மட்டிற்கான வரைபடம் , வரையப் 
படுகிறது 

( 4 ) C- கட்டுப்பாட்டு கோட்டுப் படம் உற்பத்தி ஆகும் 
பொருள்களின் விட்டம் , இழுபலம் , நீளம் முதலியவற்றைக் 
குறிப்பிட்ட அலகுகளில் அளக்கலாம் . இத்தகைய அளக்கக் 
கூடிய தன்மைகளைத் தவிர , சில சமயங்களில் அளக்க இயலாத 
பண்புகளும் பொருள்களிடைக் காணப்படும் . எடுத்துக்காட்டாக , 


செயல் முறைப் புள்ளியியல் 


529 


போது 


உற்பத்தி செய்யப்பட்டுள்ள கண்ணாடிக் குப்பிகளில் மூடிகள் 
நன்கு பொருந்துகின்றனவா , 

விரிசல் காணப்படுகிறதா , 
காற்றுக் குமிழிகள் உள்ளனவா என்பவற்றை ஆராய முற்படும் 

ஒவ்வொரு கூறிலும் காணப்படுகின்ற குறைகளின் 
எண்ணிக்கை C யைக் குறிக்கும் வரைபடம் வரையப்படுகிறது . 

( 5 ) p- கட்டுப்பாட்டுக் கோட்டுப் படம் : இது கூறுகளில் 
காணப்படும் குறைபாடுள்ள பொருள்களின் விகிதத்திற்கு ( p ) 
வரையப்படுகிறது . 

மேற்கூறிய பல்வகைக் கட்டுப்பாட்டுக் கோட்டுப் படங்கள் 
குறித்து விவரமாகக் காண்போம் . 


கொண்டு , 


அளக்கக் 


X , R வரைபடங்கள் : வை இரண்டையும் ஒரே படமாகக் 
பொருள்களின் 

கூடிய தன்மைகளைக் 
கண்டறிவதற்குப் பயன்படுத்தலாம் . 

பொருள்களின் 
தரத்தின் சராசரி மதிப்பையும் , உற்பத்தி முறையின் மாறுபடாத 
சீரான தன்மையையும் ஆராய்வதற்கு உதவுகின்றன . 


வை 


ஒரு பொறியில் உற்பத்தியாகும் பொருள்களின் 1 அளவுடைய 
- சமவாய்ப்புக் கூறுகளை எடுத்துக் கொள்வோம் ( பொதுவாகா , 
4 - 6- லும் , k ... 20 ஆவது 

இருத்தல் நலம் ). கூறுகளை 
உற்பத்திக் காலத்தில் குறிப்பிட்ட இடைவெளிகளில் எடுத்துக் 
கொள்ளலாம் . ஒவ்வொரு கூறுக்கும் X , , R , P , C போன்றவை 
கணக்கிடப்படுகின்றன , 
தனிப்பட்ட 

திட்ட 
உப கூறு மதிப்புகள் 

விலக் 
(Sub - sample ) 
1 2 ... n 

கம் 


சராசரி 


வீச்சு 


n 


1 


X | X12 


Xn X1 


R, 


2 .. 


n 


11 


j = 1 


2 


X , 1 X , 2 ... X2n X2 


- 


R , 


EM 
= 
TM 
IM 


: 


. 


n 


k 


- 


RE 


1 


ak 


N 


j = 1 


க . பு . - 34 


530 


கணக்கியல் புள்ளியியல் 


குறியீடுகள் : 1 ஆவது குழுவிலுள்ள j ஆவது இராசி X , என்க . 

i = 1 , 2 ... k , j = 1 , 2 .... n . 


X; 


= 


= > x = கூட்டுச் சராசரி 1ஆவது குழு . 


R ; = X ; ( மீப்பெரு ) 
வீச்சு . 


- X .; ( மீச்சிறு ) 


ஆவது குழுவின் 


k 


R 


1 
k 


> 


Ri 


எல்லா 


உப 


கூறுகளின் 


வீச்சுகளின் 


சராசரி , 


k 


X 


> = x ; உப கூறுகளின் வீச்சுகளின் சராசரி . 


k 


i = 1 


உற்பத்தி முறையின் சராசரி -- 
= x- ன் உற்பத்தி முறையின் திட்டவிலக்கம் 
R = உற்பத்தி முறையின் சராசரி வீச்சு . 
C R = உற்பத்தி முறையின் வீச்சின் திட்ட விலக்கம் . 


எடுத்துக்காட்டு 

ஒரு குறிப்பிட்ட பொருளின் உற்பத்தியில் 6 அளவுடைய 10 
கூறுகளின் விவரங்களைக் கீழ்க்காணும் பட்டியல் தருகிறது . 

கூறு : 1 2 3 4 5 6 7 8 9 10 


சராசரி X : 383 508 505 582 557 337 514 614 707 753 


திட்ட விலக்கம் 


30.5 41.6 39.5 32.2 27.4 24.2 48-7 8.9 13.1 33.9 


வீச்சு ( R ) . 


95 , 128 100 91 


68 65 148 28 37 80 


X- க்கு இரண்டு வழிகளில் எல்லைகளைக் கணக்கிட்டு , x , s , R 
இவற்றிற்கான கட்டுப்பாட்டுப் படங்களை வரைக . தொகுதியினுள் 


செயல்முறைப் புள்ளியியல் 


531 


காணப்படும் மாறுபாடு ஒரே தன்மை வாய்ந்ததா ? எல்லாத் 
தொகுதிகளும் ஒரே தன்மை வாய்ந்தவை எனக் கொள்ளலாமா ? 

கட்டுப்பாட்டு வரைபடம் 


60 


மேல் எல்லே 


S-வரைபடம் 


40 


மையகி கோடு 


30+ 
20 


கீழ் எல்வ 


o 


+ 


2 


3 


8 


9 


10 


5 

7 
கூறு எண் 


153 


மேல் எல்வ 


R-வரைபடம் 


மையக்கோடு 


102 
5T 


5:0 


3 


கீழ் எல் 

6 . 
கூறுரண் 


A 


8 


9 . 


10 


0 


730 


630 


மேல் கட்டுப் பாட்டு எல்லை 


O 


மையக்கோடு 


7ா 
மா 


546+ 
530 


.. 


கீழ் கட்டுப் பாட்டு எல்லை 


430+ 


. 


330 


2 


5 


6 


7 


8 


9 


10 


கூறு எண் 


படம் 


11-7 


532 


கணக்கியல் புள்ளியியல் 


தீர்வு : 


840 


R. ன் சராசரி 


R 
Σ N 


-- 


84.0- R மையக் கோடு 


- 


- 


S- ன் சராசரி 


- 


S 
Σ 

N 


- 


300 

= 30-0-5 - ன் மையக்கோடு . 
101 


X- ன் சராசரி 


5460 
10 


- 


- 


546 . 


அதாவது X- ன் மையக்கோடு 


முழுமைத் தொகுதியின் திட்டவிலக்கத்தின் மதிப்பீட்டை 
இப்போது நாம் இரு வழிகளில் பெற முடியும் . அதாவது R- ன் 
மதிப்பைக் கொண்டு ஒரு வழியிலும் , 3 - ன் மதிப்பைக் கொண்டு 
மற்றொரு வழியிலும் பெறமுடியும் . அட்டவணைகளிலிருந்து , 6 
அளவுடைய கூறுகளுக்கான 

இவற்றின் மதிப்புகள் 
முறையே 2-534- ம் , 7-8686 - ம் ஆகும் . 


d ,, 2 


d, 


R 
அல்லது 


ச 


R 
d , 


84-0 
2.534 


H 


33.15 . 


ச 


S 


- 


அல்லது = 

C2 


- 


30-0 
0.686 


34.53 . 


ச 


என்பது 


ot 
X-ன் திட்டப்பிழை 

33-15 
அல்லது 
✓n 

V6 . 
அதாவது 13-53 . ( வீச்சிலிருந்து மதிப்பீடும் ) . 
34.53 

அதாவது 14-1 (திட்ட விலக்கத்திலிருந்து மதிப்பீடும் ) . 


V6 . 


. 


- 


எனவே 37 எல்லை அதாவது 99.7 % நம்பிக்கை எல்லைகளைப் 
பயன்படுத்தினால் , X- ன் எல்லைகள் , வீச்சை அடிப்படையாகக் 
கொண்டு , 

X + 3 Xox 546 + 3 x 13.53 
அல்லது 586-6 - லிருந்து 505.4 வரை , 

திட்டவிலக்கத்தை அடிப்படையாகக் கொண்டால் , X- ன் 
எல்லைகள் 546 + 3x 14.1 

அல்லது 588.3 முதல் 503.7 வரை . 


! 


செயல்முறைப் புள்ளியியல் 


533 


= 


ஆகும் . 


வீச்சிற்கான 

எல்லைகளை D. , D4 இவற்றின் மதிப்புகளைக் 
கொண்டு கணக்கிடலாம் . 6 அள வுடைய கூறிற்கான D. , D4 
இவற்றின் மதிப்புகள் முறையே 0 - வும் , 2.004- ம் ஆகும் . எனவே , 
வீச்சிற்கான எல்லைகள் 0 - வும் , 84 X 2 • 004 168-3- ம் 

S வரைபடத்துக்கான எல்லைகளை B ,, B, இவற்றின் மதிப்பு 
களைக் கொண்டு 

கணக்கிடலாம் . மேற்கூறிய அளவுடைய 
கூறுக்கு B ,, B , இவை முறையே 0.003 - ம் 1-997-ம் ஆகும் . 
எனவே , படத்திற்கான எல்லைகள் 30 X • 003 0-10 - ம் , 30x1-997 
அதாவது 59.9- ம் ஆகும் . 

தொகுதிக்குள் காணப்படும் மாறுபாடு சீரான தன்மை 
கொண்டதா , 

இல்லையா என்பது திட்டவிலக்கமும் வீச்சும் , 
கட்டுப்பாட்டிற்குள் உள்ளதா , இல்லையா என்பதைப் பொறுத்து 
அமைகிறது . இதனை S- வரைபடம் , R-வரைபடம் மூலம் 
அறியலாம் . இந்த எடுத்துக்காட்டில் , எல்லாக் கூறுப்புள்ளிகளும் , 
S , R- கட்டுப்பாட்டு எல்லைகளுக்குள் இருப்பதால் , தொகுதிக்குள் 
காணப்படும் வேறுபாடு வரையறைக்குள் அடங்கியுள்ளது 
..எனலாம் . 


எல்லாத் தொகுதிகளும் ஒரே தன்மைவாய்ந்தனவா அல்லவா 
என்பது , எல்லாக் கூறுகளும் ஒரே முழுமைத் தொகுதியிலிருந்து 
வந்தனவா , அல்லவா என்பதைப் பொறுத்து உள்ளது . இதனை 
X-வரைபடத்திலிருந்து அறியலாம் . படத்தில் 10 கூறுப் புள்ளி 
களில் இரண்டு கீழ்க்கட்டுப்பாட்டு எல்லைகளுக்குக்கீழே உள்ளன . 
மூன்று புள்ளிகள் கட்டுப்பாட்டு எல்லைகளுக்கு மேலே உள்ளன . 
எனவே , வரைபடத்திலிருந்து , கூறுகளின் சராசரிகள் தம்முள் 
மிகவும் வேறுபடுகின்றன என்றும் , அவை ஒரே தன்மைவாய்ந்த 
தொகுதியிலிருந்து எடுக்கப்படவில்லை என்றும் தெரிகிறது . 


எடுத்துக்காட்டு : 

உற்பத்திமுறை கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும்பொழுது 
10 அளவுடைய ஒவ்வொரு கூறிலும் குறைபாடுடைய பொருள் 
களின் எண்ணிக்கையின் சராசரி 1-2 ஆகும் . 10 அளவுடைய 
பல்வேறு கூறுகளிலிருந்து தரக்கட்டுப்பாட்டு வரைபடத்தில் 
குறைபாடுள்ள பொருள்களைச் சோதிக்க எத்தகைய எல்லைகளை 
அமைப்பாய் ? 


தீர்வு : 


குறைபாடுடைய பொருள் 

களின் விகிதம் 


1.2 
10 


0.12 


( p ) 


A 


534 


சராசரிகளின் கோட்டுப்படம் 


தரவிலக்கங்களின்கோட்டுப் 

படங்கள் 


வீச்செல்லைகளின்கோட்டுப் 

படங்கள் 


கூதிலுள்ளபொருள் களின்எண்ணிக்கை 


கட்டுப்பாடுஎல்ல களுக்கானகாரணி. 


மையக் 
கோட்டுக் காரணிகள் 


கட்டுப்பாடுஎல்லைகளுக்கான 

காரணிகள் 


மையக் கோட்டுக் காரணி 


கட்டுப்பாடுஎல்லைகளுக்கான 

காரணிகள் 


A 


AL 


A,| 


C 


BIT 


B, 


B4 


d, 


Di 


D,| 


DS 


D4 


2 


2 


2.12 


3-76 


1.88 


0.5642 


0 


1.84 


0 


3.7 


1.128 


0 


3.69 


0 


3-27) 


3 


1.73 


2.39 


1.02 


0-7236 


0 


1.86 


0 


2.57 


1.693 


0 


4.36 


() 


257) 


4 


1.50 


1.88 


0.73 


0.7979 


0 


1.81 


0 


2.27 


2•059 


0 


4-70 


0 


2.28 


5 


1.34 


1.60 


0.58 


0-8407 


0 


1.86 


0 


2.09 


2326 


O 


4.92 


0 


2.11 


6 


1-22 


1.41 


0.48 


0.8686 


-03 


1-71 


03 


1-97) 


2-534 


0 


5•08 


O 


2.00 


7 


1-13 


1•28|0.42 


0-8882 


•10 


1.67 


•12 


1.88 


..704 


0-20/5-20 


0-08 


1.92 


8 


1.06 


1.17 


0.37 


0.9027 


-17 


1.64 


•19 


181 


2-847 


0.39|5-31 


0.14 


1.86 


கணக்கியல் புள்ளியியல் 


9 


1.00 


1.09 


0.34 


0.9139 


•22 


1.61 


•24) 


1.76 


2-970 


0•55|5-39 


0.18 


1.82 


10 


0.95 


1.03 


0.31 


0.9227 


•26 


1995 


1.58 


•28 


1.72 


3.078 


0-22 


0.69|5.47 


1.74/ 


| 


| 


11 


0-90 


0.97|0.29 


0.9300 


•30 


1.56 


•32 


1.68 


3-173 


0.81 


5.53 


0•26 


1.72 


செயல்முறைப் புள்ளியியல் 


12 


0.87 


0-93 


0.27 


0.9359 


.33 


1.54 


*35 


1.65 


3:258 


0.925.59 


0.28 


1-69 


13 


0-83 


0•88 


0•25 


(0.940 


•36 


1.52 


•38 


1.62 


3.336 


0.035-65 


0.81 


1.67 


14 


0.80 


0-85 


0•24|0-9453 


-38 


1.51 


141 


159 


31407 


1.125.69 


0.33 


1.65 


15 


0.77 


0-82 


0.82|0.22 


0.9490 


•41 


1.49 


•43 


1.57 


3.472 


1.215-74 


0.35/ 


1.64 


16 


0.75 


0.79|0-21 


0.9523 


•43 


1.48 


•45 


1.55 


3.532 


1.28|5.78 


0.36 


1-62 


17 


0.73|0-76|0-20 


0-9551 


•44 


1.47 


*47 


1.53 


3.588) 


1.36.5-82 


0.38 


1.61 


18 


0-71 


0.74|0-19 


0.9576 


•46 


1.45 


148 


1.52 


3.640 


1.43|5.85 


0.39 


1.60 


19 


0.69 


0.7210.19 


0-9599 


•48 


1.44 


.50 


1-50 


3-689 


1.49|5.89 


0.40 


1.59. 


0.67 


0-70 


0.18 


0.9619 


•49 


1.43 


•51 


1.49 


3.735 


1.55|5.92 


20| 


0.41 


535 


536 


கணக்கியல் புள்ளியியல் 


குறைபாடுடைய பொருள் 
களின் திட்டப்பிழை 


Vnpq 


V10 x 0.12 x 0.88 


V1-056 


= 


1.03 


வழக்கமாக 27 , 37 எல்லைகளைக் கட்டுப்பாட்டுப் படத்தில் 
குறிக்க முடியும் . 
குறைபாடுடைய பொருள்களின் எண்ணிக்கைக்கு 

உரிய 
வெளி கட்டுப்பாட்டு எல்லைகள் குறைபாடுடைய பொருள்களின் 
சராசரி எண்ணிக்கை + 3 x திட்டப்பிழை . 

1-2 + 3 x 1-03 1.2 + 3-09 அல்லது 4-29,0 . 


- 


= 


- 


உள்கட்டுப்பாட்டு எல்லைகள் = குறைபாடுடைய பொருள் 
களின் எண்ணிக்கை = 2 x திட்டப்பிழை . 

1.2 + 2 x 1.03 1.2 + 2.06 . 
அல்லது 3-26 , 0 . 


- 


- 


எடுத்துக்காட்டு : 

உலோகத் தகடுகளை உற்பத்தி செய்யும்போது , பின்வரும் 
எண்கள் 20 கூறுகளில் காணப்படும் குறைகளைத் தருகிறது . 
குறைகளின் எண்ணிக்கைக்கு 31 எல்லைகளைக் காண்க 
( c- வரைபடம் ) . 

20 , 19 , 12 , 16 , 22 , -29 , 13 , 17 , 22 , 26 , 25 , 18 , 17 , 13 , 19 , 
15 , 18 , 22 , 26 , 27 . 


தீர்வு : 
ஒவ்வொரு கூறிலும் உள்ள குறைகளின் ( c ) 

சராசரி எண்ணிக்கை 


396 


( 9 } 


- 


20 


- 


19.8 . 


C- யின் திட்டப்பிழை 


- ச C = 


Mc 


M19-8 
= 4.45 . 


- 


ஃ -படத்தின் 37 எல்லைகள் C + 30 . 

19.8 + 3 x 4-45 = 13-2 + 13.35 
13-35 , 6.45 . 


செயல்முறைப் புள்ளியியல் 


53-7 


, - 


கட்டுப்பாட்டு எல்லைகள் 

உற்பத்தி முறையின் 
தெரிந்திருக்கும்போது , 


சராசரி 


X , திட்டவிலக்கம் 


மேல் கட்டுப்பாட்டு எல்லை 

X + 3 ; 

= X + Ag 

Vn 
| மையக்கோடு X 
X-வரைபடம் 
கீழ்க் கட்டுப்பாடு எல்லை X – 302 

= X - As . 

Wn 
குறிக்கப்படுகின்ற புள்ளிகள் X :, i = 1,2,3 , ... , k .. 


= 


R- வரைபடம் 


மேல் கட்டுப்பாட்டு எல்லை R + 353 = D , ஏ ? 
மையக்கோடு R da ox 
கீழ்க் கட்டுப்பாட்டு எல்லை R 

D1 12 
( குறிக்கப்படுகின்ற புள்ளிகள் R. , i == 1 , 2 - , k.. 


P 


308 


- 


- 


( i ) இங்கு மாறிலிகள் A , D1 , D ,, d , முதலியவை ஏதேனும் 
ஒரு கூறின் ஆய்வுப் பட்டியலில் தரப்பட்டிருக்கும் இவற்றினைக் 
கொடுக்கப்பட்டுள்ள அளவு 7 - க்கு ஏற்றவாறு காணலாம் . 


கால 


( ii ) முழுமைத் தொகையின் பண்பு அளவுகளை அறியாத 
நிலையில் இம் மாறிலிகளை உற்பத்தி முறையில் கடந்த 
வரலாற்றிலிருந்து 

காணலாம் . 

கூறுகளின் சராசரிகளின் 
சராசரியை , x - ன் தோராய மதிப்பாகக் கொள்ளலாம் . உஉற்பத்தி 
முறையின் மாறுபடும் தன்மை ஏ x , R மூலமாக மதிப்பிடப் 
படுகிறது . ( x , R இரு படங்களும் ஒன்றாகப் பயன்படுத்தப்படும் 
பொழுது மட்டுமே ) . - ன் ஒருதலைச் சார்பற்ற மதிப்பீடாக , 
R கொள்ள இயலாதாகையால் , இதனை ஒரு மாறிலியால் பெருக்கி 
ஒருதலை சார்பற்ற மதிப்பீட்டைப் பெறலாம் . 


1 


X- வரைபடம் 


மேல் கட்டுப்பாட்டு எல்லை X + A , R -- 
மையக்கோடு 
கீழ்க் கட்டுப்பாட்டு எல்லை X - A , R 
குறிக்கப்பட்டுள்ளபுள்ளிகள் x i = 1 , 2 , ....... 


. 


D4 


- 


k-வரைபடம் 


மேல் கட்டுபாட்டுப் எல்லை = Ř 
மையக்கோடு R 
கீழ்க் கட்டுபாட்டுப் எல்லை 

R - 
குறிக்கப்படும் புள்ளிகள் Ri == 1, 2 ... , k . 


Ds 


= 





Vn 


வக்கவும் , சிக்கனமானதாகவும் வீச்சு அமைகிறது . 
1538 

கணக்கியல் புள்ளியியல் 
X7 வரைபடங்கள் : 

X , ர வரைபடங்களையும் ஒன்றாகப் பயன்படுத்தலாம் . 
முழுமைத்தொகுதியின் மதிப்புகள் தெரியும் பொழுது 

மேல் கட்டுப்பாட்டு எல்லை X + As . 
X-வரைபடம் மையக்கோடு X 

கீழ்க் கட்டுப்பாட்டு எல்லை AS 

மேல் கட்டுபாட்டு எல்லை B , rx 
-ர - வரைபடம் மையக்கோடு C27x 

கீழ்க் கட்டுபாட்டு எல்லை B , ஏ . 
X வரைபடத்தையும் X , ஏ வரைபடத்தையும் ஒப்பிடுதல் 
3 

3 
இங்கு A 

C , 
3 
d . ✓n B. 

C₂ B , 

B , = C , B4 
ஒற்றுமை 

( 1 ) R வரைபடமும் , X வரைபடமும் உற்பத்தி முறையில் 
ஏற்படும் மாற்றத்தின் ஒரே விதத்தில் காட்டுகின் றன , 
(2 ) n- ன் 

சிறிய மதிப்புகளுக்கு R , இரண்டின் 
பரவல்களும் நேர்கோட்டமுடையன . 1 - ன் மதிப்பு அதிகரிக்க 
அதிகரிக்க R , ர - வின் கோட்டம் குறைகிறது . 

( 3 ) கூறின் அளவு மிகவும் சிறியதாக இருக்கும் பொழுது 
R வரைபடத்தைப் பயன்படுத்துவது சிக்கனமானதாகவும் , 
17 வரைபடத்தைப்போலவே சிறப்பு வாய்ந்ததாகவும் அமைகிறது . 
வேற்றுமை 
( 1 ) திட்டவிலக்கத்தைவிட எளிதாகக் கணக்கிடவும் , 

n ர - க்குக் குறைவாக இருக்கும் பொழுது R- ல் கீழ்க் 
கட்டுப்பாட்டு எல்லை எப்பொழுதும் பூச்சியமாகக் கொள்ளலாம் . 

( 3 ) பெருங் கூறுகளுக்கு R வரைபடங்கள் ஏ வரைபடங்களைப் 
"போன்று பயன் தரத் தக்கதல்ல . ஏனெனில் n > 12 ஆகும்பொழுது 
R- ன் சிறப்புத் தன்மை குறைந்துகொண்டே வருகிறது . 


A , 


- 


ச 


செயல்முறைப் புள்ளியியல் 


539 


உற்பத்தி செய்வோருக்கு வரக்கூடிய தீங்கு ( Producer s Risk ) 

ஒரு பெருந் தொகுதியில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள 
பொருள்கள் அனைத்தும் குறிப்பிட்ட அளவுத் திட்டத்திற்கு 
முற்றிலும் பொருந்துமாறு அமைப்பது இயலாதது ஒன்றாகும் . 
இப் பெருந்தொகுதியிலிருந்து , ஒவ்வொரு பொருளின் தன்மை 
யையும் ஆராய்ந்து குறைபாடுள்ள வற்றின் உண்மையான 
விகித சமத்தை ஆராய இயலாததாதலால் , கூறுகளிலிருந்து அது 
ஏறத்தாழக் கணக்கிடப்படுகிறது . பொருள்களின் உற்பத்தியின் 
முந்தைய வரலாற்றிலிருந்து அவற்றில் எதிர்பார்க்கக் 

எதிர்பார்க்கக் கூடிய 
குறைபாடுள்ள பொருள்களின் எண்ணிக்கை தீர்மானிக்கப் 
படுகிறது . நாம் எடுத்துக் கொண்ட கூறிலுள்ள குறைபாடுள்ள 
பொருள்களின் எண்ணிக்கை இதனைவிடக் குறைவாக இருக்கு 
மானால் , உற்பத்தியான பொருள்களின் தொகுதி ஏற்றுக் 
கொள்ளப்படுகிறது . சில சமயங்களில் சோதனை செய்யப்படும் 
கூறுகளிலிருந்து பாதகமான முடிவு . அதாவது , உற்பத்தி 
செய்யப்பட்ட எல்லாப் பொருள்களும் குறைபாடுள்ளவை என்ற 
முடிவிற்கு வர வேண்டியிருக்கலாம் . ஆனால் , உண்மையில் 
அப் பொருள்கள் யாவும் தரத்தில் குறையாதனவாக இருக்கலாம் . 
இருப்பினும் கூறுகளின் சோதனைகளின் முடிவின்படி உற்பத்தி 
செய்யப்பட்ட எல்லாப் பொருள்களுமே தரமற்றவை என ஒதுக்கி 
விடும் நிலை ஏற்படுகிறது . இவ்வாறு உண்மையில் தரமான 
பொருள்களாக உள்ளவற்றைத் தவறான கணிப்பின் மூலம் 
தரமற்றவை எனத் தீர்மானிப்பதனால் , அப் பொருள்களை உற்பத்தி 
செய்வோருக்குப் பெரும் இழப்பு ஏற்படுகிறது . இதனை முதல் 
வகைப் பிழை - எனக் குறிப்பிடுகிறோம் . இதுவே உற்பத்தி 
செய்வோருக்கு வரக் கூடிய தீங்கு . 


நுகர்வோருக்கு வரக்கூடிய தீங்கு ( Consumer s Risk ) 
முன் கூறியதற்கு மாறாக , 

உண்மையிலேயே 

தரத்தில் 
குறைந்த பொருள்களின் தொகுதியிலிருந்து எடுக்கப்படும் 
கூறுகளின் தவறான கணிப்பின் மூலம் , அப் பொருள்களின் 
தொகுதி ஏற்றுக் கொள்ளத்தக்கது என்னும் பாதகமான முடிவு 
கிடைக்கலாம் . தவறான முடிவினை நம்பி , 

பொருள் 
தொகுதியை வாங்குவோர் பெருமளவில் இழப்பு அடைவர் . இஃது 
இரண்டாம் வகைப் பிழை B எனக் குறிப்பிடப்படுகிறது . இதுவே 
நுகர்வோருக்கு வரக்கூடிய தீங்காகும் . 


உற்பத்தி செய்வோரது நலனும் நுகர்வோரது நலனும் , 
ஒன்றுக்கொன்று முரணானவையல்ல . 

எவ்வாறு 

பொருளை 


540 


கணக்கியல் புள்ளியியல் 


உற்பத்தி செய்பவர் , தமது பொருளின் மீது தவறாகக் குற்றம் 
சாட்டி , இதன் விற்பனையைப் பாதிக்கக்கூடிய நிலையைத் தடுக்க 
விரும்புகிறாரோ , அவ்வாறே நுகர்வோர் தரங் குறைந்த பொருளை 
ஏமாந்து வாங்கக் கூடிய நிலை தமக்கு வரக்கூடாது என , அதனைத் 
தடுக்க விரும்புகிறார் . எனவே , உற்பத்தி செய்வோர் நுகர்வோரது 
நம்பிக்கைக்கு உரிய வகையில் பொருள்களின் தரம் கெடாதவாறும் 
அதே சமயம் உற்பத்திச் செலவில் புதிய முறைகளைப் பின்பற்றிச் 
சிக்கனமுடனும் பொருள்களை உருவாக்குதல் இரு சாராருக்கும் 
நன்மை பயக்கும் 

நுகர்வோரது தேவைக்கேற்பப் 
பொருளை 

உற்பத்தி செய்து , அவர்களது திருப்தி மூலம் 
பெறப்படும் இலாபமே ( Integrated Marketing ) தற்போதைய 
விற்பனைத் துறையின் சிறப்பு நோக்கமாகும் . இதற்கு எடுத்துக் 
காட்டாக திரு . ஹென்றி போர்டு நுகர்வோரது கருத்தறிந்து 
செயல்பட மேற்கொண்ட முறையைக் கூறலாம் . 
மக்களிடமே " எந்த விலைக்குக் காரை வாங்குவது எளிதாக 
இருக்கும் என எதிர்பார்க்கிறீர்கள் ? " என்ற வினாவிற்கு விடைகளை 
யறிந்து , அவற்றின் அடிப்படையில் காரின் விலை அமையுமாறு , 
அத்தகைய காரை உருவாக்குமாறு தமது 

உதவியாட்களைப் 
பணித்ததாகக் கூறப்படுகிறது . 


பொது 


பயிற்சி 


ஆகிய 


( 1 ) கட்டுப்பாட்டுக் கோட்டுப் - படங்களின் முக்கியத்து 
வத்தை விளக்குக . 

[ மதுரை 1971 செப் . ) 
( 2 ) தரக் கட்டுப்பாட்டின் பொருள் , முக்கியத்துவம் 
வற்றினைப் பற்றி ஒரு கட்டுரை வரைக . 

( 3 ) ஒரு தொழிற்சாலையில் புள்ளியியல் கட்டுப்பாட்டுப் பிரிவு 
எவ்வாறு அமைக்கப்பட்டு இயங்குகிறதென்பதை விளக்கவும் , 

[ மதுரை 1966 செப் . ] 
( 4 ) X- க்கான கட்டுப்பாட்டுக் கோட்டுப் படம் வரையும் 
முறையினை விளக்குக 

[ மதுரை 

971 செப் . ) 
( 5 ) முழு இனத் தொகுதியின் ( Population ) தரவிலக்கம் . 
( அ ) தெரிந்த போது , ( ஆ ) அது தெரியாத போது சராசரிக்கும் , 
வீச் செல்லைக்குமான கட்டுப்பாட்டுக் கோட்டுப் படத்தை வரையும் 
முறையினை விளக்குக . 

( மதுரை 1971 செப் 
( 6 ) புள்ளியியல் தரக் கட்டுப்பாட்டின் பயன்களை விவரிக் 
கவும் . 

( மதுரை 1971 ஏப்ரல் ] 


செயல்முறைப் புள்ளியியல் 


541 


( 7 ) மின் காப்பு எரியிழை ( பத்து ஆம்பியர் ) உற்பத்தி செய்யும் 
ஒரு தொழிற்சாலையில் 3 மின் காப்பு எரியிழை கொண்ட கூறுகள் 
ஒவ்வொரு மணி நேரத்திலும் இரண்டு நாள்கள் தொடர்ச்சியாக 
எடுக்கப் பட்டதில் பின்வரும் அட்டவணையில் உள்ளபடி புள்ளி 
விவரம் கிடைக்கிறது : 


கூறுகளின் மின்சாரம் 

கூறுகளின் 
எண்ணிக்கை ( ஆம்பிரியல் ) எண்ணிக்கை 


மின்சாரம் 
( ஆம்பியரில் ) 


( 1 ) 


10 • 2 , 101, 10-3 


( 9 ) 


10-0 


9.8 


9.3 


( 2 ) 


9.7 , 


9.9 , 10.41 


( 10) 


9.8 


9.7 10-0 


( 3 ) 


| 10-6 , 10-1 , 


9.91 


( 11 ) 


10.1 10.1 10.1 


( 4 ) 


10-1 , 


9.8 , 10-3 


( 12 ) 


10.3 


10.2 10-3 


( 5 ) 


9.8 , 10-0 , 10-2 


( 13 ) 


10.0 10.2 10.0 


( 6 ) 


| 10-2 , 10-1 , 10.0 


( 14 ) 


10.0 10.1 10.2 


( 7 ) 


9.5 , 10-1 


9.7 


( 15 ) 


10.1 


10.4 10.1 


( 8 ) 


9.9 , 


9-9 , 


9.7 ) 


( 16 ) 


10.5 10.2 10-4 


தகுந்த கட்டுப்பாட்டுக் 

கோட்டுப் படங்கள் 

வரைந்து 
உற்பத்தி முறை கட்டுப் பாட்டுக்குள் உள்ளதா எனக் காண்க . 
( விடை : சராசரி கட்டுப்பாட்டு எல்லைகள் 9.735 , 10-387 ; 

வீச்செல்லைக் கட்டுப்பாட்டு எல்லைகள் 0,0921 . ] 
( 8 ) ஒருவகை விமானத்தில் பாகங்களை இணைத்தலில் ஏற்பட்ட 
குற்றங்களின் எண்ணிக்கை பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப் 
பட்டுள்ளது : 
விமானத்தின் 

1 2 3 4 5 6 7 8 9 10 
எண்ணிக்கை ) 
இணைத்தலிலுள்ள குற்றங்கள் 7 4 8 12 9 5 5 6 8 10 

இப் புள்ளி விவரத்திற்கு C மதிப்பு கணிக்கவும் . கோட்டுப் 
படத்திற்கான கட்டுப்பாட்டு எல்லைகளைக் கண்டுபிடிக்கவும் . 

( விடை , C = 7 : 4 ; மேல் எல்லை 15.56 ; கீழ் எல்லை 0. ] 


542 


கணக்கியல் புள்ளியியல் 


மடக்கைகள் 


Mean Difference 


1 


2 


3 


4 


5 


1 


3 


. 


123 


10 


0000 0043 0086 0128 0170 0212 0253 0294 0334 0374 


4812 11 21333337 


12 
13 


0414 0453 0492 0531 0589 0807 084510682 0719 0755 
0792. 0828 0864 0899 0834 0989 100 1038 1072 1100 
1139 11731200 1239 1271 1303 1835 1987 18981430 
1461 1492 1523 1553 1584 1814 184 1973 1708 1730 
1781 1790 1318 1847 1875 1909 1991 1959 1937 2014 


4811 1519. 23 203034 
3110 14.17 21 22331 
3-610 1318 19 23 28 29 : 
36 - 12 15 18 21 24 27 
38 8 111411 202 25 . 


15 


10 


18 
19 


2041 2088 2095 2122 2148 2175 2201 2227 258 2279 
2304 2300 2355 2880 2405 2430 2455 2480 2504 2529 
2553 257 2801 2625 2848 2372 2885 2718 2742 2765 
27832810 2833 2858 2873 2900 2323 2945 2987 2989 
3010 SORR 3054 3075 309S 3118 3139 3160 3181 3201 


35 8.11 13 18 18 21 24 . 
25 7 10 12 15 17 202 
25 7 912 14 161921 
24 7 9 11 13 15 18 20 " 
2- 6 8 11 13 15 17 19 


3222 32433283 32843304 33243345 3365 3385 3404 
3424 3444 3484 S433 3502 3522 3541 3560 3579 3598 
3617 3638 3855 3674 3632 3711 3729 3747 3768 3784 
3802 38209933 3858 3874 3892 3909 3927 3945 3962 
3979 3997 40144031 4048 4085 4082 4099 4116 4133 


24 6 
24 8 
24 6 
24 51 
23 5 


810 12 14 1618, 
810 12 14 1517 
7 911 13 1517 
7 911 12 1418 . 
7 910 12 14 15 , 


27 
23 


4150 4188 4183 4200 4218 4232 4249 4285 4281 4298 
4314 4330 4348 4382 4378 4393 4409 4425 4440 4456 
4472 4487 4502 4518 1533 4543 4564 45794594 4609 
4624 4639 48544889 4883 4698 47134728 4742 4757 
4771 4780 4800 4814443-4843 4857 4871 4888 4900 


23 5 
23 5 
23 5 
13 4 
13 4 


7 8 10 11 13 15 , 
6 8 9 11 13 14 
6 8 9 11 12 14 
8 7 9 10 12 13. 
6 7 9 10 11 13 . 


32 
33 
34 
35 


4914 4928 4942 1955 4883 4983 4997 5011 5024 5038 
5051 5085 5079 5082 5105 5119 5132 51455159 5172 
51855198 521 522452375250 5263 5276 52895302 
5315 5328 5340 535353685378 5391 5403 5416 5428 
5441 5453 548554785490 5502 55145527 5539 5551 


13 4 : 8 8 10 11 12 
13 4 5 7 8 9 11 12 
134 5 6 8 9/10 121 
13 4 - 5 8 8 9 10 11 

5 6 7 9 10 11 


FPERKNRSRRRRR35883235889FPR3258985233 


5563 5575 5587 5599 5811 5823 5835 5847 5658 5870 
5682 56945705- 5717572915740 5752 5763 57755788 
5738 5809 5821 5833 5843 5855 5888 5877 5888 5899 
5911 5922 5933 5944 5955 5988 5977 5908 5999 -8010 
6021 6031 6042 8053 6084 6075 6085 8098 6107 6117 


12 4 
1 2 3 
12 3 
12 3 
1 2 3 


5 .7 
5 6 7 
5 6 7 


810-11 
8 9 10 " 
8 : 9 10 
8 9 10 
8 9 101 


40 


4 5 


8 


6128 6138 6149 61603170 6180 6191 6201 8212 8222 

12 

3 
6232 6243 6253 6283 6274 8284 6294 8304 63146325 1 2 3 
6335 6345 8355 6365 8375 5385 6395 6405 6415 6425 | 12 3 
6435 6444 8454 6484 6474 64846493 8503 6513 6522 1 2 3 
8532 8542 8551 8581.8571 8580 6590 6599 6809 6618 12 3 


8 

8 
4 6 8 
4 5 6 


7 B 
7 B 
1 8 9. 
18 
7 8 9 


6 


6628 6837 6846 66588805 B075 6884 6693 87026712 
6721 6730 8739 67496758 67676778 6785 8794 8803 
6812 6821 8830 8838 8848 6957 8883 8375 6884 8883 
8802 6911 6020 8328 8937 6948 8955 8984 6972 6981 
8980 6899 7007 7018 7024 7033 7042 7050 7059 7087 


12 3 
12 3 
1 2 3 
12 3 
1 2 3 


1 7 8 : 
8 7 3. 

18 


4 4 


5 


81 3 


7078 70847093 7101 1110 1118 7128 7135 71437152 12 3 
7180 7188 7177 7185 7193 7202 7210 7218 7228 7235112. 2 
1243 7251 1259 287 72757284 7292 7300 7308 7318 12 2 
7324 7332 7340 7848 7358 7364 7372 7380 7383 7398 12 ? 


S 4 
3. 4. 5 
345 
3 . 5 


6 18 
61 T 
.. 7 
6 8 Ir 


54 


log : N 


- 


2.303 logro N. 


அட்டவணை 


543 


மடக்கைகள் 


Mean Differences 


0 


3 


7 


8 


9 


4 


6 


7 


7404 7412 7419 74.7 7435 7443 7431 7459 7468 7474 


1 ? 


2 


8 


4 


6 


4 


57 


1 2 2 


3 
3 
3 


4 


7482 7490 7497 750 $ 7513 7520 7528 7538 7543 7561 
7589 7564 7574 7682 7589 7597 7004 7619 7819 7627 
7634 7642 7849 7067 7084 7872 7879 7688 7894 7701 
7700 7716 7723 7731 7738 7743 7782 7780 7767 7774 
7782 7789 7793 7808 7010 7818 7825 7832 7830 7848 


5 
4 


Ananno 


6 7 
6 7 


2 
2 


4 


4 


61 


2 


7859 7880 7888 7876 7882 7889 7898 7903 7910 7917 
7824 7831 7839 7946 702 70-69 7086 7973 7980 7987 
7993 8000 8007 8014 8021 8028 8086 8041 8048 8055 
8062 8000 8075 8082 8089 8096 8102 8109 8118 8122 
8129 8136 8142 8149 8168 8102 8169 8178 81 & 2 8189 


4 

3 
3 3 
3 3 
38 


4 
4 
0 
4 
4 


5 
5 
5 
6 
8 


6 6 
6 8 
8 8 
58 
3 6 


65 


2 


67 


8195 8202 8209 8215 8222 8228 8238 8241 2249 8234 
8261 8287 8274 8280 8287 8293 8299 8300 8912 8319 
8325 8331 8338 8344 8351 8357 833 8370 8378 8388 
8388 8305 8401 8407 8414 8420 84.26 8492 8439 8445 
8451 8457 8483 8470 8476 8482 8488 8494 8500 8808 


4OOOOU 


33 
3 3 
3 3 
8 3 


4 
4 
4 


B 5 6 . 
4 5 8 


4 


4 5 6 


11 
1 1 


72 
73 
74 
75 


8513 8519 8525 8531 8537 8543 8849 0555 8581 8567 
8573 8579 8595 8591 8597 8803 8809 8816 8821 8827 
8633 8639 8645 8851 8057 8888 8889 8675 8881 8686 
8892 8698 8704 8710 8718 8722 8727 8733 8759 8745 
8751 8758 8782 8768 8774 8779 8786 8791 8797 8802 


OXYTOHO 


2 3 4 

4 
2 3 4 
2 3 
2 3 3 


4 
4 5 6 
4 55 
4 
4 


76 


$ 


5 
% 
们 
班 
的 
8 
ngd 
们 
%82 
乃 
乃 
乃 
北 
门 
对 
对 
胡 
此时 
此时 
站 
打 
奶 
& 
m 
纪 
的Hg 
非 
打 
纳 


6 


8808 8814 8820 8825 8831 8837 8842 8848 8884 8859 
8865 0874 8878 8882 8887 8893 8899 8904 8910 8915 
8921 1927 8932 8938 8943 8949 8954 8960 8905 8971 
8976 8982 8987 8993 8998 9004 9009 9015 9020 9025 
9031 9038 9042 9047 9053 8058 9083 9089 9074 9079 


1 
112 

2 

2 
1 2 


2 3 
2 3 3 
23 3 
2 3 3 
2 3 3 


4 
4 
4 


4 


80 


$ 


81 
82 


4 
4 


4 6 
4 6 
4 


1 


KOFO01 


9085 9090 9098 9101 9108 0112 9117 9122 9128 9133 
9138 8143 9149 9154 9159 9165 9170 9175 9180 9186 
9191 9196 9201 9208 9212 9217 9222 9227 9232 9238 
8243 9248 9253 9258 9283 9269 9274 8279 9284 9289 
9294 9299 9304 9309 9315 9320 9235 8330 9335 9340 


2 


2 3 9 
2 3 3 
8 9 3 
2 3 3 


11 
OI 
0 1 


4 
3 


88 
87 
88 
09 
90 


9345 9350 9355 8360 8365 9370 9376 8380 9385 9390 
9395 9400 9405 8410 9415 9420 8425 9430 9435 9440 
9445 9450 9455 9460 9465 2469 9474 9479 9484 9489 
9494 9499 9504 9509 9513 9518 9523 9528 9533 9538 
0542 9547 9552 9557 9562 9588 9571 9578 9581 9596 


2 
1 
1 
1 
1 


23 3 
2 2 
2 2 3 
22 3 
2 2 3 


3 
9 


0 1 


d 


4 


1 


9590 0595 9800 9805 9809 9814 9819 9824 9628 6839 
9838 9843 9847 9853 9657 9861 9888 9871 9675 9880 
8885 9889 9894 9699 9703 9708 9713 9717 9722 9727 
9731 0738 9741 9745 9750 9754 9759 9763 9768 9773 
9777 9782 9788 9791 0793 0300 0805 9809 9814 9918 


1 
1 
1 
1 
1 


09 
0 1 
0 1 


22 3 
2 2 3 
22 3 
2 2 3 
2 2 3 


3 

4 
9 4 
3 4 4 


99 


98 


4 


22 


0 1 
0 1 


1 
1 


Coco 


9823 9827 0832 9838 9841 9846 0850 9884 9869 9883 
9888 9972 9877 9881 9886 9890 0894 9899 9903 9808 
9912 0917 9921 9928 9930 9834 9999 9943 9948 9988 
9968 0981 0965 9989 9974 9978 9983 0987 9091 0800 


9 
9 
9 
3 


98 
$ 9 


3 
2 2 3 


0 1 


1 


3 


logio N 


• 4343 loge N. 


544 


கணக்கியல் புள்ளியியல் 


எதிர் மடக்கைகள் 


Mean Differencer 


1 


- 


5 


- 


12 3 


458 


1 


00 


1000 1002 1005 1007 1009 1012 1014 1016 1019 1021 


00 


1 


1 


2 2 ? 


5 


1 
1 


1 
1 
1 


11 


1023 1028 1028 1030 1033 1035 1038 1040 1042 1045 
1047 1050 1052 1054 1057 1059 1062 1084 1067 1069 
1072 1074 1076 1079 1081 1084 1088 1099 1091 1094 
1098 1099 1102 1101 1107 1109 1112 1114 1117 1119 
1122 1125 1127 1130 1132 1135 1138 1140 1143 1148 


-03 


00 11 
00 1 
00 1 
01 1 
01 1 


2 2 
2 2 
2 2 . 
22 
2 ? 


• 05 


1 


2 


--07 
108 


1148 1151 1153 1158 11591161 1184 1167 1189 1172 
1175 1178 11801183 1188 1189 1191 1194 1197 1199 
1202 1205 1208 1211 1213 1218 1219 1222 1225 1227 
1230 1233 1236 1239 1242 1245 1247 1250 1253 1256 
1259 1262 12651288 1271 1274 12761279 1282 1285 


01 1 
01 1 
01 11 
01 1 
01 1 


1 
1 
1 
11 


வலws 


ANதெரு 


1 2 


NOom 


2 
?? 


-12 
* .13 


1288 1291 1294 1297 1300 1303 1308 1309 1312 1315 
1318 1321 1324 1327 1330 1334 1337 1340 1343 1348 
1349 1352 1355 1358 1331 1365 1368 1371 1374-1377 
1380 1384 1387 1390 1383 1398 1400 1403 1403 1409 
1413 1418 1419 142 1428 14291432 14351439 142 


01 1 
01 1 
01 1 
01 1 
01 1 


2 2 
1 2 2 
1 2 ? 
1 ? ? 
1 : 2 


? 3 


--15 


--181 


14451449 1452 1455 1459 1482 1466 1489 147 1476 
1479 1483 1488 1489 1483 1486 1500 1500 1507 1510 
1514 1511 1521 1524 1528 1531 1535 1538 1540 1545 
15491552 1558 158015891587 157015741573 1581 
1585 1589 1592 1598 1600 1803 1607 1811 18141618 


01 1 
01 1 


11 
11 
11 


?? 
? 2 
2 2 


--18 


2 
? 
23 
3 3 
3 8 


01 1 


1 ? 


-21 
-22 ) 
-23 


1822 1626 1629 1633 1837 1641 104 1848 1852 1858 
1660 1663 1667 1671 1675 1679 1883 1887 1690 1894 
1898 1702 1708 1710 1714 1718 1772 1728 1730 1734 
1738 1742 1748 1750 1754 1758 178217081770 174 
1778 1782 1788 1791 1795 1799 1803 1807 1811 1818 


01 1 
01 1 
01 1 


?? ? 
? 2 : 
2 2 2 
? 2 2 
??? 


83 . 
8 3 
3 8 
33 
3 3 


01 1 


1820 1824 1828 1832 1837 1841 1845 1849 1854 1858 

1882 
1905 1910 1914 1919 1923 1928 1892 1936 1941 1945 
1950 1954 1959 1963 1968 1972 1971 1992 1993 1901 
1995 2000 2004 2009 2014 2018 2023 2028 2032 2037 


01 
01 1 
01 1 


2 2 3 
22 3 
? 2 3 
92 3 
? 2 S 


3 S 
3 3 
3 4 
3 4 


-.30 


01 1 


2042 2048 2051 2058 2081 2065 2070 2075 2080 2084 
2089 2094 2099 2104 2109 2113 2118 2123 2128 2133 
2138 2143 2148 2153 2158 2163 2189 2173 2178 2183 
2188 2193 2198 2203 2208 2213 2218 2223 2228 2234 
2239 224 2249 2254 2259 2285 2270 2275 2280 2200 


2 2 3 
2 28 
2 2 3 
2 3 3 
283 


3 
3 
8 4 


01 1 

? 


-34 


-35 


2201 2293 2301 2307 2312 2317 2323 2328 2333 2839 
2344 2350 2355 2380 2888 2871 2377 2332 2388 2393 
2399 240 2410 2415 2421 2497 2432 2498 2443 249 
2455 2480 2408 2472 247 2483 2489 2495 2500 2500 
2512 2518 2523 2529 2535 2541 2547 2553 2549 2504 


11 2 
11 ? 
11 2 

2 


? 3 31 
2 3 3 
? 3 8 
23S 
? 3 4 


4 
4 


--39 


2570 2576 2582 2588 259 2000 2000 2012 2018 2004 
2530 2038 2042 2049 2655 2801 2007 2013AM 2005 
2692 2600 2704 2710 271627282729 2735 2742 2749 
2754 2761 2787 2773 2780 273 2793 2799 2005 2812 
28182825 2831 2833 2844 2851 2858 2304 2871 877 


2 
11 2 


? 3 4 
8 3 ) 41 


4 
4 


11 


8 3 


41 


--47 


2884 2801 2897 290 2911 2917 292 2031 2030 2044 
2951 2958 29052372 2979 2885 2082. 2000 3000 8013 
3000 3027 3094 3041 3048 3055 8082 3089 9078 8003 
30903097 3105 3112 3119 3128 3133 3141 3149 3155 


1.1 ? 
11 2 


8 8 
8 3 
2 4 


4 
4 
4 
4 


5 
556 
56 
56 


545 


** | 


அட்டவணை 


எதிர் மடக்கைகள் 


Mean Differences 


ம 


1 


. 


YA 


4 


8 


6 


1 


8 


9 


. 


7. 9 


+50 


587 


3162 3170 3177 3184 3192 3199 3200 3414 8221 82023 
3238 3243 3251 3258 32833273 3281 3289 3200 390412 2 
3311 3319 3321 3334 3342 3350 3357 3385 3373 8381 12 : 
3388 33953404 3412 3429 8428 3436 3443 3451 3459 182 
3467 3475.34833491 3489 3508 3516 3524 3532 3540 12 2 
3548 3558 3565 3573 3581 3589 3597 3800 3814 3822 


S 45 
31 
3 4 5 
3 4 5 
3 4 5 


56. 7 
58. 7 
8 7 
8 6 7 
8 7 


-54 


123 
12 3 


S 
3 4 5 
4 4 . 
4 55 


3831 3639 3848 3858 3884 3678 3881 3890 3698 3707 
3715 3724 87333741 3750 3758 3767 3778 3784 3793 
& 302 3811 3819 3828 3837 3846 3855 3884 3873 3982 
3890 3890 3908 3917 3:26 3936 3945 3954 3933 3972 
3981 3090/39994009 18 4027 4038 4046 4055 4084 


-58 
-30 


6 7 8 
8 1 * 8 

1.8 
6 7 8 
.7* 8 


123 
12.3 


* 


4074 1083 4083 4102 4111 4121 4130 4140 4150 4159 
4169 4178 4188 4198 4207,4217 4227 4236 4246 4256 
4286 42764285 42954305 43154325 4335 43454355 
48854575439543954408 44164426 4430 4446 4457 
4487 4477 4487 4498 4508 4519 45294539 4550 4500 


123 
128 
1 2 3 
1 2 3 


7 8 
4 5 6 7 8 L 

8 7 8 9 
4 5 6 7 8. 9 
858 7 8 9 


-44 


--65 


4571 4581 4592 4603 4613 4824 4634 4845 4658 4667 


47861797 4800 4819 48314842 4853 -4884 4875 4887 
4898 4909 4920 4932 4943 4955 4986 4977 4889 5000 
5012 5023 5035 5047 5058 5070 5082 5093 5105 5117 


12 3 
12 3 
1 2 3 
12 3 
12.4 


4 5 6 7 9.10 
4 7 81 910 
46 7 8 9.10 
5 6 1 . 8 9.10 
5 6 7 8 911 


* 


12 4 
12 4 
13 4 
13 4 


-73 


51296140 5152 516451765188 5200 5212 5224 5236 
5248 5260 5272 5284 5297 5309 5321 5333 : 5346 5358 
5370538353955408 5420 5433 5445 5458 5470 5483 
5495 5508 5521 5534 5546 5559 5572 5585 5598 5610 
5623 5636 5649 5662 56755689 5702 57155728 5741 


XY839ஜ்ஜ்ஜ்ஜ்ேகப்த்ங்கஜ்ஜ்ஜ்க்கக்கத் 


5 6 7 
561 
5 6 8 
5 6 8 
5 7 8 


81011 
910-11 
9 10 11 
9 1012 
910-12 


• 75 


13 4 
13 4 


-T7 


5754 5768-5781 6794 5808 5821 5834 5848 5861 5875 
5888 5902 5916 59295943 5957 5970 59845998 6012 
6026 6039 6053 6067 6081 6095 6109 6124 6138 8152 
6168 61808194 6209 8223 6237 6252 6266 8281 6235 
6310 83248339 6353 6368 6383 6397 6412 6427 6442 


5 7 8 911 12 
5.1 8 10 11 12 
6 7 8 -1011-13 
61 9 10 11 13 
8 7 9 10 12 13 


-79 
180 


13 4 
13 4 


--81 
-82 


8457 8471 8486 6501 6516 8531 6548 6561 8576592 23 5 
6607 6822 6637 6653 6668 6883 6699 6714 67306745 28 5 
B761 87766792 6808 6823 6839 6855 6871 8887 6902 23 5 
6918 6934 6950 6966 6982 8998 7015 7031 7047 706S | 235 
7079 7098 7112 7129 71457181 7178 7194 7211 7228 23 5 


S 8 9 11 12 14 
8 9 11 12 14 
8 88.11 13 14 
6 810 11 13 15 
7810 12 13. 15 


-84 

. 


- 
87 


7244 7281 7278 7295 7311 7328 7345 7282 7379 7296 23 5 
7413 7430 7447 7464 7482 7499 7516 7534 7551 7568 23 5 
7588 7603 7621 7638 78567674 7891 77097727745 24 5 
7762 77807798 7816 7834 7852 78707889 7907 7825 24 5 
1943 7982 7800 7398 8017 8035. 8054 8072 0091 8110 | 24 8 


7 8 10 12 13 15 
7910 12 14.16 
7 911 121416 
7 911 131416 
7 911 131517 


- 


-31 18128 8147 8158 8185 8204 8222 8241 8230 8279 8299 24 O 89111 131517 

8318 8337 8358 835 8395 8414 8433 8453 8472 492 24 6 81012 141517 
123 2511 8531 8551 8570 85908810 1830 8650 8870 8690 24 6 8 1012 1416 :13 

8710 8730 8750 8770 8790 8810 8831 8851 8872 8892 24 8 010 12 , 141018 
8913 8933 8854 8874 8095 9016 9036 9057 0078 9099 24 6 8 10 : 12,1511.19 
9120 9141 912 9183 8200 98 9247 9208 2290 2311 24 8 811 13 
0333 9354 9376 9397 9419 9441 9482 9484 9500 0528 | 24 1 811 13.51510 
Coo 2572 9594 9316 9093 9081 9883 9705 9727 0750 24 7 91113 1618 20 
72 9795 9817 9840 9803 8888 9908 9831 9854 9977 | 25 1911 14.10 1929 


1517 19 


க . பு . - 


35 


- 


2 


3 


| 


| 


2.5 1.4938 .4940 4941 -4943 • 4945 4946 4948 • 4959 4951-952 
546 

கணக்கியல் புள்ளியியல் 

t 
இயல் நிலை வரையில் பரப்புப்பட்டியல் ( 1 ) dt . 
t 0 1 

4 5 6 

| 

7 8 9 
0 0000 0040 0080 0120-01607199 .0239.0279 -0319 -0359 
• 1 • 0398 -0438 .0478 • 0515.0557 -0596.0636 -0675 -0714 -0753 
-2 1.0793 0832 -0871 • 0910 .0948 -0987 -1026 -1064 -1103 - 1141 
• 3 ( 1179 1217 -1255 :1293 1331 1368 1409, 1443 14 & 0 - 1517 
• 4 / -1554 -1591 -1628 .1664 .1700 1736 -1772 -1808 -1844 .1879 
.5.1915 .1950 - 1985 -2019-2054 2088 2123 .2157 -2190 -2224 
• 6 • 2257 2291 2324 2357 2389 2422 2454 -2486 2517| 2549 
.7 2580 2611 2642 -2 73 2703 2734 2764 2794 2823 2852 
• 8 -2881 2910 -2939 • 2967 -2995-3023 .3051 .3078 .3106 .3133 
• 9 1.3159 3186.3212 .3238 -3264 .3289 3315 .3340.3365 -3389 
10 3413 3438 3461 .3485 .3501 3531 .3554 .3577 .3599 3621 
1.1 • 3643 .3665 36 * 6.3708 3729 .3749 3770 .3790 - 3810 .3830 
1-2 * 3849, 3869 .3888 • 39071 3925 .3944 .3922 - 3980 3997 -4015 
1.3 | • 4032 4049 • 4066 -4082 • 4096 -4115 • 4131 .4147 , .4162 ) • 4177 
1.4 / -4192 4207 -4222 • 4236 -4251 • 4265 .4279 .4292 .4306.4319 
1.5 • 4332 .4345 • 4357 • 4370 .4382 • 4394 • 4406.4418 • 4429 .4441 
1-6 • 4452 -4463 •4474 • 4484 • 4495 .4505.4515 .4525 .4535 .4545 
1.7 • 4554 • 4564 •4573 • 4582 .4591 • 4599 .4608 .4616 .4625-4633 
1.8 • 4641 4649 .4656 • 4664 • 4671 • 4678, 46 6 .4693 .4699 -4706 
1.9 -4713 -4719 .4726 • 4732 .4738 .4744 -4750 -4756.4761 -4767 
2-0 • 4772 .4778 .4783 • 4788 • 4793 .4798| 4803 | • 4 :08 ) -4812 .4817 
2.1 • 4821 -4825 -4830 .4834 -4838 4842 -4846.4850 -4854 .4857 
2.2 • 4861 -4864 - 4868 .4871-4875 -4878 • 4881 • 4884 .4837 • 4890 
2 • 3 -4893 -4896 • 4898 .4901| -4904 •4906 • 4909 .4911 -4913| -4916. 
2.4 4918 4920 -4922 -4925 -4927 4929 .4931 • 4932 -4934 -4936 


| 


2.6 / -4853 -4955 -4956 -4957 .4959 4960 , -4961 , .4962 .4963 .4964 
2.7. -4965 4966 4967 -4968, .4969 .4970 -4971 -4972 -4973 • 4974 
2.8 / -4974 -4975 | -4976 -4977 .4977 • 4978) -4979 -4979 .4980/ •4981 
294981 -4982 4982 -4983 4984 -4984 -4985 -4885 4986 .4986 
3.0 / -4987 .4987) • 4987 -4988 .4988 4989 -4989 -4989.4990.4990 
3.1 | -4990 -4991 | -4991 -4991 -4992 4992 .4992 .4992 -4993 " .4993 
3.2 ( 4993| .4993 .4994 -4994 4994 .4994 -4994 .4995 • 4995 -4995 
3.3 4995 14995 .4995 -4996.4996 .4996 4996 / • 4946 • 4 96 .4997 
3.4 1 : 4997 | -4997 4997 -4997 .4997 -4997 4997 • 4997 4997 .4998 
3.5 / -4998 , -4998 .4998 -4998 -4998 .4998 .4998 .4998| -4998 .4998 . 
3-6 4998 .4998 4999 -4999 -4999 -4999 .4999 -4999 -4999 * 4999 
3.7 • 4999 -4999 -4998, -4999 -4999, -4999 .4999 -4999 -4999 • 4999 
38 • 4999.4999 -4999 -4999 -4999 .4999.4969 -49994999 .4999 
3-9 

• 5000 -5C00| .5000 •d000-5000 .5000 -5000 .5000/ .5000 .5000 


அட்டவணை 

இயல் நிலை வரையின் நிலைத்தூரங்களின் பட்டியல் 


547 


- 


e 


2 


v27 


. { 0 


.01 


| 


.02 


.03 


.04 


.05 


.06 


.07 


.08 


.09. 


0.0 | 398 | 3989 • 3989 , 3988 -3986 •398 + • 39 2 • 1980 | 3977 -3973 
01 / • 3970| • 3965 .3961 • 3956 3951 .3945 : 3939 • 3932 • 3925 .3918 
0 • 2 | .3910.3902 • 3894 • 3885 -3876 3867 .3857 • 3847 • 3836 .3825 
0.3 1.3814 .3802 • 3790 • 3778 • 3765 , 3752 -3739 .3725 .3712 • 3697 
0.4 | .3683 .3668 .3653 .3637 : 3621 ] •3305 .3589 -3572 .3555 • 3538 
0.5 1.3521 .3506 3485.3467 -3448 .3429 .3410 • 3391 • 3372 -3352 
06 | -3332 • 3315 -3292 • 3271| -3251 .3230 • 3209 • 3187 .3166 .3144 
0-7 | .3123 .3101 -3076 .3056 .3034 .3011/ -2989 • 2966 • 2943 -2920 
0 •8 | -2897 -2871 | 2850 -2827 -2803 -2780 -2759 -2732 • 2709 -2685 
0.9 / 2661| -2636 2613| .2589 -2565 -2541 | -2516 -2492 -2468 2444 
1.0 2420 -2396 -2371 | -2347 2323 .2299 -2275 2151 -2227| 2203 
1.1 | -2179 -2155 2131 -2107) 2083 -205- 2036 • 2012 • 1989 .1965 
12 .1942 • 1919 .1895 -1872 .1849 1826 .1804-1781j • 1758 .1736 
1.3 1714 .1691 1669 1647 -1626 -1604 -1582 -1561 -1539 .1518 
1.4 -1497 - 1476 -1456 -1435 -1415 -1394-1374 - 1354 -1334 -1315 
1.5 1295 1276 -1257 -1238-1219 1200 1182 -1163 -1145 -1127 
1.6 | 1109 .1092 .1074 -1057 -1040 -1023 -1006 -0989 .0973 • 0957 
1.7 1.0940 -0925 : 0909 -0893 -0878 .0863.0848 .0833 081 | 0804 
1.8 • 0790 0775 -0761 -0748 0734 0721 0707 0694 .0681 0669 
1.9 0656. 644 -0632 0620 0608 | -0596; -0584 .0573 -0562 -0551 
2.0 | -0540 10529 0519 0508 0498 -0488 ) .0478 0468 -0459 .0449 
2.1 1.0440 0431 -0422 0413 -1 404 -0396 0387 0379 0371 0363 
2.2 0355 -0347! 0339 .0332 -0325 .0317 -0310 • 0303 -0297 -0290 
2• 3 | -0283 -0277 0270/ 0264 -0258 0252 -0246 -0241) 0235 -0229 
2.4 -0224 -0219.0213 -0208 -0203 0198 0194 -0188 -0184 0180 
2.5 | 0175 0171 0167| 0163 0158 -0154 0151/ 0147 -0143 -0139 
2-6 -0136 .0132 -0129 126 -0122-0119 -0116 0113 -0110 0107 
2.7 | 0104 -0101 | .0099 -0095 -0093 0091 0088 0086-0084 • 0081 
2 • 8 | .0079 -0077 -0075| 0073 00711 -0069 .0067 .0065 0063 • 0061 
2.9 | 0060 • 0058 -0056 -0055 .0053 0051 -0050 0048 0047 • 0046 . 
3-0 | .0044 -0043 -0042 -0040 .0039 -0038 0037 .0036 -0035 .0034 . 
3-1 | .0033 • 0032 .0031| -0030 -0029 -0028 -0027 , 0026 -005 • 0025 
3.2 0024 -0023 -0022 0022 -0021 -0020 -0020 0019 -0018 , 0018 
3.3 | -0017 0017 •0016 / 0016 -0015 .0015 0014 -0014 -0013 -0013 
3.4 / 0012 -0.12 .0012 .0011 -0011 .0010 -0010| .0010 -0009 .0009 
3.5.0009 .0008 .0008.00 8.0008 .0007 , 0007 • 0007 | 0007 0006 . 
3.6 -0006 .0006 0006 0.05 .0005 0005 0005 .0005 0005 0004 
3.7 | 0004 0004 : 0004 -0004 .0004 0004 0003 0003 -0003| -0003 
3.8 -0003 0003 -0003 -0003 .0003 -0002| -0002 0002 -0002 -0002 
3.91.0002 .0002 -0002 -0002 0002 .0002 -0002 0002 0001] .0001 


| 


| 


548 


கணக்கியல் புள்ளியியல் 


SIGNIFICANT POINTS OF X2 


நீகழ்தகவு 


கட்டின்மை P = 099 


0.95 


0.50 


0.10 


0 • 05 . 0 • 02 | 0.01 





கூறு 


1 -000157 .00393 .4552.706 3.841| 5.412 6.635 
2 -0201 • 103 . 1.386 4-6055991 7.824 9.210 
3 -115 .352 2.3661 6.251 | 7.815 9.837 11.341 

• 297 17113.357 7.779 | 9.4881166813.277 
5 * 554 1 : 145 4.3511 9.236 11-07013.38815-086 
6 • 872 

1.635 5.348 10 645 12.59215-033 16.812 
7 1.239 2.167 6.346 12 • 017 |14-067 / 16-622,18-475 
8 . |- 1.646 2,733 7.344 13.362 | 15-507 | 18-168 /20-090 
9 2-088 3.325 8-343 14.684 |16.919119.679 / 21-666 
10 2.558 3.940 9.342 15-987 18-307 21.161 ] 23.209 


11 
12 
13 
14 
15 
16 
17 
18 
19 


3.053 
3.571 
4.107 
4-660 
5-229 
5.812 
6.408 
7-015 
7-633 
8-260 


4.575 10.341 | 17-275 19.67522-61824-725 
5 : 226 11.340 | 18.549 21026 /24.054/ 26.217 
5.892 12.340 | 19.812 |22-362 | 25.472 |27-688 
6.571 13.339 21-064 23.685 / 26.873 29.141 
7 : 261) 14-339 22.307 24.99628-259 30 : 578 
7.962 15.338 23 542 / 26 • 296 29.633,32 • 000 
8-672 16.338 24.769 /27.587 30995 |33-409 
9390 17.338 125.989 28.869,32• 346/ 34-805 
10-117 118.338 21-204 | 30 14433-687 / 36-191 
| 10-851 | 19-337 28 412 31.41035.020/ 37.566 . 


20 


- 


21 8.897 
22 9.542 
23 10-196 
24 10-856 
25 11 524 

| 12.198 
27 12.879 
28 13 -565 
29 14-256 
30. 14-953 


26 


11.591 20-337 29.615 132 671 36.343 38.932 
12 • 338 21 -337 30-813 33.924 37.659 /40.289 
13 :091 22-337 32 • 007 |35 : 172 38.968 41.638 
13.848 23-337 33.196 36 415 40.270 / 42.980 
14.611 / 24 • 337 34-382 37-652 41.566144.314 
15-379 25-336 35.563 38-88542.856/ 45.642 
16-151 26.336 36.741 40.11344-140 / 46.963 
16-928 27.336 37.916 41.337 45.41948.279 
17 : 718 28-336 |39 087 142 557-46.693 | 49-588 
18.493 29 336. 40.256 43 77347.96250.892 ... 


கட்டின்மைக் கூறுகளின் எண்ணிக்கை . 


அட்டவணை 


549 


t- அட்டவணை 
விலகல் + t எல்லைக்கு வெளியே இருப்பதற்கான நிகழ்தகவு 
தரப்பட்டுள்ளது . 
P 

நிகழ்தகவு 


.0.50 . 


0.10 . 


0.05. 


002. 


0.01 . 


0.001 . 


1 
2 
3 
4 
5 


1.00 
(i - 82 
0.77 
0.74 
0.73 


6.31 
2.92 
2.35 
2.13 
2-02 


12.71 
4.30 
3-18 
2.77 
2-57 


31.82 
6.97 
4-54 
3.75 
3.37 


63-66 
9.93 
5.84 
4.60 
4-03 


636-62 
31.60 
13-94 
8.61 
6.86 


1.94 


1-90 


6 
7 
8 
9 
10 


0.72 
0.71 
0-71 
0.70 
0.70 


1.86 
1.83 
1-81 


2.45 
2 • 36 
2 • 31 
2-26 
2 • 23 


3.14 
3.00 
2.90 
2.82 
2-76 


3.71 
3.50 
3.36 
3-25 
3.17 


5.96 
5-41 
5.04 . 
4-78 
4.59 


11 
121 
13 
14 
15 


0-70 
( .70 
0.69 


1.80 
1.78 
1.77 
1.76 
1.75 


2 • 21 ) 
2-18 
2.16 
2.15 
2.13 


2.72 
2-68 
2.65 
2.62 
2.60 


3.11 
3.06 
3.01 
2.98 
2.95 


4.44 
4.33 . 
4.22 
4.14 
4-07 


069 
0.69 


( -69 
0.69 


16 
17 
18 
19 
20 


1.75 
-174 
1.73 
1.73 
1.73 


0.69 


2.12 
2.11 
2.10 
2-09 
2-09 


2.58 
2.57 
2.55 
2 54 
2.53 


292 
290 
2.88 
2.86 
2.85 


4.02 
3.97 
3-92 
3-88 


0.69 
0-69 


3.84 


21 
22 
23 
24 
25 


0.69 
0-69 
0.69 
0-6 
* 0-68 


1.72 
1.72 
1-71 
1-71 
1.71 


2-08 . 
2 • 07 
2.7 
2.06 
2.06 


2.52 
2.51 
250 
2.49 
2-49 


2.83 
2.82 
2.81 
2.80 
2-79 


3.83 
3-79 
3.77 
3.75 
3-73 


26 
27 
28 
29 


0-68 
0.68 
0-68 
0.98 
0-68 


1.71 
1.70 
1-70 
1-70 
1.70 


2-06 
2.05 
2.05 
2.05 
2-04 


2.48 
2.47 
2-47 
2.46 
2.46 


2.78 
2.77 
2-76 
276 
2.75 


3-71 
3-69 
3-67 : 
3-66.5 


30 


365 , 


0.67 


1-65 


1-96 


2 • 33 


2.58 


3-65 ; 


க 4. - 36 


550 


கணக்கியல் புள்ளியியல் 


F- அட்டவணை 
F- ன் 5 % புள்ளிகள் . 


1 


2 


3 


4 


5 


6 


8 


12 


24 


0 


Y. 


1161.4 199.5 216-7/224 6230 2 34-0238.9243-9/249-0254-3 
2 18.51 9.00 19-1619.2519-30 19.33,19.37/19.41]19.45 19.50 
3 10-13 | 9.55 | 9.28 9 • 12 9.01 894 8.84 8-74 8.64 8.53 

7-71 6-94 | 6.59 6.39 6.26616 6.04 5.91 5-77 5-63 
6.61 5.795.41 5.19,505 495. 4.82 4.68 4.53 4.36 


5.99 5-144-76 4.53 | 4.39 4-28 4-15 4-00 | 3 • 84 3.67 
5.59 474 4.35 4-12 3.97 3.87 3.73 3.57 3.41 3.23 
5.32 4.46 4.07 3.84 3-69 3.58 3.44 3.28 ) 3.12 2.93 
5-12 4-26 3.86| 3.63 3.49 3.36 3-23 | 3.07 2.90 2.71 
4-96 | 4 •10 / 3.71 ] 3.48 3.33 3.22 307 2 • 91 | 2.74 2 • 54 


9 
10 


1 


11 
12 


13 
14 
15 . 


4-803-98 | 3.59 3.36 3.20 3:09 2 • 952-79 261 2.40 
4-75 | 3.88 3.19 | 3-26 3.11 3.00) 2.85 2.69 2 • 50 2.30 
4.67 3 • 80 | 3-411 3.18 3.12 2.92 2.77 2 • 60 | 2.42 2.21 
4-60 | 3-74 3.34 3.11 296 2-852.70 2-53 2.35 2.13 
4.54 3 • 68 | 3-29 3.06 290 2.79 2-64 2 • 48 2.29 2.07 


16 
17 
18. 
19 
20 


4-49 3.63 324 3.01 2.85 2.74 2.59 2 • 42 2.24 2 • 01 
4.453.593.20 2 • 962.81 270 2.552.382.191.96 
4-41 3.55 3.16 2.93 2.77 , 266 251 2.34 2.151.92 
4-38 3.52 3.13| 290 2.74 263 2 48 , 2 • 31 ] 2-11 ] 1.88 
4-35 3.49 3.10 2.87 271 260 245 2.28 2.08 1.84 


“ 21 
22 
23 . 
24 


4.32 | 3-47 | 3.07 2.84 2-68 2-57 | 2.42 2.25 2.05 1.81 
4-30 3 : 433-05 2.82 2.66 2-55 | 2-40 2 • 23 2.03 1.78 
4-28 3-423.03 280 264 2.53 | 2.38 2.20 2 • 001.76 
4-25 3-403.01 2.78 262 2.51 2 • 36 2.18 1.98 1.13 
4-24 , 3.38 2.99 2.76 2.6.2.49 2 • 34 , 2.16 1.96 1.71 


25 


26 . 
27 " 
28 
29 


4-22 3.37 2.98 2.74 2.59 2.47 2.32 2.15 1.95 1.69 
4-21 3.352.96 2.73 | 2.57 | 2-46 2 • 30 2.13 1.93 , 1.67 
4-20/ 3.34 295 271 2.562.44 2-29 2.12 191| 1-65 
4 18| 3.33 2 • 93 270 2.54 2-43 2 • 2x 2.10 1.90 1-64 
4 • 17 | 3 32 | 292 2.69 2-53 2.42 2.27 2• 09 1:89 1:62 : 


30 


40 

6.) 
120 


4.08 3.23 2-84.261 2.45 2.34 218 2 • 00 1-79 1.51 
400 3.15 2-76 2.52 2.37 2.25 2.10 192 1.72 1.39 
3.92 3.06 2.68 245 2 29 2.17 | 2 • 02 1.83 1.61 1.25 
3.84 2 • 99 2-60 2-37 2 • 21 209 1.94 175 1.52 1.00 


8 


BIBLIOGRAPHY 


The Elements of Probability . Theory and . Some of its 
Applications — Harald Cramer. 


. 


2 . 


Indroduction to the Theory of Statistics — Mood and 
Graybill. 


3 . 


Theory and Problems of Statistics - Murra. R. Spiegel. 


4. Indroduction to Mathematical Statistics — P. G. Hoel . 


5 . 


Introduction to Probability and Random Variables 
G. P. Wadsworth and J. G. Bryan. 


6. An introduction to Mathematical Statistics - H . Brunk . 


7 . 


Introduction to Mathematical Statistics — R. Hogg and 
A. Craig . 


8. Probability - Uspersky. 


9 . 


Sampling techniques --- Cochran. 


10 . 


Mathematics of Statistics Vol I - J. K. Kenney. 


11 . 


Statistics - L . H. C. Tippett. 


12 . 


Introduction to Statistical Mathematics - A . M. Mathai .. 


13 . 


Mathematical Statistics - Gupta and Kapoor . 


14 . 


Mathematical Statistics— Kapoor and Saxena . 


15 . 


Statistics — Theory and Practice - Ghosh and Chaudhria 


கலைச்சொற்கள் 


A 


- 


Absolute 
Absolutely convergent series 
Aggregate 
Algebraic expression 
Analysis 
Analysis of variance 
Analysis of time series 


Association complete 

Negative 

Partial 
Assumption 
Attribute 
Attribute independent 


தனி 
அறவொருங்குந் தொடர் 
மொத்தம் , திரள் 
இயற்கணிதக் கோவை 
பகுப்பாய்வு 
பரவற்படி பகுப்பாய்வு 
காலத்தொடர் வரிசையின் 

பகுப்பாய்வு 
முழுத் தொடர்பு 
எதிர்த் தொடர்பு 
பகுதித் தொடர்பு 
தற்கோள் 
பண்பு 
சாராப் பண்பு , தொடர்பில்லாப் 

பண்பு 
நிறை பண்பு 
குறை பண்பு 


Positive 
Negative 


B 


- 


Base chain 

Changing 
* Fixed 
Base angle 

year 
Best fit 


தொடராண்டு அடிப்படை 
மாறு அடிப்படை 
நிலை அடிப்படை 
அடிக்கோணம் 
அடிப்படை ஆண்டு 
மிகப் பொருத்தமான , உத்தமப் 

பொருத்தமான 
நிலத் தொகுதிகள் 


Blocks: 


கலைச்சொற்கள் 


553 


C 


- 


கை 


Cause and effect relationship 
Cepsus 
Chain index number 

relatives 
Chart control 
Chart range 
Chi -square test 
Classification one way 

manifold 
Coefficient of contingency 

correlation 
dispersion 

regression 
Colligation 
Column 
Confidence limits 
Consistency 
Constraint 
Consumer 
Continuum 
Correlation Partial 

rank 


காரண விளைவுத் தொடர்பு 
மக்கள் கணிப்பு , முழுக்கணிப்பு 
சங்கிலிக் குறியீட்டெண் 
சங்கிலிச் சார்புகள் 
கட்டுப்பாட்டு விளக்கப் படம் 
வீச்சு விளக்கப் படம் 

வர்க்கச் சோதனை 
ஒரு வழிப் பாகுபாடு 
பல் வழிப் பாகுபாடு 
நேர்வு சார்புக் கெழு 
ஒட்டுறவுக் கெழு 
சிதறல் கெழு 
மாறிகளின் தொடர்புக் கெழு 
இணைப்பு 
நெட்டுப்பிரிவு , நிரல் 
நம்பிக்கை எல்லைகள் 
பொருத்தமுடைய இசைவு 
கட்டுப்பாடு 
துய்ப்போர் , நுகர்வோர் 
தொடரகம் 
பகுதியிடை உறவு 
வரிசை இடை உறவு , தர 

ஒட்டுறவு 
வாழ்க்கைத்தரக் குறியீட்டெண் 
தீர்வுக்கட்டமான 
வளைவுக் கோட்டைப் 
பொருத்துல் 
வளை கோட்டு மாறிகள் 


க 


Cost of living index number 
Critical 
Curve fitting 


Curvillpear correlation 


D 


Data observational 
Declining trend 
Degrees of freedom 


கண்டறிந்த விவரங்கள் 
இறங்கும் போக்கு 
கட்டின்மைக் கூறுகள் , சமன் 

பாட்டுப்படி 
திட்ட அமைப்பு , உருவ 

அமைப்பு 
சோதனைத் திட்ட அமைப்பு 
சிதறல் விளக்கப் படம் 


Design 


of experiments 
Diagram scatter 


கணக்கியல் புள்ளியியல் 


வகுத்த வேறுபாடு 
பின்முக வேறுபாடு 


E 


- 


1 


Invariance 
554 
Divided difference 
Difference backward 
Enumerator 
Equally likely 
Equation normal 
Error function 

Normal curve - 

Probable 
Estimate 
Estimate Interval 
Estimate point 
Event conditional 
Event dependent 
Factorial moments 
Field enquiry survey 
Forecast 
Generalisation 
Hypothesis , testing of 
Hypothesis null 
Identical 
Independent event 


கணிப்பாளர் 
சரிசம வாய்ப்புள்ள 
மீச்சிறுபடி வழிச் சமன்பாடு , 

இயல் சமன்பாடு 
பிழைச் சார்பு 
இயல் நிலைப் பிழை வரை 
நிகழத்தக்க பிழை 
மதிப்பீடு 
இடைவெளி மதிப்பீடு 
புள்ளி மதிப்பீடு 
நிபந்தனை நிகழ்ச்சி 
சார்ந்த நிகழ்ச்சி 


F 


- 


காரணீய விலக்கப் பெருக்குத் 

தொகைகள் 
கள விசாரணைக் கணக்கெடுப்பு 
முன் கணிப்பு 


- 


G 


பொதுவுரை , பொது விதி 


H 


எடுகோள் சோதனை 
இல் எனும் எடுகோள் 


I 


- 


Infinite population 
Infinitesimal 
Irregular fluctuations 


சர்வசமம் , ஒத்த 
சார்பற்ற நிகழ்ச்சி 
மாற்ற மின்மை 
வரம்பற்ற முழுமைத் தொகுதி 
கழிநுண் , அஃகெண் 
ஒழங்கற்ற ஏற்றத்தாழ்வுகள் 


கலைச்சொற்கள் 


555 


L. 


Life Table 
Logarithmic chart 


ஆயுட் பட்டியல் 
மடக்கைப் படம் 


Median life time 
Method of least squares 
Morbidity Statistics 


M 

நடு ஆயுட் காலம் 
மீச்சிறு படி முறை 
நோய் விவரங்கள் 


National sample survey 
Net Income 
Numerical 


N 

தேசிய மாதிரி அளவெடுப்பு 
நிகர வருமானம் 
எண்ணுக்குரிய 


- 


Observation 
One - tailed test . 


கண்டறிதல் , கணிப்பு 
ஒரு பக்கச் சோதனை , 
- முனைச் சோதனை 


P 


Pairwise 
Parameter 


ணை இணையாக 
முழுமைத் தொகுதியின் பண் 


பளவை 


Population 
Price relative 


முழுமைத் தொகுதி 
விலை விகிதம் 


- 


Qualitative 
Quality control 
Quantity index 


பண்பின் விவரங்கள் 
தரக் கட்டுப்பாடு 
அளவுக் குறியீட்டெண் 


Random 
Rank correlation 


R 

சமவாய்ப்புள்ள 
வரிசைத் தொடர்பு , தரத் 

தொடர்பு 
மாறிகளின் தொடர்புக் கெழு 


- 


- 


Regression 


S 


- 


Sample , large 

small 
optimum 


பெருங்கூறு 
சிறு கூறு 
உத்தமக் கூறு 


556 


கணக்கியல் புள்ளியியல் 


3 , 


Sampling average 

distribution 
error 
fluctuations 


- 


கூறு 


கூறுகளின் சராசரி 
கூறு பரவல் 
கூறு பண்புகளின் பிழை 

தேர்வின் ஏற்றத்தாழ்வு 
கள் 
பல் நிலைக் கூறு 
நோக்குடைக் கூறு 
பிரதி நிதித்துவக் கூறு 
முக்கியத்துவ சோதனை 
திட்ட விலக்கம் 
திட்டப் பிழை 
படுகை சமவாய்ப்புக் கூறு 


--- 


Sample multi - stage 

purposive 

representative 
Significance , test of 
Standard deviaton 
Standard error 
Stratified random sample 


* 


TT 


Tendency 
Tolerance limits 
Trend 
Trend secular 
Trend value 


இயல்பு 
பொறுமை எல்லைகள் 
போக்கு 
நீள் காலப் போக்கு 
போக்கு மதிப்பு 


U 


Unit 
Unlimited 
Upper confidence limit 
Upward trend 


அலகு 
எல்லையற்ற 
மேல் நம்பிக்கை எல்லை 
ஏறும் போக்கு 


- 


Value 
Variable bi 
Variate multi 


மதிப்பு 
இருமாறி 
பல்மாறி 


Weighted index number 
Wholesale price 

index number 


நிறையிட்ட குறியீட்டெண் 
மொத்த விலை 
முழு விலைக் குறியீட்டெண் 


- 


- 


Z 


Zone 


மண்டலம் , வலயம் 


